- 


கணிதம் 
ஓர் அறிமுகம் 


(MATHEMATICS 
AN INTRODUCTION) 


மு.ஜெயராம ஆறுமுகம் 


A 


B 


23 ) 


Yy = f ( x) 


4 0-7 


O 


* 


Iffoc) doo 


arua 


C 


. 


பாடநாடு 


இம் 


இறுவடு 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தமி 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -781 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 
எம் . ஜெயராம ஆறுமுகம் , எம்.ஏ. , 

கணிதப் பேராசிரியர் , 
எல் . என் . அரசினர் கல்லூரி , 

பொன்னேரி . 


பாடநூல் 


ட்டும் 


g 


முய 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


நேக 


சுமை 


First Edition - December , 1977 


Number of Copies - 2000 


T.N.T.B.S. ( C.P. ) No. 781 


Government of Tamilnadu 


MATHEMATICS - AN INTRODUCTION 


M. JAYARAMA ARUMUGAM 


Price Rs. 19 -95 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare ( Department of Culture ), 
New Delhi. 


This book has beep printed on 
concessional paper made available by the 
Government of India . 


Printed by 
KUMARAN PRESS , 
298 , Mint Street , 
Madras -600 001 . 


அணிந்துரை 


( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 

தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினேழாண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இளங்கலை 
வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்று வந்தனர் . 1989 ஆம் ஆண்டிலிருந்து அறிவியல் 
பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
தமிழிலேயே கற்பிப்போம் என முன் வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் 
களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு . தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித்தர முன் வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 

வற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் 
வகையில் கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 
மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் 
பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சி 
யைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணித 
வியல் , இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளி 
யியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் 
ஆகிய எல்லாத் துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல் 
கள் என்று இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 
நூல்களை வெளியிட்டு வருகிறது . 
இவற்றுள் 

ஒன்றான கணிதம் ஓர் அறிமுகம் என்னும் 
இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 781 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 
35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 816 நூல்கள் வெளி 
வந்துள்ளன . இந் நூல் மைய அரசு , கல்வி , சமூக நல அமைச்ச 
கத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் 
திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 
தமிழில் பயிலும் மாணவர்கள் 

உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களையும் , 
அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங்களையும் 
பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில வேண்டும் 
என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , தமிழறிவு வளர 
வேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் எளி 
தாக , விரைவாக வளரவேண்டும் என்பதுதான் . எதிலும் தமிழ் ; 
எங்கும் தமிழ் என்னும் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டிய 
கடப்பாடு தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் மாணவர்களையும் 
சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங்களின் பல்வகை 
உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த நன்றி உரித் 
தாகுக . 

செ . அரங்கநாயகம் 


பொருளடக்கம் 


பக்கம் 


அ - இயற்கணிதம் 


1 


1. அறிமுகம் 


8 


2 . 


கணம் 


23 


3. படிக்குறிக் கொள்கை 


37 


4 . 


மடக்கை 


62 


5. இருபடிச் சமன்பாடு 


98 


8. ஒருங்கமைச் சமன்பாடுகள் 


108 


7. தொடர்கள் 


160 


8. வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


183 


9. ஈருறுப்புத் தேற்றம் 
10. முடிவிலாத் தொடர்கள் 


198 


ஆ - பகுமுறை வரைகணிதம் 


273 


1 : புள்ளி 


298 


2. நேர்கோடு 


345 


3. வட்டம் 


379 


4. பர வளையம் 


414 


5. வரைபடங்கள் 


கோணகணிதம் 


423 


1 . 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


441 


6 
. 


2. நேர்மாறு வட்டச் சார்புகள் 


456 


... 


3. சிக்கலெண்கள் 


469 


4. ஆர்கன் வரைபடம் 
5. டீ - மாவரின் தேற்றம் 


483 . 


... 


vi 


பக்கம் 


505 


ஈ . நுண்கணிதம் 
1. சார்பின் எல்லை 
2. வகைக்கெழுக் காணுதல் அல்லது 

யிடல் 


வகை 

525 


579 


3. தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 
4. வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் 

காணுதல்ல் 


800 


-5 . வகைக்கெழுவை வீத அளவையாகப் பயன் 
படுத்துதல் 

619 
8. சார்பின் , மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகள் 

.... 628 
7. திரும்பற் புள்ளிகளும் , வளைவு மாற்றப் புள்ளி 
களும் 

648 


: 8 . பன்மாறிச் சார்புகள் - பகுதி வகைக்கெழுக் 
காணுதல் 

657 
9. இருமாறிச் சார்புகள் - மீப்பெரு , 

மீச்சிறு 
மதிப்புகள் 

675 

684 
10. டேலரின் தேற்றம் 
11. தொகைக் காணுதல் அல்லது தொகையிடல் ... 694 
12. வகையீட்டுச் சமன்பாடுகள் 

758 


உ - பிற்சேர்க்கை 
1. அணிக்கோவைகள் 


791 


... 


2. அணிகள் 


.... 811 


3. சில சிறப்பு அணிகள் 


837 


... 


4. வேறுபாடுகள் 


857 


-0 
. 


872 


5. வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 
மேற்கோள் நூற்பட்டியல் 


887 


கலைச்சொற்கள் 


887 


... 


அ - பிரிவு 
இயற்கணிதம் 


. 


1. அறிமுகம் 
( Introduction ) 


1-1 . அடிப்படைக் கருத்துகள் 

கொடுக்கப்பட்ட ஒரு கூற்று ; பொருளுள்ளதாகவும் , அதில் 
அடங்கியுள்ளக் கருத்து உண்மையானதா அல்லது 

பொய் 
யான தா என்பதைத் திட்டவட்டமாகக் கூறக் கூடியதாகவும் 
இருந்தால் அந்தக் கூற்று அறுதியுரை ( Proposition ) என்று 
அழைக்கப்படும் . அறுதியுரைகள் சம்பந்தப்பட்ட அளவையியல் 
( Logic ) விதிகளைக் கணித முறைகளைப் பின்பற்றி விளக்குவது 
தான் கணித அளவையியல் ( Mathematical logic ) எனப்படும் . 
இங்கு முக்கியமாகக் கையாளப்படுவன கணித முறைகளில் 
சிறந்ததான குறியீட்டு முறைகளாகும் . இந்தக் குறியீட்டு 
முறைகள் கருத்துகளைத் 

தெளிவாகவும் ஆழமாகவும் , மிகக் 
குறு கிய காலத்தில் தெரிந்துக் கொள்ள உதவுகின்றன . கணிதச் 
செய்கையின் போது , சிலக்குறியீடுகள் எவ்வாறு பயன்படுத்தப் 
படுகின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் . 

இங்கு p , | என்பன இரண்டு கொடுக்கப்பட்ட அறுதியுரை 
களாக இருக்கட்டும் . 

அதாவது p என்னும் அறுதியுரை 
உண்மை எனில் , 4 என்னும் அறுதியுரையும் உண்மையாகும் 
என்ற வாக்கியத்தை p = q 

எனக் குறிப்பிடுதல் வழக்க 
மாகும் . இதை p என்றால் g 

என்று படிக்க வேண்டும் .. 
மேலும் , = என்னும் குறியீடு என்றால் ( அல்லது எனில் ) 
என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது . 


கணிதவியலில் ‘ p == என்னும் முறையில் குறிப்பிடப் 
படும் வாக்கியங்கள் பெரும்பாலும் தேற்றங்களாக அமையும் . 
இங்கு p என்பது மெய்மைக்கோள் ( Hypothesis ) 

என்றும் , 
பு என்பது முடிவு ( Conclusion ) என்றும் கூறப்படும் . 

p = q என்றும் , q = p என்றும் இருப்பின் , இதை p == q 
என்று குறிப்பிடுவதுண்டு . அதாவது , ‘ பு என்பது உண்மையான 
தாக இருக்க , வேண்டியதும் போதுமானதுமான நிபந்தனை p 
என்பதாகும் என்னும் பொருளில் இக் குறியீடுப் பயன்படுத்தப் 


ខ 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


படுகிறது . எனவே = என்னும் குறியீடு வேண்டியதும் , 
போதுமானதும் என்ற பொருள்படும் . இதை ஆங்கிலத்தில் 
• Necessary and sufficient conditions என்று கூறுவர் . 


அடுத்து , p = q என்றும் , 4 - r/ என்றும் இருப்பின் 
p = r என்பது உண்மையென விளங்கும் . இங்கு , = என்ற 
குறியீடு ஒரு நிலை மாற்றத் ( அல்லது கடந்து செல் ) தொடர்பை 
( Transitive relation ) விளக்கப் பயன்படுத்தப்பட்டுள்ளது . 
இந்த முறையில் , = என்னும் குறியீட்டைப் பயன்படுத்தித் 
தேற்றங்களை நிறுவ முடியும் . இவ்வாறு தேற்றங்களை நிறுவும் 
முறைக்கு நேர்முக நிறுவல் ( Direct proof ) எனப் பெயராகும் . 


p என்னும் அறுதியுரைக்கு எதிரிடையான அல்லது நேர் 
மாறான கூற்றை ~ p என்று 

என்று குறிப்பிடுவ 

குறிப்பிடுவதுண்டு . இதை 
p- இன்மை ( Negation of p ) என்று கூறுவர் . 


என்று 


இக் குறியீட்டைப் பயன்படுத்தி , ‘ p == q என்று நிறுவு 
வதற்குப் பதிலாக ‘ - q = ~ p 

நிறுவுவதுண்டு . 
ஏனெனில் , p = 4 எனும் கூற்றும் ~ q = ~ p என்ற கூற்றும் 
ஒன்றேதான் என்பதை அறியவும் . இவ்வாறு நிறுவும் முறைக்கு 
மறைமுக நிறுவல் ( Indirect proof ) என்பது பெயராகும் . 


p = 4 எனும் கூற்று உண்மை அல்ல என்றால் , இதைக் 
குறிப்பிட என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது . மேலும் 
ஒரு கூற்று முன்னுக்குப் பின் முரணான கருத்தைத் தருமாயின் , 
அதைக் குறிப்பிடுவதற்கு = = என்ற அடையாளம் பயன் 
படுத்தப்படும் . 


மேற் கூறிய குறியீடுகளும் , மற்றும் பலவும் , கணிதச் செய்கை 
களில் பயன்படுத்தும் நேரங்களில் , படிப்பவர்களுக்குத் தெளிவாக 
விளங்கும் என்பதை இங்குக் கூறிக்கொள்வதுடன் , குறியீடுகள் 
பற்றிய விளக்கங்களை முடித்துக்கொள்வோம் . 


அடுத்து . எண்களைப்பற்றிய ஒரு சில கருத்துகளை எடுத்துக் 
கூறுவதன் மூலம் , மெய்யெண்களின் தொகுதியை அறிமுகப் 
படுத்துவோம் . 


1-2 . எண்களின் தொகுதி ( Number system ) 

ஆதிகாலத்தில் 1 , 2 , 3 , 4 ...... என்ற மிகை முழு எண்களை 
மட்டுந்தான் மனிதன் முதன் முதலாக அறிந்திருதான் . அதன் 
பின்னர் , மிகை பின்னங்களின் தேவையை மனிதன் உணர 


அறிமுகம் 


8 


லானான் . இவ்வாறு , + , போன்ற எண்ணிலடங்கா பின்னங் 
களை அறிமுகப்படுத்தலாயினர் . மேலும் , அறிவு வளர்ச்சி ஏற் 
பட்டதன் காரணமாக , குறை எண்களும் 

எண்களும் அறிமுகப்படுத்தப் 
பட்டன . 


இவற்றை , கணித இயல் முறைப்படி , அறிஞர்கள் எவ்வாறு 
அறிமுகப்படுத்தினர் என்பதை பின்வரும் விளக்கங்களிலிருந்து 
அறியக்கூடும் . முதலில் , x - 6 = 0 என்ற சமன்பாட்டை 
எடுத்துக் கொள்வோமானால் , இச் சமன்பாட்டின் தீர்வு x = 8 
எனும் மிகை முழு எண் என்று தெரியும் . ஆனால் 3x - 5 = 0 
என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்டால் , இதன் தீர்வு காண மிகை 
முழு எண்கள் 

போதுமானவை அல்ல என்று தெரிகிறது . 
ஆகையால் இங்கு பின்னங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய 
அவசியம் ஏற்பட்டது . இவ்வாறு , x = + என்ற பின்னம்தான் 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வு என்று அறியலாம் . 


மேலும் x + 3 = 0 , 2x + 7 = 0 போன்ற சமன்பாடுகளின் 
தீர்வுகளைப் பெற மிகை முழு எண்களோ அல்லது பின்னங்களோ 
பயன்படமாட்டாது என்பது விளங்கும் . ஆகையால் , இங்கு குறை 
எண்களின் தேவை உணரப்பட்டது . அதாவது குறை எண்களை 
அறிமுகப்படுத்துவதன் மூலம் தான் இத்தகைய சமன்பாடுகளின் 
தீர்வுகளைப் பெற முடியும் என்று அறிந்தனர் . இவ்வாறு முதல் 
சமன் பாட்டிற்கு x = - 3 எனும் குறை முழு எண்ணும் , இரண் 
டாவது சமன்பாட்டிற்கு x = - எனும் குறை பின்னமும் தீர்வு 
களாகும் . 


இவ்வாறு பெறப்பட்ட மிகை , குறை முழு எண்களும் ; மிகை , 
குறை பின்னங்களும் சேர்ந்த தொகுதியை விகிதமுறு எண்களின் 
தொகுதி என்று கூறுகின்றனர் . எனவே , ஒரு படிச் சமன்பாடு 
களின் குணகங்கள் விகிதமுறு 

எண்களாக இருக்குமானால் 
அவற்றின் தீர்வுகளைக் காண , இத்தகைய விகிதமுறு எண்கள் 
பயன்படுகின்றன . 


. 


ஆனால் , x = 3 என்ற சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோ 
மானால் , இதன் தீர்வு காண விகிதமுறு எண்கள் போதுமானவை 
யல்ல என்பது நன்கு விளங்கும் . ஏனெனில் , எந்த விகிதமுறு 
எண்ணின் 

வர்க்கமும் மூன்றுக்குச் சமமாகாது . எனவே , 
இத்தகைய சமன்பாடுகளின் தீர்வுகளைப் பெற விகிதமுறு எண்கள் 
எனும் ஒரு புது வகை எண்களை அறிமுகப்படுத்த வேண்டிய 
அவசியம் ஏற்பட்டது . விகிதமுறா எண்களை அளவுக் கிணங்கா 
எண்கள் என்றும் கூறுவதுண்டு . ஏனெனில் , அத்தகைய எண் 


4 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


களின் மதிப்பை முற்றிலும் சரியாகக்கணக்கிட முடியாது . எந்தக் 
கணிதச் செய்கையின் போதும் விகிதமுறா எண்களின் தோராய 
மதிப்புகளைத்தான் எடுத்துக் கொள்வது வழக்கம் . 12. 19 , e , 
-117 , * முதலியன 

எண்களாகும் . மேலும் 
V2 = 1 + 414 , V8 = 1.732 என்று தோராயமாகக் கொள்கி 
றோம் . இங்கு சமன்பாடு x2 = 3 - ன் தீர்வுகள் 8 , 
என்று அறியலாம் . 


விகிதமுறா 


3 


இதுகாறும் பார்த்த விகிதமுறு எண்களும் , விகிதமுறா எண் 
களும் சேர்ந்தத் தொகுதியை மெய்யெண்களின் தொகுதி என்று 
அழைக்கிறோம் . மெய்யெண்களைத் தவிர , கற்பனை எண்கள் 
எனப்படும் வேறு ஒரு வகை எண்களும் கணிதவியலிலும் , மற்றும் 
பல துறைகளிலும் மிகவும் பயன்படுத்தப்படுகின்றன . கற்பனை 
எண்களைப் பற்றித் திரிகோண கணிதத்தில் விளக்கமாக அறிந்து 
கொள்ளலாம் . 


குறிப்பு : p , q என்பன 

இரண்டு முழு எண்களாகவும் , 
அவற்றிற்கு ஒன்றைத் தவிர வேறு பொதுக்காரணிகள் இல்லை 

P 
என்றும் கொள் வோமானால் , என்ற அமைப்பில் இருக்கக் 

4 
கூடிய எல்லா மெய் யெண்களையும் விகிதமுறு எண்கள் என்றும் , 
இந்த அமைப்பில் எழுத முடியாத 

ஏனைய மெய்யெண்களை 
விகிதமுறா எண்கள் என்றும் வரையறுப்பதுண்டு . இனி விகிதமுறா 
மூலங்களைப் பற்றிய ஒரு சில பண்புகளைப் பார்ப்போம் . 


1-2.1 விகிதமுறா மூலம் ( Surd ) 

ஒரு விகிதமுறு எண்ணின் மூலம் விகிதமுறா எண்ணாக இருக்கு 
மானால் அம் மூலத்தை விகிதமுறா மூலம் அல்லது அளவுக் 
கிணங்கா மூலம் என்று கூறுகின்றோம் பொதுவாக ( எனும் 
விகிதமுறு எண் , எந்த ஒரு விகிதமுறு எண்ணின் 11 - ஆவது 
படியாக அமைந்திராவிடில் , " a என்பது a- ன் n படி விகிதமுறா 
மூலம் என்று கூறப்படும் . எடுத்துக்காட்டாக , 12 என்பது 
இருபடி விகிதமுறா மூலம் என்றும் , 15 என்பது முப்படி விகிதமுறா 
மூலம் என்றும் அறியலாம் . 


விகிதமுறா மூலங்களின் பல வகைகளைப் பற்றியும் அவற்றின் 
பண்புகளைப் பற்றியும் பின்வரும் விளக்கங்கள் மூலம் தெரிந்து 
கொள்ளலாம் : 


5 


அறிமுகம் 


( அ ) ஒரே ஓர் உறுப்புடைய விகிதமுறா மூலத்தை ஓருறுப்பு 
விகிதமுறா மூலம் என்பர் . 3,5119 , 

T3 , 5719 , -2-11 முதலியன 
ஓருறுப்பு விகிதமுறா மூலங்களாகும் . 


அக் 


( ஆ ) ஒரு கோவையில் உள்ள இரண்டு உறுப்புகளுள் குறைந் 
தது ஓர் உறுப்பாகிலும் விகிதமுறா மூலமாக இருப்பின் , 
கோவையை ஈருறுப்பு விகிதமுறா மூலம் என்று கூறுவர் . அதாவது 
இரண்டு விகிதமுறா எண்கள் , அல்லது ஒரு விகிதமுறு எண் , 
மற்றொரு விகிதமுறா 

இவற்றின் கூடுதல் அல்லது 
வேறுபாடு ஓர் ஈருறுப்பு விகிதமுறா மூலம் எனப்படும் . 
( 2 3 + 7 ) . ( 
7-18) ( 

5- 11) என்பன ஈருறுப்பு 
விகிதமுறா மூலங்கள் . 


எண் 


இதே போன்று மூன்று உறுப்புகள் உடைய கோவையில் , 
குறைந்தது இரண்டு உறுப்புகள் விகிதமுறா மூலங்களாக 
இருந்தால் , அக் கோவையை மூன்றுறுப்பு விகிதமுறா மூலம் 
என்று கூறுவது வழக்கம் . இவ்வாறே பல்லுறுப்பு விகித முரு 
மூலத்தையும் வரையறுக்கலாம் . 


( இ ) இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட விகிதமுறா 
மூலங்கள் ஒரே விகிதமுறு எண்ணின் வெவ்வேறு மடங்காக இருக் 
குமானால் , அம் மூலங்கள் ஓத்த விகிதமுறு மூலங்கள் என்றழைக் 
கப்படும் . 


( i ) 418 , 32 , 150 என்பனவற்றைச் சுருக்கி 

32, 42 , 5 2 என்று எழுதலாம் . எனவே , இவை 

ஒத்த விகிதமுறா மூலங்களாகும் . 
( ii ) 2 , 27 , 75 

என்பன ஒத்த 

விகிதமுறா 
மூலங்களாகும் . 


குறிப்பு : ஒத்த வி கிதமுறா மூலங்கள் பலவற்றின் கூடுதலை 
ஓருறுப்பு விகிதமுறா மூலமாகச் சுருக்கி எழுதலாம் . இவ்வாறு 
VT + / 27 175 = $ 13 + 3 13 

53 
3 என்றாகும் . 
( ஈ ) இரண்டு ஈருறுப்பு விகிதமுறா மூலங்கள் சமமாக இருப்பின் , 
அவற்றின் விகிதமுறு பகுதிகள் சமமாகவும் விகிதமுறா பகுதிகள் 
சமமாகவும் இருக்க வேண்டும் . 
அதாவது , a + vi = 2 5 எனில் , a 2 . 

15 என்றிருக்கும் . 


Nb 


6 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( உ ) இரண்டு ஈருறுப்பு விகிதமுறா மூலங்களின் பெருக்கத் 
தாகை ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்தால் , அந்த மூலங்களை 
துணையிய விகிதமுறு மூலங்கள் என்று கூறுவர் . 


-- 


எடுத்துக்காட்டாக , 

( 7 + 23 ) , ( 7- 23 ) என்பன 
துணையிய மூலங்களாகும் . ஏனெனில் , ( 7 + 203 ) x ( 7-213 ) 
= 49 

- 12 = 37 . 

= 
இதே போன்று (503 + V6 ) , ( 573-8) என்பன 
துணையிய மூலங்களாகும் . 

பொதுவாக , இரண்டு விகிதமுறா மூலங்களின் பெருக்குத் 
தொகை ஒரு விகிதமுறு எண்ணாக இருப்பின் , அவை ஒவ்வொன் 
றும் மற்றதை விகிதமுறச் செய்யும் காரணி எனப்படும் . 
எடுத்துக்காட்டாக , (13 + 12 ) , ( 19 -16 + 14 ) 

மூலங்கள் ஒன்றையொன்று விகிதமுறச் செய்யும் 
காரணிகளாகும் . 

எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


என் 

ற 


1. சுருக்குக : 


( i ) 1768 


( ii ) 2384 


( iii ) 31/13 


( iv ) 24 


54 + 150 


( v ) 


1 
2 / 2 + 13 


( vi ) 


15 - 7 43 
9 -53 


தீர்வு : 


( i ) 1788 = 38Xx12 = 2 x 2012 


4112 . 


2 1/50 


( ii ) 21/64 | 


== 


2 1 * = 215 


II 


50 . 


== 


( iii ) 341 ) 


= 3 4 = 181X5 


3 


= 4/27 x 5 = 


4/135 


அறிமுகம் 


7 


23 


( iv ) ฟ 24 v54 + +150 = +4 x 6 - 8 x 8 

+ + 25 x 8 = 2 ป 6 - 8 + 8 + 5 +6 = 4 ฟ 8 


1 


( v ) 2 + 2 + + + 


-- 


( 2 ฟ 8 ) 

( 2+ 2 + + 5 ) ( 2 - 8) 
( 2 + 3 ) 
( 2 ) - ( 3 ) 
22- # 3 2 ปะ - + 8 
4 X 8 - 8 


-- 


5 


( vi ) 


15 - 7 # 3 

( 15 - 7 ป 3 ) ( 8 + 5 +3 ) 
98 - 5 ฟ 8 

( 9 - 5 ป 3 ) ( 9 + 6 ฟ 3 ) 
( 185 

35 x 8 + 75 3 - 88 49 ) 

( 9 ) - ( 5 ฟ 3 ) 
( 30 4 12 ฟ ช ) 30 + 12 3 

5 + 8 9 
( 81 75 ) 

8 


} 


2. கணம் 

( Set ) 


2-1 . 


வரையறை 


பல 


திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்ட பொருட்களின் 
‘ தொகுப்பு ’ ஒரு கணம் என்று அழைக்கப்படும் . 


ஒரு கணத்தை உருவாக்கும் பொருட்கள் அக் கணத்தின் 
மூலகங்கள் ( Elemeats ) அல்லது , உறுப்புகள் ( Members ) என்று 
கூறப்படும் . 


ஒரு வினக்கம் : 

ஒரு கணமும் ஏதேனும் ஒரு மூலகமும் 
கொடுக்கப்பட்டிருந்தால் , அந்த மூலகம் கொடுக்கப்பட்டுள்ள 
கணத்தில் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதனைத் திட்ட 
வட்டமாகக் கூற முடிதல் வேண்டும் . இக் கருத்தை உணர்த்தும் 
வகையில் தான் , கணத்தின் உறுப்புகள் • திட்டவட்டமாக 
வரையறுக்கப்பட்ட பொருட்களாயிருக்க வேண்டும் 
மேலே கொடுக்கப்பட்ட வறையரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது 
என்பதை அறியவும் . அடுத்து , கணத்தை எவ்வாறு குறிப்பிடுவது 
என்பதைப் பார்ப்போம் . 


என்று 


2-2 . குறியீடுகள் 

பொதுவாக ஒரு கணத்தை S எனும் எழுத்தினாலும் , அக் 
கணத்தின் ஒரு மூலகத்தை : என்றும் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . 
மேலும் x E S எனும் குறியீடு , x என்பது S என்ற கணத்தின் 
ஓர் உறுப்பு என்பதைக் குறிப்பிடப் பயன்படுத்தப்படுகிறது . 
மாறாக , y என்ற மூலகம் S- ல் இல்லை என்பதைக் குறிப்பிட 
• y # S என்ற அடையாளத்தைப் பயன்படுத்துகிறோம் . 


சாதாரணமாக , கணங்களை A , B , C , ... முதலிய பெரிய 
எழுத்துகள் மூலமும் , கணங்களின் மூலகங்களை a , b , c ............... 
முதலிய சிறிய எழுத்துகள் மூலமும் குறிப்பிடுகிறோம் . இவ்வாறு 
கணவியலில் , இயற்கை எண்களின் கணத்தை N என்றும் ; முழு 
எண்களின் கணத்தை Z என்றும் ; 

விகிதமுறு 

எண்களின் 
கணத்தை Q என்றும் ; மெய்யெண்களின் கணத்தை R என்றும் ; 


கணம் 


9 


மற்றும் கலப்பு எண்களின் கணத்தை ( என்றும் குறிப்பிடுவது 
வழக்கமாக உள்ளது . 
என வே , 27 E N என்பதும் , 

--37 E Z என்பதும் , 
2 4 Z என்பதும் , மற்றும் 

E R என்பதும் நன்கு விளங்கும் . 


2-2 • 1 . இனி ஒரு கணத்தை அதன் உறுப்புகள் மூலம் குறிப்பிடும் 

முறைகளைக் கவனிப்போம் . 


- 


( அ ) ஒரு கணத்திலுள்ள 

கணத்திலுள்ள உறுப்புக்களை வரிசைப்படுத்தி 
எழுத முடியுமானால் , அவற்றை இரண்டு அடைப்புக் குறிகளுக்கு 
இடையே வரிசையாக எழுதி அக் கணத்தை குறிப்பிடுவதுண்டு . 
இம் முறைக்கு • அடைப்புக்குறி 

முறை ( Roster notation ) 
என்பது பெயராகும் . 


எடுத்துக்காட்டாக , 

( i ) 3 முதல் 6 வரையிலுள்ள முழு எண்களை உறுப்புக் 
களாகக் கொண்டுள்ள கணத்தை , { 3 , 4 , 5 , 8 } என்று குறிப் 
பிடலாம் . 

( ii ) இயற்கை எண்களால் ஆன கணம் N- ஐ , { 1,2,3,4 ... } 
என்று குறிப்பிடுவதுண்டு . 

( iii ) தமிழ் மொழியில் உள்ள வல்லின எழுத்துகளால் 
அமையப்பெறும் கணத்தை , { க , ச , ட , த , ப , ற } என்று குறிப் 
பிடலாம் . 


மான 


குறிப்பு : இம் முறையில் 

இம் முறையில் கணங்களைக் குறிப்பிடுதல் எப் 
பொழுதுமே எளிதாக அமைவதில்லை . மேலும் , இது ஒரு சுருக்க 

முறையுமல்ல . ஏனெனில் , ஆங்கில மொழியில் உள்ள 
எழுத்துகளின் தொகுப்பை எடுத்துக்கொள்வோமானால் , இந்த 
எழுத்துகள் எண்ணிக்கையில் 26 உள்ளன . ஆகவே , இந்தத் 
தொகுப்பை அடைப்புக்குறி முறையில் குறிப்பிடுவதற்கு , 26 
எழுத்துகளையும் இரண்டு அடைப்புகளுக்குள் வரிசையாக எழுத 
வேண்டும் . 

இது 

சற்றுச் சிரமமான காரியமாகும் . இதே 
போன்று . R என்னும் மெய்யெண்களின் 

கணத்தை எடுத்துக் 
கொண்டால் , இதை அடைப்புக்குறி முறையில் குறிப்பிடுதல் 
இயலாததொன்றாகும் . இவ்வாறு இன்னும் சில கணங்களையும் 
ம் முறையில் குறிப்பிடுதல் சிரமமாக இருக்கும் . 


10 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( ஆ ) எனவே , இம் முறையைவிட எளிதானதாகவும் , எல்லா 
கணங்களையும் சுருக்கமாகக் குறிப்பிட இயலுவதாகவும் உள்ளப் 
பொதுவான முறை ஒன்றைப் பார்ப்போம் . இதை கண உருவாக் 
கல் முறை ( Set builder notation ) என்று கூறுகிறோம் . இம் முறை 
எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஒரு எடுத்துக் 
காட்டின் மூலம் விளக்குவோம் . இங்கு R என்னும் மெய்யெண் 
களால் ஆன கணத்தை எடுத்துக்கொள்வோம் . இக் கணத்தின் 
ஏதேனும் ஓர் உறுப்பை x என்று குறிப்பிடுவோமானால் , x ஒரு 
மெய்யெண்ணாக இருத்தல்வேண்டும் என்று தெரியும் . அதாவது 
ஒரு மெய்யெண் 

எனும் பண்பை உடையது 
என்பது பொருளாகும் . எனவே , இத்தகைய X- களால் 

x- களால் ஆன 
கணம் R- ஐ கண உருவாக்கல் முறையில் , { x / x என்பது ஒரு 
மெய்யெண் } எனக்குறிப்பிடுகிருேம் . இதை 

இதை . X என்பது ஒரு 
மெய்யெண்ணாக உள்ள எல்லா x- களாலும் ஆன கணம் என்று 
படிக்கவேண்டும் . ( The set of all x such that x is a real 
number ) . இவ்வாறே பின் வரும் கணங்களையும் கண உருவாக்கல் 
முறையில் குறிப்பிட முடியும் . 


x என்பது 


( i ) Q என்னும் கணத்தை , { x / x என்பது ஒரு விகிதமுறு 
எண் } என்று குறிப்பிடலாம் . 

(( ii ) { 1 , 2 , 3 , 4 , 5 } என்னும் கணத்தை { x / x என்பது 
முதல் 5 வரையுள்ள ஒரு முழு எண் } என்று குறிப்பிடுகிறோம் . 

( iii ) ஆங்கில மொழியிலுள்ள எழுத்துகளின் கணத்தை , 
{ x / x என்பது ஆங்கில எழுத்துக்களுள் ஒன்று } எனக் குறிப் 
பிடலாம் . 


1 


2.2.2 . பல்வகைக் கணங்கள் 


( அ ) வெற்றுக் கணம் : உறுப்புகளே இல்லாத கணத்தை 
வெற்றுக்கணம் , அல்லது பூச்சியக்கணம் ( Empty set ) என்று 
அழைக்கிறோம் . அதாவது , வெற்றுக் கணத்தில் ஒரு மூலகம் 
கூட இருக்காது என்பது பொருளாகும் . இதை - என்ற எழுத் 
தால் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . மேலும் இக் கணத்தை { } 
என்றும் குறிப்பிடுவதுண்டு . 


பின்வருவன வெற்றுக் கணங்களாகும் : 

( i ) p = { x / x என்பது x + x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் 
மெய்மூலம் . } ஏனெனில் , x + x + 1 = 0 என்ற சமன்பாட்டிற்க 
மெய்மூலங்களே கிடையாது . 


கணம் 


11 , 


( ii ) P = { .xlx என்பது 10 வயதுள்ள ஒரு B.A. , பட்ட 
தாரி } ஏனெனில் , எவருமே 10 வயதில் B.A. ,, படிப்மை . 
முடிக்க இயலாது . 

( iii ) = { x / x என்பது கொம்புகளையுடைய பறவை } 
( ஆ ) உட்கணம் A , B என்பன இரண்டு கொடுக்கப்பட்ட 
கணங்களாக இருந்து , A- ல் உள்ள ஒவ்வோர் உறுப்பும் B- ல் 
இருக்குமானால் , A என்பது B- ன் ஓர் உட்கணம் ( A is a sub - set 
of B ) எனப்படும் . 


இதை AC B ( A is contained in B ) என்றோ, அல்லது , 
B - A ( B contains A ) என்றோ குறிப்பிடுவது வழக்கமாகும் . 
அதாவது , A என்பது B- ல் அடங்கும் , அல்லது B என்பது A- ஐ : 
அடக்கியுள்ளது என்ற பொருள்படும் . 

A என்பது B- ன் உட்கணமாக இல்லாவிடில் , இதைக் குறிப் 
பிட , A E B என்றோ , அல்லது B D A என்றே எழுத வேண்டும் . 
பின் வரும் உட்கணங்களைக் கவனிக்கவும் : 

( i ) { a , b } C { a , b , c , d , e } 
( ii ) { 1 , 3 , 5 ................ } C { 1,2,3,4,5,6 ............... } 
( iii ) N CZCR 


குறிப்பு : 

AC A ; அதாவது ஒவ்வொரு கணமும் தன்னுடைய உட் . 
கணமாகவே இருக்கும் . 


( இ ) சமகணங்கள் : A , B என்பன இரண்டு கணங்களாக 
இருக்கட்டும் . மேலும் A- ல் உள்ள ஒவ்வொரு மூலகமும் B- ல் 
இருந்து ; B- ல் உள்ள ஒவ்வொரு மூலகமும் A- ல் இருக்குமானால் , 
பின் A , B என்பன 
சமகணங்கள் எனப்படும் . 

அதாவது , 
A என்பது B- ன் 

உட்கணமாகவும் ; B என்பது A- ன் உட்கண 
மாகவும் இருக்குமானால் , அவை இரண்டும் சமகணங்களாகும் . 
இப் பண்பை , A = B என்று குறிப்பிடுகிறோம் . 


இவ்வாறு A = B எனில் , A C B என்றும் , B C A என்றும் 
பெறப்படும் . A C B ; RC A = A = B. 


குறிப்பு : 


( i ) A , B என்ற இரண்டு கணங்கள் சமமானவை அல்ல .. 
எனில் , A + B என்று குறிப்பிடுவதுண்டு. 


12 


கணிதம் - 

ஓர் அறிமுகம் 


A 


( ii ) A , B ஆகிய இரண்டு கணங்களும் , A C B என்றும் , 
A + B என்றும் இருப்பின் , A என்பது 

A என்பது B- ன் தகு உட்கணம் 
( Proper sub - set ) என்று கூறப்படும் . இப் பண்பைக் குறிப்பிட ,, 

FB என்ற அடையாளம் பயன்படுத்தப்படும் . 
எடுத்துக்காட்டுகள் 

{ a , b } } { a , b , c , al, e } 
N F zF 2 SR 


(iii ) { a , b , c } = { c , a , c , b , a } என்பது உண்மையாகும் . 
இதிலிருந்து இரண்டு முடிவுகளைப் பெறுகிறோம் . அவை பின் 


வருமாறு : 


( அ ) ஒரு கணத்திலுள்ள உறுப்புகளை வரிசை மாற்றம் 
செய்வதனால் , அதன் தன்மை மாறாது . 

( ஆ ) ஒரு கணத்திலுள்ள சில உறுப்புகளை திரும்பவும் 
சேர்ப்பதனாலும் , அக் கணத்தின் தன்மை மாறாது . 

( iv ) A என்பது B என்ற கணத்தின் உட்கணம் என்று 
நிறுவுவதற்கு , A- யிலுள்ள ஏதேனும் ஓர் உறுப்பை எடுத்து ,, 
அவ் வுறுப்பு B- யிலும் உள்ளது என்று நிறுவுதல் வேண்டும் . 
அதாவது , 

x E A = x E B என்று நிறுவவேண்டும் . 


2-2.2.1 . தேற்றம் 

வெற்றுக்கணம் , 
கணமாக இருக்கும் . 


ஏனைய கணங்கள் ஒவ்வொன்றின் உட் 


நிரூபணம் : 

A என்பது ஏதேனும் ஒரு கொடுக்கப்பட்ட கணமாக இருக் 
கட்டும் . - என்பது வெற்றுக் கணம் என்க . 


இப்பொழுது , என்பது A- ன் உட்கணமாக இராவிடில் , 
A- ல் இல்லாத ஓர் உறுப்பேனும் 4 - ல் இருக்கவேண்டும் என்றா 
கிறது . ஆனால் , டி - ல் ஓர் உறுப்புகூடக் கிடையாது என்று 
தெரியும் . எனவே , A- ல் இல்லாத எந்த உறுப்பும் டி - ல் இருக்க 
முடியாது . அதாவது , CA என்றிருக்கவேண்டுமென 
அறிகிறோம் . 


A- ல் உள்ள 
மூலகங்களை நீக்கி , ப - ல் உள்ள ஏனைய மூலகங் 


கணம் 


18 


இதேபோன்று , என்பது ஒவ்வொரு கணத்தின் உட்கண 
மாகவும் இருக்கும் என்று அறிகிறோம் . 


என 


2-2.2.2 . தேற்றம் 

வெற்றுக்கணம் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது . 
நிரூபணம் : 

என்பது வெற்றுக்கணமாக இருக்கட்டும் . முடிந்தால் , 
என்பதும் வெற்றுக்கணம் எனக் கொள்வோம் . இப்பொழுது , 
என்பது வெற்றுக்கணமாதலின் , மேற்கூறிய தேற்றப்படி ? 
என்றமையவேண்டும் . ஆனால் , -ம் வெற்றுக்கணம் 
எடுத்துக்கொண்டுள்ளமையால் , என்றிருக்கவேண்டு 
மென அறிகிறோம் . இவ் விரண்டு முடிவுகளிலிருந்தும் , உ = pr . 
என்று கிடைக்கின்றது . 

அதாவது , வெற்றுக்கணம் என்பது - 
என்ற ஒரே ஒரு கணம்தான் என்பதாகும் . 
குறிப்பு : 
( i ) + { 0 } ; ஏனெனில் , { 0 } என்பது பூஜ்யத்தை 

மூலகமாக உடைய கணம் . 
( ii ) * * { > 

+ 2 ; ஏனெனில் . . என்பது --ஐ மூலக 

மாக உடைய கணம் . 
( iii ) E { } ; ஏனெனில் , { } எனும் கணத்தின் மூலகம் 

என்பதாகும் . 
( iv ) C { } ; ஏனெனில் , என்பது எந்த ஒரு கணத் 

திற்கும் உட்கணமாகும் . 


( ஈ ) அகில கணம் ( அல்லது பொதுக் கணம் ) : 

பொதுக் கணம் ) : எந்த ஒரு 
விவாதத்தின் போதும் ( அல்லது கணிதச் செய்கையின் போதும் ) 
எடுத்துக்கொள்ளப்படும் கணங்கள் அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட 
கணத்தின் உட்கணங்களாக 

இருக்குமானால் அந்தக் கணம் 
அகில கணம் ( Universal set ) என்றுக் கூறப்படும் . இதை U என்று 
குறிப்பிடுவது மரபாகும் . 
ஒரு கணத்தின் நிரப்பி : 

U என்பது அகில கண 
மாகவும் , A என்பது ஏதேனும் ஒரு கணமாகவும் இருக்கட்டும் . 


( உ ) ஒரு 


பின் , ACU என்று தெரியும் . 


களால் உருவாக்கப்படும் கணம் A- ன் நிரப்பி ( Complement of A ) 
என்றழைக்கப்படும் . இதை AC என்ற குறியீட்டினால் குறிப்பிடு 
வதுண்டு . A- ன் நிரப்பியை C ( A ) , A என்றும் குறிப்பிடலாம் . 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


எனவே , Ac = { x / x E U , மற்றும் x # A } 

என்று அறிய 
- லாம் . எடுத்துக்காட்டாக , 

A = , 

{ 1 , 2 , 3.4 } என்றும் , 
[ J = { 1,2,3.4 10 } என்றும் இருந்தால் , 

{ 5,6,7,5,9,10 } என்றமையும் . 


1 . 


2 
. 


உட்கணங்களைக் 


6 . 


பயிற்சி 
• Economics என்னும் வார்த்தையிலுள்ள ஆங்கில 

தொகுப்பை 

அடைப்புக்குறி 
உயிரெழுத்துக்களின் 
முறையில் எழுதுக . 
பூஜ்யத்திற்கும் 50 - க்கும் இடையே உள்ள ஐந்தால் 
வகுபடும் முழு எண்களின் கணத்தை அடைப்புக்குறி 

முறையிலும் கண உருவாக்கல் முறையிலும் எழுதுக . 
3 . { x / x2 -- 4 = 0 } என்ற கணத்தை அடைப்புக்குறி 

முறையில் குறிப்பிடுக . 
4 . { 1 , 3 , 5 , 7 ... } என்ற கணத்தை கண உருவாக்கல் 

முறையில் குறிப்பிடுக . 
5. வெற்றுக்கணத்தை மூன்று எடுத்துக்காட்டுகள் மூலம் 

விளக்கவும் . 
{ 1,2,3 } என்னும் கணத்தின் 
கண்டுபிடி . 
{ 1 } என்பது { x/ x - 1 = 0 } என்ற கணத்தின் ஓர் 
உட்கணம் என நிறுவுக . 
A C B என்றும் BCC என்றும் இருந்தால் AC C 

என்று நிரூபிக்கவும் . 
9. A = { x / x2 - 5x + 6 = 0 } என்றும் , B = { 2,3 } 

என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் , A , B என்ற கணங் 
கள் 

அல்லது 
என்பதை காரணங்காட்டி விளக்குக . 
U = N என்றும் , A = { x /x என்பது ஒரு மிகை இரட்டை 
எண் } என்றும் இருப்பின் , A என்னும் கணத்தைக் 

கண்டுபிடி . 
11 . 

A = { a , b , c } எனில் , பின் வருவன சரியா , அல்லது 
தவறா என்று கண்டுபிடி . 
( i ) a E A , ( ii ) cC A , ( iii ) { c } = A , ( iv ) { b } CA , 
( v) { bc } E A. 


7 . 


8 
. 


சமமில்லாதன வா 


சமமானவையா 


10 . 


கணம் 


15 


12 . 


S என்பது 0.2 } எனும் கணததைக் குறிக்குமானால் . 
பின் வருவனவற்றுள் எவை சரியானவை ? 
( i ) { 0 } € S , ( ii ) { 0 } CS , ( iii ) 0 € S , ( iv ) OCS , 
( v ) 4 S. ( vi ) 24 S. 


4 . 


விடைகள் 
1. E , i , 0 . 
2 . { 5,10,15 ......... 45 } = { x/ x என்பது 0 - க்கும் 50 - க்கு 

மிடையே உள்ள ஐந்தால் வகுபடும் எண் } . 
3 . { 2 , - 2 } . 

{ x / x என்பது ஒரு மிகை ஒற்றை எண் } . 
6. 4 , { 1 j , { 2 } , { 3 } , { 1 , 2 } , { 2 , 3 } , { 1 , 3 } , 

{ 1 , 2 , 3 } . 
9 . சம கணங்கள் : ஏனெனில் , x2 

5x + 6 = 0 - ன் 
மூலங்கள் 2 , 3 என்பனவாகும் . 
10. AG 

Ac = { 1 , 3 , 5 , 7 , ... ... } 
11 . சரியானவை : ( i ) , ( iv ) ; மீதியுள்ளன தவறானவை .. 
12 . சரியானவை : ( ii ) , ( iii ) . 


2-2.3 . கணச் செயல்கள் ( Set operations ) 

( அ ) கணங்களின் சேர்ப்பு : A , B என்பன ஏதேனும் 
இரண்டு கணங்களாக இருக்கட்டும் . A , B ஆகிய இரண்டு கணங் 
களிலும் உள்ள மூலகங்கள் அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் 
கணத்தை A , B ஆகியவற்றின் சேர்ப்பு அல்லது ஒன்றிப்பு ( Union 
of A and B ) என்று கூறுகிறோம் . இதை A சேர்ப்பு B என்றும் 
படிப்பதுண்டு . 

இது A U B என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படும் . 
எனவே , A U B = { x / x E A , அல்லது X E B } என்றாகும் . 


எடுத்துக்காட்டுகள் 
( i ) 

1 , 2 , 3 , 4 } U 2 , 4 , 6 } = { 1 , 2 , 3 , 4 , 6 } 
( ii ) { 0 , 2,4 } U { 1,3,5 } 

20 , 1 , 2 , 3 , 4,5 } 
( iii ) AU = A 
( iv ) A J A = A 


16 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( ஆ ) கணங்களின் வெட்டு : A , B எனும் இரண்டு கணங் 
கள் கொடுக்கப்பட்டால் , A- யிலும் இருந்து , B- யிலும் இருக்கக் 
கூடிய மூலகங்களினால் உருவாகப்படும் கணம் ( அதாவது A , B 
ஆகியவற்றின் பொது உறுப்புகளால் ஆன கணம் ) . இவ்விரண்டு 
கணங்களின் வெட்டு ( Intersection of A and B ) என்று அழைக் 
கப்படும் . 

இது AO B என்று குறிப்பிடப்படும் . 

எனவே , A D B = { x | x E A , மற்றும் X € B } 
எடுத்துக்காட்டுகள் 

( i ) { 1 , 2 , 3 , 4 } 0 { 2 , 4 , 6 } { 2,4 } 
( ii ) ( 0 , 2 ,40 { 1,3,5 } = p 
( iii ) A0 4 = 9 
( iv ) AO A = A 


= 


( இ ) தொடர்பற்ற கணங்கள் : A , B எனும் இரண்டு கணங் 
களுக்கிடையே 

பொதுவான மூலகங்கள் இல்லை எனில் , A , B 
என்பன தொடர்பற்ற கணங்கள் ( Disjoint sets ) என்று கூறப்படும் . 

அதாவது , An B = ? என்றால் , A , B என்பன தொடர் 
பற்ற கணங்களாகும் . 
எடுத்துக்காட்டுகள் 

( i ) { a , b , c } , { y } என்பன தொடர்பற்ற கணங்கள் . 
( ii ) A = { x / x என்பது இரட்டை எண்கள் } , 

B = { xjx என்பது ஒற்றை எண்கள் : என்பன 

தொடர்பற்றவை . 
( iii ) A என்ற கணமும் , உ - ம் தொடர்பற்ற கணங்களாகும் . 

(( ஈ ) A- ல் B- ன் நிரப்பி : A , B என்பன இரண்டு கணங்கள் 
என்க . பின் A- ல் இருந்து B- ல் இல்லாத மூலகங்களினால் 
அமையப்பெறும் கணம் A- ல் B- ன் நிரப்பி ( Complement of Bin A ) 
என்று வழங்கப்படும் . 

இதை , A - B என்று குறிப்பிடுதல் வழக்கம் . 

எனவே . A - B = ! x x E A , மற்றும் x 4 B } , 
எடுத்துக்காட்டுக்கள் 

( i ) { 1,2,3,4,5 } - { 1,3,5,7 } = { 2 , 4 } 
( ii ) { a , b , c >> { x ; y } = { a , b , c ) 
( iii ) { 1 , 3 , 5 } - { 1,3,5,7 } = ? 


- 


கணம் 


17 


பயிற்சி 
1. A = { a , b , c , d } , B = { a , c . e } என்று கொடுக்கப் 

பட்டிருந்தால் A U B , A B , A - B , B - A ஆகிய 
வற்றைக் கண்டுபிடி . 


2. A = { 1,2,3 } , B = { 2 , 4 } , C = { 4 , 5 , 6 } 

என்றால் , AU ( BOC ) , Bn (BUC ) , ( A - BIUC என்பன 
வற்றினைக் கணக்கிடு . 


8. U என்பது அகில கணமாகவும் , A என்பது அதன் ஒரு 

உட்கணமாகவும் இருப்பின் , கீழ்க்காண்பனவற்றை 
நிரூபிக்கவும் . 
( i ) AUU = U 

( ii ) ADU = AA 
| ( iii ) AU AC = U 

( iv ) An Ac = 4 
( v ) U = 4 ( vi ) pc = U ( vii ) ( AG ) = A 


4. A = { 1,2,3,4 } , B = { 2,4,6,8 } , C = { 3,8,9,12 } 

என்ற கணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் , பின் வரும் 
முடிவுகளைச் சரிபார்க்கவும் . 

(( i ) ( A U B ) 0 C = A 0 ( B 0 C ) 
( ii ) ( AO B ) D C = An ( BO C ) 
( iii ) ( A U B) 0 C = (AO B ) U ( BO C ) 


5. A = { 1,2,3............. 3 } , B = { 2,4,5,6,8,9,10 } 

என்றால் AQ B = A - (A- B ) = B - ( B - A ) 
என்று நிறுவுக . 


6. A = 

A = { 1,2,3 } , B = { 2 , 3 , 4 } என்றும் , அகில கணம் 
U 

{ 1 , 2 , 3 , 4 , 5 , 6,7 } என்றும் தெரிந்தால் , 
( i ) ( AO B ) = A U Bc என்பதும் , 
( ii ) ( A U B ) = AO B 

= AcO Bc என்பதும் உண்மையென 
நிரூபிக்கவும் . 


1 . 


விடைகள் 
ta , b , c , d , e ,} , {a , c , , { b , d , } , { e } 
1 , 2 , 3 , 4 } , { 2 } , { 1 , 3 , 4 , 5 , 6 } 


2 . 


க . ஓ . அ . 


19 


18 


கணிதம்- ஓர் அறிமுகம் 


2.2.4 வென் விளக்கப்படம் : 

( அ ) கணங்களையும் , அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு 
களையும் படங்கள் மூலம் விளக்கும் முறைக்கு வென் விளக்கப் 
படமுறை என்று கூறுவர் . இம் முறையைப் பின்பற்றி அகில 
கணத்தை ஒரு செவ்வகத்திலுள்ள புள்ளிகளாலும் , உட்கணங்களை 
செவ்வகத்தினுள் வரையப்படும் வட்டங்களிலுள்ள புள்ளிகளாலும் 
குறிப்பிடுதல் மரபாகும் . 


வென் விளக்கப்படம் மூலம் ( Venn Diagram ) கணச் 
செயல்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு எளிதாக 

விளக்க 
முடியும் என்பதை அறியவும் . இங்கு U என்பது அகில கணத் 
தையும் , A , B என்பன அதில் அடங்கியுள்ள ஏதேனும் இரண்டு 
உட்கணங்களையும் குறிப்பனவாகும் . மேலும் கணச் செயல்கள் 
ஒவ்வொன்றிலும் கிடைக்கப் பெறும் கணம் கிடைக்கோடுகளினால் 
குறிப்பிடப்பட்டுள்ளதைக் கவனிக்கவும் . 


B ) 


AUB == 


AUB = == 


படம் 1 . 


U 


அ 


B 


A 


B 


AOB = = 


ANB = 


படம் 2 . 


B 


- 


A - 3 = = 


A - B = 5 


படம் 3 . 


19 


கணம் 


U 


B 


FAE 


B 


ACB + 7 AUB = B 


ACB , AnB = A 


படம் 4 . 


EU 


A 


ACB ; B = A == 


A == 


படம் 5 . 


( ஆ ) எடுத்துக்காட்டுக் கணக்கு : 

கண இயலில் காணக்கூடிய பல்வேறு முடிவுகளையும் , வென் 
விளக்கப்படத்தின் மூலம் எளிதாக நிறுவமுடியும் . பின் வரும் 
எடுத்துக்காட்டு இவ்வுண்மையை 

விளக்குவதாக 

அமைந் 
துள்ளது . 
A - B = ADB என நிறுவுதல் : 

முதலில் , இடது பக்கத்தில் உள்ள கணத்தை வென் விளக் 
கப்படத்தில் வரைந்து காட்டுவோம் . அருகில் உள்ள படத்தில் 
= என்று குறிப்பிடப்பட்டுள்ளப்பகுதி 

( A - B - ஐக் குறிக்கும் . 
அதாவது B- ல் இல் லாத , A- ல் 
உள்ள உறுப்புக்களாகும் . 
அடுத்து , வலது பக்கக் கணத் 
தைக் குறிப்பிடுவோம் . 

இங்கு 

EA = B 
= என்று கிடைக்கோடுகளினால் 
குறிப்பிடப்பட்டுள்ளப் 
முழுவதும் , அகில கணம் U- ல் 

A - B == 
உள்ள B- ன் நிரப்பியைக் குறிப்ப 

படம் 6 . 
தரகும் . இப்பொழுது , கணங்கள் 
A , B இவற்றிற்கிடையே உள்ளப் 

U 
பொது மூலகங்களை # 
கிடைக் கோடுகளினாலும் , 

FA : 

B 
குத்துக் கோடுகளினாலும் குறிப் 
பிட்டுள்ளோம் . 

இரண்டு படங் 
களிருந்தும் , மேலேயுள்ள முடிவு 

BC = = ; ARBS 
உண்மை என்பது நன்கு விளங் 
கும் . 


என்று 


படம் 7 . 


20 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ல் 


பயிற்சி 
வென் விளக்கப் படத்தைப் பயன்படுத்கி கீழ்க்காணும் முடிவுகளை 
நிறுவுக . 
1 . A U B = B U A : AO B = BO A 

AU ( BU C ) = (AUB) UC 
3. An (BO C ) = (AO BO C 

AU (BUC) = ( A U BO (AU C ) 
5. AO ( BU C ) = (AO B ) U ( An C ) 
6. ( AU B ) 

= AcO Bc 
7. ( AO B ) 

5= AC UB 

U BC 


8. ( AC ) 


9. A - ( A - B ) = An B 
10. ( A - B ) U B = A U B 
11. An ( B - C ) = ( AO B ) - C 

12. ( A - B ) U ( B - A ) = ( A U B ) - ( A ) B ) 
2.2.5 சார்புகள் ( Functions ) : 

A , B என்பன உறுப்புக்களை உடைய ஏதேனும் இரண்டு 
கணங்கள் என்க . A- யிலுள்ள ஒவ்வொரு உறுப்பையும் , B - J 
லுள்ள ஏதாவது ஒரே ஒரு உறுப்புடன் , f எனும் விதியின் மூலம் 
தொடர்புப்படுத்த முடியுமானால் , பின் f என்னும் விதி A- யிலி 
ருந்து B- க்கானச் சார்பு ( Function ) என்று அழைக்கப்படும் . 

இத்தொடர்பை , f : A - > B என்றோ, அல்லது 


f : A -- B என்றோ குறிப்பிடுகிறோம் . 
இதை பின்வரும் விளக்கப்படம் மூலமும் குறிப்பிடுவதுண்டு . 


+ 


G 


B 
} ( x ) 


படம் 8 . 


குறிப்பு : 

( i ) f : A- > B என்பது A என்னும் கணத்திலிருந்து B 
என்னும் கணத்துக்கானச் சார்பாக இருக்கட்டும் .. இது A- ல் 


கணம் 


21 


உள்ள x என்னும் ஒரு உறுப்பை , B- ல் உள்ள y என்னும் ஒரே 
ஒரு உறுப்புடன் தொடர்புப்படுத்துமானால் , பின் y = f ( x ) 
என்று எழுதுகிறோம் . இங்கு . f ( x ) - ஐ , x- ன் f- பிம்பம் (f - image ) 
என்று அழைப்பதுண்டு . மேலும் x என்பது f ( x ) - ன் முன்பிம்பம் 
( Pre - image ) என்று கூறப்படும் . 


( ii ) A- யிலுள்ள ஒவ்வொரு X மூலகத்திற்கும் ஒப்ப , B- ல் 
ஒரே ஒரு மூலகம் ( 3 ) இருக்கும் என்று தெரியும் . இங்கு , 
{ f ( x ) / xEA } என்னும் கணத்தை f ( A ) என்று குறிப்பிடுவது 
வழக்கமாகும் . 


2 • 2.5.1 சார்பின் அரங்கமும் , வீச்சும் : 

A , B என்பன மூலகங்களையுடைய இரு வேறு கணங்களாக 
இருக்கட்டும் . f : A- > B என்பது -யிலிருந்து B- க்கான 
சார்பு என்க . 


இங்கு , A என்னும் கணம் -ன் அரங்கம் ( Domain ) என்றும் , 
B என்பது f- ன் உடன் அரங்கம் ( Co - domain ) என்றும் , 

( A ) { f ( x )/ E A } என்ற கணம் -ன் வீச்சு ( Range ) 
என்றும் கூறப்படும் . 


இத்தொடர்பைக் கீழ்க்காணும் படம் மூலமும் குறிப்பிட 
முடியும் . 


F 


B 


G 


Ej ( x ) 


f ( A ) = 5 


படம் 9 . 


குறிப்பு : 

படத்திலிருந்து , f ( A ) CB என்பது பெறப்படும் . மேலும் , 
சார்பு எனும் சொல்லுக்குப் பதிலாக உருமாற்றம் ( Mapping ) 
என்ற சொல்லைப் பயன் படுத்துவதும் பொருத்தமுடையதாகும் . 


2.2.52 பல்வகைச் சார்புகள் : 

( அ ) சமமானச் சார்புகள் : A என்ற ஒரே அரங்கத்தின் 
மீது வரையறுக்கப்பட்டுள்ள f , g எனும் இரண்டு சார்புகளை 


22 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


எடுத்துக்கொள்வோம் . X E A என்றும் , f ( x ) = g ( x ) என்றும் 
இருக்குமானால் , f , g என்பன சமமானச் சார்புகள் ( Equal fun 
ctions ) என்று அனழக்கப்படும் . இங்கு f = g என்று எழுது 
கிறோம் . 


( ஆ ) மாறாச் சார்பு : ஒரு சார்பின் வீச்சு ஒரே ஒரு மூலகத் 
தினால் ஆனது எனில் , அச்சார்பு மாறாச் சார்பு ( Constant 
function ) எனப்படும் . 


(இ ) மேல் நிறைச் சார்புகள் : A , B என்பன இரண்டு 
கணங்கள் என்க . B- ல் உள்ள ஒவ்வொரு மூலகமும் , A- ல் உள்ள 
குறைந்தது ஒரு மூலகத்தின் பிம்பமாக இருக்குமாறு , f : A - > B 
என்பது அமையுமானால் , பின் /-ஐ A- யிலிருந்து , B- ன் மேல் 
நிறைச் சார்பு ( Function of A on to B ) என்கிறோம் . அதாவது , 
f- ன் வீச்சு , உடன் அரங்கம் B- க்குச் சமமானால் , f என் பது 
A- யிலிருந்து , B- ன் மேல் நிறைச் சார்பு எனப்படும் . 


இங்கு B- ல் உள்ள ஒவ்வொரு -க்கும் ஏற்ப , A- ல் ஏதாவது 
ஒரு X எனும் உறுப்பு y = f ( x ) என்றமையுமாறு இருக்கும் . 


( ஈ ) ஒன்றுக் கொன்றான சார்புகள் : A , B என்பன இரண்டு 
கணங்கள் என்க . A- ல் உள்ள எந்த இரண்டு வெவ்வேறு மூலகங் 
களுக்கும் ஒரே f- பிம்பமாக இல்லாதவாறு f : A- > B என்பது 
அமையுமானால் , பின் f- ஐ ஒன்றுக்கொன்றான சார்பு ( One to one ) 
அல்லது 1-1 என்று கூறுகிறோம் . 


அதாவது , என்பது 1-1 எனில் , A- ல் உள்ள x , y என்ற 
மூலகங்கள் x y எனும் போது f ( x ) = f ( y ) என்ற நிபந்தனைக் 
குட்பட்டிருக்கும் . 

மேலும் f ( x ) = f ( y ) == x = y என்றும் பெறலாம் . 


எடுத்துக்காட்டுகள் : 
( i ) A = , = 

{ - 1 , 0,1 } , B = { 0,1 } என்றும் , f : A- > B 
என்ற சார்பு f ( x ) x3 4 xE A என்றும் வரையறுக்கப்பட் 
டுள்ளன எனக்கொள்வோம் . 


இங்கு f ( - 1 ) = ( - 1 ) = 1 = B 
f ( 0 ) 

( 0 ) = 0 EB 
f ( 1 ) = ( 1 ) = 1 E B 
எனவே , f- ன் வீச்சு = { 0 , 1 } = B 


23 


கணம் 


வ்வாறு என்பது A- யிலிருந்து B- ன் மேல் நிரைச் சார்பு 
என்றறிகிறோம் . 


படம் 10 . 


( ii ) A = { 0 , 1 , 2 } , B = { 0 , 1 , 3 , 5 , 6 } என்று 
கொள்வோம் . மேலும் , f : A - > B என்னும் 

சார்பை , 
f ( x ) = 3x + x E A என்று வரையறுப்போம் . 
இப்பொழுது f ( 0 ) 

= 3X0 = O E B 
f ( 1 ) = 31 

= 3 E B 
f ( 2 ) = 3 x 2 = 6E B 
ஆனால் , -ன் வீச்சு = { 0 , 3,6 } + B 
ஆகையால் என்பது A- யிலிருந்து B- ன் மேல் நிறைச் சார்பு 
அல்ல என்று அறிகிறோம் . 


= 


O 


S 


படம் 11 . 


( iii ) A = { 1 , 2 , 3 } , B = { 0 , 2 , 4 , 8,8 } என்க . 
அடுத்து , f : A -- B என்பது f ( x ) 

> B என்பது f ( x ) = 2x 1 x E A என்று 
வரையறுக்கப்பட்டுள்ளது என்க . 
இங்கு , f ( 1 ) = 2x 1 = 

2 x 1 = 2E B 
f ( 2 ) = 2 x 2 = 4 = B 
f ( 3 ) = 2 x 3 = 6 = B 


0 


உ ; 


- 


5 . 


படம் 12 . 


24 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆகையால் , f- ன் வீச்சு = { 2 , 4 , 6 } C B 
எனவே , f என்பது ஒரு 1-1 சார்பு எனத் தொளிவாகப் புரியும் . 

iv ) A = { -1 , 0 , 1 } , B = { 0 , 1 , 2 } என்க . மேலும் 
f : A - VB என்ற சார்பை f ( x ) = x + E A என்று வரையறுப் 
போம் . 
பின் , f ( -1 ) = ( -1 ) = 1 EB 

f ( 0 ) ( 0 ) 2 = OE B 
f ( 1 ) = ( 1 ) = 1 E B 


3 


O 


1 


2 


படம் 13 . 


இங்கு f ( - 1 ) = 1 = f ( 1 ) என்று தெரிகிறது . 
ஆனால் , -1 + 1 என்பது தெளிவு . 
எனவே , f என்பது ஒரு 1-1 சார்பாக இருக்க முடியாது . 

( உ ) சரியொத்தச் சார்பு : f : A- > B எனும் சார்பு மேல் 
நிறைச் சார்பாகவும் , ஒன்றுக்கொன்றான தாகவும் இருப்பின் A , B 
எனும் கணங்கள் சரியொத்தன ( Equivalent ) என்று கூறுகிறோம் . 

எடுத்துக்காட்டாக பின் வரும் தொடர்பைக் காண்க . 
A = , , , 

{ 1 , 2 , 3 , } B = { 3 , 6,9 } என்றும் , 
f : A- > B என்பது f ( x ) = 3.1 W X E A என்ற சார்பாகவும் 
இருக்கட்டும் . 
இங்கு f ( 1 ) = 3x 1 = 3 

f ( 2 ) == 8 x 2 = 6 
f ( 3 ) = 3 x 3 = 9 


- 


3 


படம் 14 . 
எனவே , f என்பது A- யிலிருந்து B- ன் மேல் நிறைச்சார்பா 
கவும் , ஒன்றுக்கொன்றான தாகவும் உள்ளது . ஆகையால் , A , B 
எனும் கணங்கள் சரியொத்தன வாகும் . 


கணம் 


25 


பயிற்சி 


1. A ta , b , c } , B = { 1 , 2 , 3 , 4 } என்பன 

இரண்டு கொடுக்கம்பட்ட கணங்களாகவும் , f : A- + B 
என்னும் சார்பு f ( a ) = 1 , f ( b ) = 3 , f ( c ) 

= 3 , f ( c ) = 4 என்று 
வரையறுக்கப்பட்டும் இருக்குமானால் , -ன் வீச்சைக் 
காண்க . 


2 
. 


A = { 1,2,3 } , B = { 1 , 2 , 3 , 4 } என்ற 

கணங் 
களைத் தொடர்புப்படுத்தி f : A- > B என்னும் சார்பு 
f ( x ) = x + 1 . ப XE A என்று வரையறுக்கப்பட்டுள்ளது . 
f- ன் வீச்சு என்ன ? 


5 . 


3 . 

A = { x , y , = } , B = { a , b , c , d } என்ற கணங்களை 
தொடர்புப்படுத்தும் சார்பு f : A -- B என்பது , f ( x ) = b , 
f ( v ) = 4 , f ( z ) = a என்று 

வரையதுக்கப்படு 
மானால் , என்பது எவ்வகைச் சார்பு எனக் கண்டுபிடி . 
4 . 

X = { 1 , 2 , 3 } என்றும் . Y = { 0 } என்றுமிருந்து 
f : X - Y என்னும் சார்பு f ( x ) = 0 , 4 x E X என்று 
வரையறுக்கப்படுமானால் , என்பது X- யிலிருந்து Y- ன் 
மேல் நிறைச் சார்பு என்று நிறுவுக . மேலும் இது ஒரு 
1--1 சார்பாக உள்ளதா என்பதையும் தீர்மானிக்கவும் . 
X = { 1 , 2 , 3 ...... .. 1 , Y = { 2 , 4 , 8 , 8 . ....... } 
என்பன இரண்டு முடிவிலாக்கணங்கள் . மேலும் : X- Y 
என்ற சார்பை f ( x ) == 2x , V x E X என்று வரையறுப் 
போமானால் , X , Y என்ற கணங்கள் சரியொத்தவை 

என நிரூபிக்கவும் . 
8 . பின் வரும் சார்புகளைத் தகுந்த சூத்திரங்களின் மூலம் 

வரையறுக்கவும் . 
( i ) f என்ற சார்பு ஒவ்வொரு மெய்யெண்ணையும் 
அதன் வர்க்கத்தோடுத் தொடர்புப்படுத்துகிறது . 
( ii ) f என்ற சார்பின் மூலம் ஒவ்வொரு விகிதமுறு 
எண்ணும் , அந்த எண்ணைவிட 

எண்ணைவிட 5 அதிகமாகவுள்ள 
எண்ணுடன் தொடர்புப்படுத்தப்படுகிறது . 
( iii ) ஒவ்வொரு மிகை எண்ணுடனும் அதன் முப்படி 
யையும் , மற்ற எண்கள் ஒவ்வொன்றுடனும் அதன் நாற் 
படியையும் தொடர்பு கொள்ளச் செய்யும் சார்பாக 
f அமைந்திருத்தல் . 


1 


28 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


7. A = 


A = { 1 , 2 , 3 } , B = { 4 , 5 , 6 } என்ற கணங்கள் 
கொடுக்கப்படின் , பின் வருவன A- யிலிருந்து B- க்கானச் 
சார்புகளா என்று பரிசோதிக்கவும் . 
( i ) f ( 1 ) = 4. f ( 2 ) = 6 , f ( 1 ) = 5 , f ( 3 ) 

, 5 , = 5 . 
( ii ) f ( 1 ) = 4 , f ( 2 ) = 6 , f ( 3 ) = 5 . 
( iii ) f ( 1 ) = 5 , f ( 3 ) 

f ( 3 ) = 6 . 
X = { - 1 , 2 } என்றும் , f : X -– R எனும் சார்பு 

x + 1 
f ( x ) = 

3 

என் றிருக்குமாறும் அமையுமானால் , 
f ( -1 ) , f ( 1 ) f ( 41 ) ஆகியவற்றின் மதிப்புகள் 

என்ன ? 
9 . f ( x ) = x +1 , g ( x ) sin x என்ற சார்புகளின் 

மூலம் R- ல் உள்ள எண்களை அவைகளுடனேயேத் 
தொடர்புப்படுத்துமாறு அமையும் f , g- ன் வீச்சுகளைக் 

கணக்கிடு . 
10 . பின் வரும் சார்புகளின் தன்மையைக் காண்க . 
( i ) உலகத்திலுள்ள நாடுகளால் ஆன கணத்தை A 

என்றும் , நகரங்களின் கணத்தை B 
குறிப்பிட்டால் , f என்ற சார்பு ஒவ்வொரு நாட் 
டுடனும் அதன் தலை நகரைத் தொடர்புப்படுத்து 

கிறது . 
( ii ) ஒவ்வொரு முக்கோணத்துடனும் அதன் பரப்பைக் 
குறிக்கும் மிகை எண்ணைத் 

தொடர்புப்படுத்தும் 
சார்பு . 
( iii ) A = { 1 , 2 , 3 , 4 } , B = { 5 , 6 , 7 , 8 } , 

C = { 3,5,7,9 } எனக் கொள்க . மேலும் f : A > B 
எனும் சார்பு f ( x ) = x + 4 என்றும் , 
g : A- > C எனும்சார்பு g ix ) = 2x + 1 
என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளன . 


என்றும் 


1 . 


6 . 


விடைகள் 
{ 1,3,4 } 2 . { 2 , 3 , 4 } 

3. 1 - 1 சார்பு 
( i ) f : R > R , R = ( 0 , 0 ) , f ( x ) 
( ii ) f : Q > Q , f ( x ) = x + 5 
( iii ) f : R > R , f x x , x > 0 எனில் ; 

f ( x ) = x * , x 5 0 எனில் 


= x2 


. 


கணம் 


27 


7. ( i ) இல்லை ; ஏனெனில் 1 - க்கு இரண்டு பிம்பங்கள் 

உள்ளன . 
( ii ) ஆம் . 

( iii ) இல்லை ; ஏனெனில் f ( 2 ) வரையறுக்கப்படவில்லை . 
8. f ( -1 ) = 0 , f ( 1 ) = -1 , f ( 43 ) என்பது வரைய 

றுக்கப்படவில்லை . 


9. f ( R ) = [ 1 , ] , g ( R ) = [ - 1,1 ] 


10. ( i ) 1-1 ( ii ) மேல் நிறை ; 1- 1 அல்லது . 
( iii ) இரண்டுமே 1-1 ஆகவும் , மேல் நிரைச் சார்பா 

கவும் உள்ளன . 


3. படிகுறிக் கொள்கை 

( Theory of Indices ) 
3.1 படிக்குறி விதிகள் : a என்பது ஏதேனும் ஒரு மெய்யெண் 
ணைக் குறிப்பதாகக் கொள்வோம் . பின் , a . a . 1 என்று a என்ற 
எண்ணையே மும்முறை பெருக்குவதை a எனும் குறியீட்டாலும் , 
a . a . a . a என்று நான்கு முறை பெருக்குவதை a * எனும் குறியீட் 
டாலும் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . இதே போன்று , 1 என்பது 
ஏதோனும் ஒரு மிகை முழு எண் எனில் , a . a.u ......... 
தடவைகள் பெருக்கும் செயலை am 

செயலை am என்று குறிப்பிடுகிறோம் . 
இங்கு , m என்பது a என்ற எண்ணின் 11 - ஆவது படிக்குறி அல்லது 
அடுக்குக்குறி எனப்படும் . அதாவது am- ல் 1 என்ற எண்ணை 
அதனாலேயே எத்தனை முறை பெருக்குகிறோம் என்பதை 111 என்ற 
குறியீட்டெண் குறிப்பிடுகிறது . இவ்வாறு um = a . a . a 
காரணிகள் வரை , என்பது தெளிவாகும் இவ்வரையறையினை 
அடிப்படையாகக் கொண்டு பின் வரும் விதிகளை நிறுவலாம் . 


( l என 112 


17 


( அ ) m , n என்பன ஏதேனும் இரண்டு மிகை முழு எண்க 
ளாயின் , 

am x ar = am + n . 


நிரூபணம் : 


am = a . a . a 


..m காரணிகள் வரை . 


an == a.a.a 

.n காரணிகள் வரை . 
am x a " = ( a . a . a ... m காரணிகள் வரை ) x ( a a a 

n காரணிகள் வரை ) 
= a . a a ...... 

( im + n ) காரணிகள் வரை . 


= am + n 


j.e 


am xan = amtaa 


துணை முடிவுகள் : 

( i ) amar . ap = am + r . a = am + n + 2 
( ii ) இதே போன்று , am . a " . aP . ar ............ = am + n + = + ..... 


படிக்குறிக் கொள்கை 


28 


22 


எடுத்துக்காட்டுகள் : 

( i ) as.a = al4 . 
( iii ) 24. 23 --- 27 . 


( ii ) a4 . a18 = a 


a 


.. 


am 


( ஆ ) 


= am- " ( m > // எனில் ) 


( R 


1 


( n > m1 எனில் ) 


an - m 


a . a d ....... 


an 


u . a . a ... 


நிருபணம் : 
am 

.m காரணிகள் வரை 

... 11 காரணிகள் வரை 
இங்கு / > ] எனில் , பகுதியிலுள்ள எல்லா 1 காரணிகளையும் , 
தொகுதியிலுள்ள m காரணிகளுள் n காரணிகளுடன் நீக்கி 
விடலாம் . இப்பொழுது தொகுதியில் ( m - n ) காரணிகள் தான் 
இருக்கும் . 


am 


... 


= a . a . a 


............. ( m - 1 ) காரணிகள் 

வரை 


an 


= amon 


i . e . 


am 


( nhộn 


an 


am 


1 


== 


என்று நிறுவ 


இதே போன்று , / > m எனில் , 


( n 


tn - in 


முடியும் . 
எடுத்துக்காட்டுகள் : 


8 


a 


a12 
45 


243 
27 


35 
ஓ s = 

82 


( i ) 


4. (ii ) 


7 . 


( ii ) 


Q17 


ே 


( இ ) (am , n = amn 


நிரூபணம் : 


( amr = am , am , am , n காரணிகள் வரை . 
ஆனால் am = a , a , a , 

............ } காரணிகள் வரை . 
( am ) = ( a.a.a. 

... 

.......... ] ] ] காரணிகள் வரை ) X 
( a.a.a. ..... 111 காரணிகள் வரை ) X 

இது மாதிரியான 7 காரணிகள் . 
= a.a.a 

(mxn ) காரணிகள் வரை . 


-80 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


i . e . 


( am ) 


= amo 


எடுத்துக்காட்டுகள் : 
( i ) 84 = ( 28 ) * 
( 2 ) = 219 

( ii ) ( a ) a15 . 
( ஈ ) a , b என்பன இரு வேறு எண்களாயின் 

( a bam = am . an 
நிருபணம் : 
( a b , = ( ab ) . ( ab ) . ( ab ) ..... 

இதே போன்று m 
காரணிகள் வரை . 
( a.a.a ............ m காரணிகள் வரை ) x ( b.b b ......... 

m காரணிகள் வரை ) 
= am . ந m 


i.e. 


( ab ) m 


= am . bm 


துணை முடிவுகள் : 

( i ) ( abc ) m = am . bm.cm. 

( ii ) ( abcd ........ ) m = ar.bm. cm . dm ..... 
எடுத்துக்காட்டுகள் : 

( i ) ( ab ) = a . b5 . ( ii ) 6 = ( 2x8 ) = 27.37 


( உ ) 


) ( H ) " - - - 


நிரூபணம் : 


( 2 ) " = ( 5 ) ( 6 ) ( ......... 


m காரணிகள் 


வரை 


a.a.a ......... 


am 


m காரணிகள் வரை 
m காரணிகள் வரை 


b.b.b ...... 


bm 


i e . 


( * ) " - ( 6 ) 


. 


எடுத்துக்காட்டுகள் : 


54 


( i ) ( 4 ) - * . ( i ) 


( 2 ) - * 


31 


படிக் குறிக் கொள்கை 


இதுகாறும் நிறுவிய விதிகள் அனைத்தும் , அடுக்குக்குறியின் 
மதிப்பு மிகை எண்களாக இருக்கும் போதுதான் பொருந்தும் 
என்பது விளங்கும் . எனினும் , அடுக்குக் குறியின் மதிப்பு விகித 
முறு எண்களாக இருந்தாலும் , அவ்விதிகள் உண்மையாகும் 
என்று நிறுவமுடியும் . இவ்வாறு நிறுவ , பின் வரும் விளக்கங்கள் 
அடிப்படையாக அமைவனவாகும் . எனவே அவற்றை இங்கு 
பார்ப்போம் 


3.2 சிலபடிக் குறிகளின் பொருள் காணுதல் 

( அ ) a - என்பதன் பொருள் காணல் : 

படிக்குறி பூச்சியமாக இருக்கும் போதும் , படிக்குறி விதி 
உண்மை என கருதுவோமானால் , m- ன் 

m- ன் மிகை முழு 

எண் 
மதிப்பிற்கு , 

= ar + m என்பது உண்மையாகும் . 
i.e. a . am = am 


aº . am 


am 


i.e. aº 


am 


i.e. 


ao 


இவ்வாறு , ஒரு முடிவுடைய எண்ணின் படி பூச்சியமாக , அதன் 
மதிப்பு ஒன்றுக்குச் சமம் என்று அறிகிறோம் . 


( ஆ ) a-- என்பதன் பொருள் காணல் : ( m மிகை முழு எண் என்க ) 

படிக்குறி விதியினை குறை முழு எண் மதிப்பிற்கும் பொருந்தும் 
எனக் கொள்வோமானால் , 

a - m . am = am + என்றாகும் 
i.e. a - m . am 


20 


j.e. a - m . am 


| 


--- 


1 


i.e. 


a - m 


um 


அதாவது , ஒரு எண்ணின் அடுக்குக்குறி குறை முழு எண் 
ணாக இருக்குமானால் , பின் அந்த எண்ணை தலைகீழாக்கி , படியை 
மிகையாக்கக் கிடைக்கும் மதிப்பிற்கு அது சமமாகும் . 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


82 


எடுத்துக்காட்டுகள் : 


1 


1 ) 
64 


. 


= 


( i) ( ) 

( 2 = 5 


( i ) 4-3 


48 ) 


( 1 ) 


= 25 


82 . 


n 


( இ ) a 


என்பதன் பொருள் காணல் : 


இங்கு m என்பது குறை அல்லது மிகை முழு எண்ணா 
கவும் , n மிகை முழு எண் என்றும் கொள்வோம் . 


m 


n1 


n 


n 
a 


.......... காரணிகள் வரை 


எனவே , 


a 


(( 1 )" 


in 


I 


n 


n 


= a 


= am 


( . )" . 


Qm 


அதாவது , 


ma 


n 


a 


= am- ன் 1 படி மூலம் 


11 


i.e. 


11 
a 


Kam 


1 


11 


துணை முடிவு : 


m = 1 என்றிட , a 


= wa என்றாகும் . 


எடுத்துக்காட்டுகள் : 
( i ) 83 

1/82 = 18 X 8 = 


2 


83 = 


1/4 X 4 x 4 = 4 


1 


1 


3 
9 


1 
9 


1 
3 


( ii ) 


(3X3) 


27 


88 


* . a . ( a ) ) 
படிக்குறிக் கொள்கை 

எடுத்துக்காட்டு கணக்குகள் 
1. சுருக்குக : 
( i ) 272 

as . 
( iii ) 

( a ) 
தீர்வு : 
( i ) 1272 
1279 = [[ 27 ) +1+ = 

[[ 8 + )** = (8 ) 


) - 


- 


. 


= 8 ( 6 . ! ) 


39 


= 9 


= a ( 2.3 ) 


(i ) V.5-3 - ( c . 5- ) - ( e ) t . ( * ) 

* 

--- * - * 
ai.a - res 

2 . 


a 


( iii ) 


== 


(a ) 


1 . 


a 


a . a - t.. 


a 


a 


at . - . +++ 
( *- * + ) .. ! 


= a 


. 


2. பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க : 


GR 


(6) ( F ) . Py , y 

( * ) ( * ) ( 1 ) 


( i ) ( 


( iii ) ( xP- ) P + q . ( x - ) + . ( Fr + P 
க . ஓ . அ . -3 


34 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


தீர்வு : 


( i ) 


= 


( F ) < ry - zF ",y 

* . (x+ y^ )*. ( s " . y " ) 
* . ( * ) !. (v * )!. ( x ^ ) ! . ( y-*+) ! 

***• y " . x " . ; 
- y".y". *** 


= 


8 


. 


= x8 . y 


( ii ) 


( * ) ( * ) ( * ) 


( x ) . (3- . ( x - ) 
x1b - c0 . x 1c - a ] b . 

x la -blc 


= 


16 - c ) + - ab + ( o - bIC 


x alb - c ) + blc - a ) + clo - bJ 


* 

lab - CC + bc 


bo + co – cb ) 


= 


8 


= 1 . 


-- 


( iii ) ( x p - s ) p + . ( x 4- ) + r . 

( x - ) + . ( x - ) + 
( p - q ) p + a ) . * 14 - r ) ( q + r ) . x ( r - p ) (r + p) 
= , x 1p2-49 ) . x q2 - rs ) , x ( ra - pe ) 

x 1p2 - q3 ) + 1q2 - r2 ) + ( r 2 - pa ) 
xº = 1 . 


1 என்று நிறுவுக . 


= Cxy 


8. a = 

a = bx , b = cy , c = ar எனில் , xyz 
தீர்வு : a = bx ( c ) 

( b = ( 7 ) 
( a ) ( c = ar ) 
= axz . 
i.e. al = axyz 

இரு பக்கங்களும் உள்ள அடி எண்கள் சமமாக இருப்பதால் , 
படிகளும் சமமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகும் . 
. 1 = xyz . 

அல்லது , xyz = 1 . 


படிக்குறிக் கொள்கை 


85 


* 


++ 


+ 


1 

1 
us = by = ab என்றால் , 

= 1 என்று நிரூ 
பிக்கவும் . 
தீர்வு : 

1 
a = ab என்பதால் , = Sab 

Sab = ( ab ) 

என்றாகும் . 

1 


y 


அதேபோல br = ab என்பதால் , b = Jab = ( ab ) 
என்றாகும் . 

1 

, 
இப்பொழுது a.b ( ab ) . ( ab ) y 


= ( aby ( H + 3 ) 


i.e. 


( ab ) = ( ab ) 

( + ) 


1 


1 


1 = 


+ 


74 


y 


5 
. 


33 + 9 எனில் , x3 

x 
என்று காட்டுக . 


9x = 12 


தீர்வு : 


D. 


ஓ 
* = (3 + 3 ) 
= (3 ) + 3.8 

8.3 .... ( 1 + 3 ) +(8 ) 
32 + 3.33 +3 (x ) + 3 


. 


9 + 3.3 ( x ) + 8 


12 + 9x 


i.e. 


9x = 19 


பயிற்சி 


1. சுருக்குக . 


( i ) 324 


( ii ) 


1 
P (rs ) 


1 
+ 

8-9 


38 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


ue b 


ல 


53 


8 


(i) - 
chy ( 4.5 ); + ( 5 ) 

-3 ) 


10 


II 


45 என்று 


( iv ) 

( 3 . 
2. , 
x = 4t , y = 81 என்றால் , 

Nxy 
காட்டுக . 

3. பின்வருவனவற்றின் ஒவ்வொன்றின் மதிப்பும் ஒன்று 
என நிறுவுக . 

x x 
(i ) A 

xo 
x 1 + m 

xm m + n an +1 
( ii ) 

x 


an ( 5 ) *+e +5 (= )*++ 


( * ) * 
+ a+ 

--- 


1 


£ 1 


4 . 

என்றால் , x + y - 2 = 1 என்று 
நிறுவுக . 
5 . a x + bx + c = 0 எனில் , 

asx2 + bx + c = 3abcx என்று நிரூபி . 
6. x = yr , y = z * , 

7 = x என்றால் , xyz = 1 எனக் 
காட்டுக . 
x = am , y = ar , a = 

( x ^ ym ) என்று கொடுக்கப்பட் 
டால் mnp = 1 என்று நிரூபிக்கவும் .. 
8. a = 
ax = by = 1 என்றும் , b = ac என்றும் கொடுக்கப் 

1 1 

2 
பட்டால் , 

y 
9 . 

2 2-1 
x 

என்றால் , 2x : + 6x = 3 
நிரூபிக்கவும் . 

விடைகள் 


7. * 


+ 


என்று நிறுவுக . 


X 


2 


என்று 


23 


1. (( i ) 16 ( ii ) 

16 ( ii ) 18 ( iii ) 


( iv ) 118615 


பூ 


4. மடக்கை 

(Logarithm ) 


4.1 . வரையறை : 

N , a என்பன ஏதேனும் இரண்டு மிகை எண்கள் என்றும் , 
N = a என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் , பின் X எனும் எண் , 
a- ஐ அடி எண்ணாகக் கொண்டுள்ள N- ன் மடக்கை என்று 
வரையறுக்கப்படுகிறது . 


அதாவது a எனும் எண்ணை எந்த படிக்கு உயர்த்தினால் 
N- க்குச் சமமாக 

சமமாக இருக்குமோ அந்த எண்ணை ( படியை ) a- ஐ 
அடி எண்ணாகக் கொண்டுள்ள N- ன் மடக்கை என்று கூறு 
கிறோம் . 


இதைக் குறிப்பிட , log . N = x என்ற அடையாளத்தைப் 
பயன்படுத்துகிறோம் . 

இவ்வாறு N = ax எனில் , log : N = x என்று அறிகிறோம் . 
குறிப்பு : ( அ ) N = ax என்று எழுதுவதும் , log . N = x என்று 
எழுதுவதும் ஒன்று என அறியவும் . 
( ஆ ) எடுத்துக்காட்டாக , 

( i ) 102 = 100 என்பதால் , log 1.100 = 2 என்றும் , 
( ii ) 34 = 81 என்பதால் , log s81 = 4 என்றும் , 

1 1 
( iii ) 2-3 = என்பதால் , logs 

- 3 
28 

8 
என்றும் கிடைக்கும் . 
( இ ) மேலும் log aa = 1 என்றும் , log.1 = 0 என்றும் 
பெறப்படும் . இங்கு a- ன் மதிப்பு ஒன்றைத் தவிர வேறு ஏதேனும் 
மிகை எண் என்றறிக . இவ்விரண்டு முடிவுகளும் மிகவும் முக்கிய 
மானவையாகும் . 

( ஈ ) மிகை எண்களுக்குத்தான் மடக்கை வரையறுக்கப் 
படும் என்பதை நன்கு கவனிக்க வேண்டும் . 


( ) 


38 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


4.2 . அடிப்படை விதிகள் : படிக்குறிக் 
பயன்படுத்தி பின் வரும் மடக்கை 

மடக்கை விதிகளை 
என்பதை அறியவும் . 


கொள்கையைப் 
நிறுவ 


முடியும் 


( அ ) பெருக்கல் விதி : M , N , a என்பன ஏதேனும் மிகை 
எண்கள் எனில் , 

log ( MN) = logaM + log .N . 


நிரூபணம் : 
log M 

= x என்றும் , log .N = y என்றும் கொள்வோம் . 
ஆகையால் , M = a , N = a என்று கிடைக்கும் . 
இப்பொழுது , MN = ar . ar = alx + y ) 

i.e. MN 

MN = alx + y ) 


:: log a (MN ) = x + y 

log M + log aN 


i.e. 


log ( MN ) = log M + log aN 


அதாவது இரண்டு எண்களின் பெருக்குத் தொகையின் மடக்கை , 
அந்த எண்கனின் தனித்தனி மடக்கைகளின் கூட்டுத் தொகைக் 
குச் சமமாகும் . 


துணை முடிவுகள் : 

( i ) log . ( MNP ) = log aM + log aN + log .P 

( ii ) log . ( MNPQ ...) = logoM + logaN + logoP + log ..... 
( ஆ ) வகுத்தல் விதி : 

M 
log 

= .M 

log aM - logaN 
N 


( M ) 


நிரூபணம் : முன்போலவே log aM = x , log .N = y என்க . 
ஆகையால் , M = a* , N = av என்று பெறலாம் . 

M 
இப்பொழுது , 

= alx - y ) ( x > y எனக் கொள்வோ 
N 

மானால் ) 
M 
i.e. 

N 


ax 


ay 


- 


= alx - y ) 


89 


மடக்கை 


... log 


x - y = logaM - log aN 


log.( K ) 

( W ) - 


i.e. 


log a 


= M 

log .M - log .N 


அதாவது இரண்டு எண்களின் விகிதத்தின் மடக்கை , அந்த 
எண்களின் மடக்கைகளின் வேறுபாட்டிற்குச் சமமாகும் . 


( இ ) படிக்குறி விதி : 

log ( MP ) = p log M 
நிசூபணம் : 

இங்கு , log M = x என்க . 
ஆகையால் , M = a * என்றாகும் . 
இப்பொழுது , MP = (at ) = apx 

i.e. MP = apx 
log . ( MP ) px = p log.M 


i.e. 


log a ( MP ) = p_log aM 


( ஈ ) அடி எண் மாற்று விதி : 

log.N 
log N = 

log ob 
நிரூபணம் : 

இங்கு log aN = x எனில் , N = ax என்றாகும் . 
இதேபோல , log ab = y எனில் , b = ar என்றாகும் . 


1 


b = ar , 

a என்பதால் , a = b " என்று பெறலாம் . 


X 


எனவே , N = ax 


v == = ( 5 ) 


. 


அதாவது , N = b y 


ஃ . 


log oN 


x 
y 


i.e. 


log oN 


log .N 
log ab 


40 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


குறிப்பு : இம் முடிவிலிருந்து , ஏதேனும் ஒரு எண்ணை அடி 
எண்ணாகக் கொண்டுள்ள எந்த ஒரு எண்ணின் மடக்கையையும் , 
தெரிந்த எண் ஒன்றை அடி எண்ணாக உடைய மடக்கைகள் 
மூலம் எழுத முடியும் என அறிகிறோம் . 

துணை முடிவு : மேலே கண்ட முடிவில் N = a என்றிடுவோ 
மானால் , 

logoa 
log ba = 

என்றாகும் . 
log ob 

1 
i.e. log ba 

( : log .a = 1 ) 

log ab 
இதுவும் முக்கியமான முடிவாகும் . 
இதை மாற்றியமைக்க , log ba . log .b = 1 என்று பெறலாம் . 


1 . 


எடுத்துக்காட்டு கணக்குகள் 
பின் வருவனவற்றின் மதிப்புகள் காண்க : 
( i ) 2 -ஐ அடி எண்ணாகக் கொண்டுள்ள 18 - ன் 
மடக்கை . 

1 
( ii ) 2/2 
-ஐ அடி எண்ணாகக் கொண்டுள்ள -ன் 

256 
மடக்கை . 
( iii ) 4 - ஐ அடி எண்ணாகக் கொண்டுள்ள 0.0825 - ன் 

மடக்கை . 
தீர்வு 
( i ) தேவையான மடக்கையை x எனக் கொள்வோம் . 
அதாவது , log 

7 ( 16 ) = x என்பதாம் . 
எனவே , 

16 = ( 2 ) என்றாகும் . 


. 


2 = ( ) .. 


i.e. 


X 


4 


; 


i.e.x = 


8 ; 


2 


i.e. 


los ( 16 ) = 8 . 


( ii ) log 


>< 7( 253 ) 


y என்க . 


1 


பின் , 256 


( 2/2 ) என்று கிடைக்கும் . 


மடக்கை 


41 


= 


. 


-18 


1 
i.e. ( 23y 

28 
i.e. 2-8 = 

24y 
ஃ -8 = ty ; i.e. y = 

3 

1 
j.e. log 

16 
( iii ) log 4 ( 0.0625 ) = z என்க . 
ஃ 0.0625 = 42 என்று கிடைக்கும் . 
625 

1 
i.e 

47 ; i.e. 
= 47 ; 

45 
10000 

16 
i.e. 4 

.. 

2 என்றாகும் . 
i.e. log - 0.0625 ) = - 2 . 


= 43. 


41 ; 


Z = 


( 18 ) 


+ log 1081 


( 31 ) - los1 .( 3 ) 


10 


2. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை நிரூபிக்கவும் : 
( i ) log 1.125 = 3 - 3 log 102 .. 
15 

64 
( + 

log 105 

3 
log 27 + log 8 - log 1000 
( iii ) 

2 
log 1-2 
தீர்வு : 

1000 
( i ) log1 . ( 125 ) = log 

log1 . ( 1000 ) -log1.8 
8 

( வகுத்தல் விதிப்படி ) 
= log 1. ( 103 ) - log 10 ( 23 ) 
3 log 1.10 - 3 log 102 

( படிக்குறி விதிப்படி ) 
3 - 3 log 102 

( :: log 10 

0 = 1 ) 
* 15 64 

4 
( ii ) log + log 

log 

27 
81 
16 

10 
15 64 

4 
log 

x 

- log 
16 81 

27 

( பெருக்கல் விதிப்படி ) 
15 

A4 27 

X 
( 16 81 
log 105 . 


= 3 


10 


. 


10 


X 


log 


4 ) ( வகுத்தல் விதிப்படி ) 


கணிதம்- ஓர் அறிமுகம் 


( iii ) இங்கு அடி எண் குறிப்பிடப்படாவிடினும் , எல்லா 
மடக்கைகளுக்கும் ஒரே அடி எண்தான் என்று தெரிந்துகொள்ளு 
தல் வேண்டும் . 


இப்பொழுது , log 27 + log 8 

log 27 + log 8 - log 1000 

log 27+ log 64 - log 1000 
= log ( 27 ) + log ( 64 ) ! ) - log ( 1000 ) 


= log 


[ 73 ) 
+ los [ 16-11 

( 11 ) 


1.3 log 


= * log ( 1 • 2 ) . 


R 


log / 27 + log 8 - log 1000 

log 1.2 


* log 1 • 2 

log 1.2 
31 
2 


== 


2. பின் வருவனவற்றை நிறுவுக : 
( i ) [ log ( a ) ] - [ log ( b ) ] [ log ( ab ) ] [ log ( a / b ) ] . 
1 

1 
( ii ) + 

= 1 . 
log ( ab ) log b ( ab ) 


( iii ) log ma ( x ) 


log nx 
1 + logam 


( iv ) log aN + log 1 N = 0 . 
( v ) log , 3.10g4. log 45.loga.log 7.10g 18 = 3 . 


தீர்வு : 
( i ) ( log a ) | 

( log a ) - ( log b ) 2 


( log a + log b ) log a log b ) . 

[ :: x - ye = ( x + y ) ( x - y ) ] 
[ log ( ab ) ] [ log ( a / b ) ] . 


மடக்கை 


48 


1 


1 


( ii ) 


log o( ab ) + log blab ) 


log ob ( a ) + log ab ( b ) 

1 


( : logsa = 


log ba = log ab 


) 


( iii ) log mn ( x ) 


log ab ( a.b ) 

logs ( ab ) = 1 . 
log n ( x ) 

( அடி எண்ணை n- க்கு மாற்றுக ) . 
log ( mini )) 

log nx 
loger ( m ) + log on 
log nt 

log ax 
log n ( m ) + 1 1 + log nm 


== 


( iv ) log .N = x எனக் கொள்வோம் . 
ஃ N = ax என்று தெரியும் . 
1 

1 
i.e. N = 


ப்பொழுது , N = 


- ( 1 ) 


என்பதால் , 


log 


= -X என்று கிடைக்கும் . 


| ( N ) 


எனவே , lagaN + log | N = x + ( - x ) 

0 . 
( v ) இங்குள்ள எல்லா மடக்கைகளுக்கும் அடி எண் 2 எனக் 

கொள்வோம் . 


log , 4 . log 45 = 


log 34 

log , 5 
log , 3 

log 4 
இதேபோன்று மற்றவைகளையும் மாற்றி அமைக்கலாம் . 
எனவே , log , 3.log : 4.log 45.log s6.log s7.log 18 . 

log.4 
log : 3 

log , 5 log . 6 
log 3 

4 log , 
log , 7 

log , 8 
8 

log 7 
log 8 

log ( 2 ) = 3 log , 2 = 3.1 ( : log 2 = 1) 
= 3 . 


5 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


44 


2 


3 


4.x + y = 7xy எனில் , log ( x + y ) = 1 ( log x + log y ) 

+ log 3 எனக் காட்டு . 
தீர்வு : 

x + y 7xy என்பதால் , 
( x + y ) = x + y + 2xy 

7xy + 2xy என்றாகும் . 
i.e. ( x + y ) 9xy 
ஃ log ( x + y ) log ( 9xy ) 
i.e. 2 log ( x + y) = log 9 + log x + log y 

log 32 + log x + log y 

2 log 3 + log x + log y 
i.e.2 log ( x + y ) = 2 [ log 3 + 3 ( log x + log y ] ] 

log ( x + y ) = log 3 + 1 ( log x + log y ) 


5 . பின் வருவனவற்றின் தீர்வு காண்க . 
( i ) 523.72x - 1 = 175 

( ii ) 2 : + 27.2 = = 12 . 
தீர்வு : 

( j ) 59x.79s - 1 = 175 . 
ஏதேனும் ஒரு எண்ணை அடி எண்ணாகக் கொண்டு . 
இருபுறமும் மடக்கை எடுக்க . 

log ( 52x.72x - 1 ) = log 175 என்றாகும் .. 
i.e. log ( 52x ) + log ( 72x - 1 ) log 175 
i.e. 2x Jog 5 + ( 2x - 1 ) log7 = log 175 
i.e. 2x ( log 5 + log 7 ) 
i.e. 2x log 35 

log ( 175 x 7 ) 

log ( 3535 ) 
= 2 log 35 
2 log 35 

1 . 
2 log 35 


log 175 + log7 


( ii ) கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

2x + 27.2 - x = 12 . 


இதில் , 25 

2x = y என்றிட , 
y + 27y - 1 = 12 என்றாகும் . 


மடக்கை 


45 . 


1 


i.e. 


y + 27 


= 12 . 


i.e. 

y +27 = 12y 
i.e. y * -12y + 27 = 0 . 
i.e. -3 ) ( y - 9 ) = 0 . 
ஃ y = 3.அல்லது 9 என்று பெறுகிறோம் . 

i.e. 2 : = 3 அல்லது 9 . 
முதலில் 2x = 3 எனில் , log 3 என்றாகும் . 
அடுத்து 2 = 9 எனில் , x = log , 9 என்றாகும் . 

i.e. x = log ( 3 ) 

= 2 log 3 
எனவே , x = log , 3 , x = 2 log 3 என்பன தீர்வுகளாகும் 


6. a , b , C என்பன அடுத்தடுத்துள்ள 3 மிகை முழு எண்கள் 

எனில் , log ( 1 + ac ) = 2 log b என்று நிறுவுக . 
தீர்வு : 
a , b , c என்பன அடுத்தடுத்துள்ள எண்களாதலின் , 

a + 1 = b , b + 1 = c என்று தெரியும் .. 
அதாவது , a = b - 1 , c = b + 1 
எனவே , 

( b - 1 ) ( b + 1 ) 
= b - 1 . 


ac - 


= 
1 + ac = 2 


i.e. 


ஃ log ( 1 + ac ) = log ( be ) 
i.e. log ( 1 + ac ) = 2 logb . 


பயிற்சி 
1. பின் வருவனவறிறின் மதிப்புகள் காண்க . 
( i ) 213 - ஐ அடியெண்ணாகக் கொண்டுள்ள 144 - ன் 

மடக்கை .. 


( ii ) 2 15 - ஐ 


அடியெண்ணாகக் கொண்டுள்ள 

1600 - ன் மடக்கை . 


3 


( iii ) 


அடியெண்ணாகக் 


கொண்டுள்ள 
1728 - ன் மடக்கை .. 


8 


46 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( 


2. log 2 = 0.301 , 

0.301 , log 3 = 0.4771 என்று கொடுக்கப் 
பட்டால் , பின் வருவனவற்றின் மதிப்புகளைக் கணக்கிடு . 

384 
(( i ) log 432 ( ii ) log ( 0-0625) ( iii ) log 

0.075 
3. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை நிறுவுக . 

( i ) log 1.1600 = 2 + 4 log 102 . 
( ii ) log 1 ( 113 ) = 2-2 log 1 . . 
9 35 

15 
( iii ) log + log 

= 0 . 
14 24 

16 
- 4 . பின் வருவனவற்றைச் சுருக்குக : 

16 25 

81 
( i ) log 2 + 18 log 

15 +12 log 

24 


log 


+ 7 108801 


81 


18 

25 
( ii ) 7 log 

15 + 5 log 

24 


+ Slog 80 


( iii ) log 


( 9 


851 
539 


+ 2 log ( 110 


( 11 ) - 3105 1 


5. கீழே உள்ளவற்றை நிரூபிக்கவும் . 

a : 53 
( i ) log 

+ log 

+ log 

as 

- 3 log ( bec ) = 0 . 
( ii ) ( log a) + 6 ( log b ) - 5 ( log a ) . ( log b ) 

log 


( iii ) 6 ( log a) + ( log a ) ( log b ) - 12 ( log b ) . 

as 
log ( a2 b8 ) . log 

b4 


-6 . f ( x ) = log 


(14 ) 


என்றால் , 2 f ( x ) = f 


( * ) 


என்று நிறுவுக . 
7. x + y = 18xy என்றால் , 2 log ( x - y ) = log x + log y 

+ 4 log 2 எனக் காட்டு . 
8. a + b ) 6ab எனில் , log 1 ( a - b ) = z ( log a + log b ) 

என்று நிறுவுக . 


47 


மடக்கை 


a - 6 


logo 


+ 


9. . -y : 3xy எனில் , 3 log ( x - y ) = log x + 2 logy 

+ log 3 என்று காட்டு . 
10. log ( x + y ) log 3 + 3 ( log x + logy ) என்று கொடுக் 

கப்பட்டால் , x " -- y = 7xy என்றும் , ( x - y ) = 5xy 
என்றும் நிறுவுக . 
log x log y 

log z என்றால் , பின் 

வருவன 
b - c 

( -a 
வற்றை நிரூபிக்கவும் : 
( i ) x jbzc = 1 , ( ii ) xb + c • ye + 4 = za + b = 1 . 

. 
12 . 

பின் வருவனவற்றை உண்மை என்று நிரூபிக்கவும் . 
( i ) log a . log cb . log ac = 1 ; ( ii ) log a . log ( b . 

logaa ; ( iii ) log.A. log B log A.log B ; 
1 1 

1 
( iv ) 

+ 
log ( abc ) log b.abc ) log ( abc ) 
19. 2 logsN log ( 2N ) = q 

p , 

( ) என்றும் , மேலும் 
4 என்றும் 
( q - p ) = 4 

N- ன் 

கொடுக்கப்பட்டால் , 
மதிப்பைக் காண்க . 
14 . log , ( x ) , b = logsx ( 2x ) , c = log4x 

log4x ( 8x ) 
என்றால் , abc + 1 2bc என்று காட்டு . 

1 

1 
15. x2- + y 

log ( x - y ) x 
என்று நிறுவுக . 
18. loga b = 

10 , logs ( 326 ) = 5 என்றால் a- ன் மதிப்ப 
என்ன ? 
17. a == log : ( yz ) , b = 10gy ( Ex ) , c = 

logy ( Ex ) , c = log : ( xy ) என்றால் , 
abt == ( a + b + c + 2 ) என்று நிரூபிக்கவும் . 


என்றால் , log(x+ Y ) 


+ 


( 
1 
) 


18. பின் வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 

( i ) 3.58 - x = 34-8x , 7x . 
( ii ) as - x.b5x ax + 5 . b8x . 
( iii ) a4 - x.b3x = as + 8x . bs - x . 


விடைகள் 
1. ( i ) 4 . 

( ii ) 6 . 

( iii ) - 6 . 
2. ( i ) 2.8853 ( ii ) -0-8027 ( iii ) 3.8090 . 


48 


கணிதம் -- ஓர் அறிமுகம் 


4. ( i ) log 10 ( ii ) log 2 ( iii ) 1 . 


13 . 


N = 512 . 


16 . 


a 


3 . 


18. ( i ) x == 


3 ( log 5 - log 3 ) 
log7 + logs 

8log 3 


11 


log a 
log ( b / a ) 


( ii ) x log ( bla ) = log a . அல்லது 

2 log a – 8 log b 
( iii ) x = 

4 ( log a log b ) 


4.3 பொது மடக்கை ( Common logarithm ) 

மடக்கையை , அதன் அடி எண்ணைப் பொறுத்து . இரண்டு 
வகைகளாகப் பிரித்துள்ளனர் . அவை பொதுமடக்கை , 
இயற்கை மடக்கை எனப்படும் . 


அடி எண்ணை 10 எனக் கொண்டு எடுக்கப்படும் மடக் 
கையை பொது மடக்கை என்றும் , e எனும் விகிதமுறா எண்ணை 
அடி எண்ணாகக் கொண்டு எடுக்கப்படும் மடக்கையை இயற்கை 
மடக்கை அல்லது நேப்பியரின் மடக்கை 

என்றும் கூறுவது 
வழக்கம் . 


பல 


நடைமுறையில் பொது மடக்கைதான் பல துறைகளிலும் 
பயன்படுத்தப்படுகிறது . முக்கியமான மிகப் எண்களின் 
பொது மடக்கைகள் கணிக்கப்பட்டு , அவற்றை அட்டவணைப் 
படுத்தியுள்ளனர் , கணித வல்லுநர்கள் . அட்டவணையைப் பயன் 
படுத்தும் முறையும் பின்னர் விளக்கப்படும் . 


4.3.1 . மடக்கை முழு எண்ணும் மடக்கை பின்னமும் : 

ஒரு எண்ணின் பொது மடக்கை இரு பகுதிகளால் ஆனது 
அவற்றுள் ஒன்று முழு எண்ணாகவும் , மற்றொன்று பின்னமாகவும் 
இருக்கும் . முழு எண் பகுதியை மடக்கை முழு எண் என்றும் , 
பின்னப் பகுதியை மடக்கைப் பின்னம் என்றும் கூறுவர் . மேலும் 
மடக்கை முழு 

முழு எண் மிகையாகவோ அல்லது குறைவாகவோ 
இருக்கக்கூடும் ; ஆனால் பின்னப் பகுதி மிகையாகத்தான் 
இருக்கும் என்பதை பின்வரும் விளக்கங்களிலிருந்து அறியலாம் . 


இவ்வாறு , ஒன்றைவிட பெரிய எண்களின் மடக்கைகளை 
யும் , ஒன்றைவிட சிறிய மிகை எண்களின் மடக்கைகளையும் 
காணும் முறையை இங்கு பார்ப்போம் . 


- 


log10 10 = 1 
மடக்கை 

49 
அ . ஒன்றைவிட பெரிய எண்களின் பொது மடக்கை 

10 ° = 1 என்று தெரியும் . ஃ log1.1 = 0 
இதேபோன்று , 101 = 10 என்பதால் , 

102 100 என்பதால் . 

log1 . 100 = 2 
10 = 1000 என்பதால் , 

log1 . 1000 = 3 


இவற்றிலிருந்து , ஒன்றுக்கும் பத்துக்கும் இடையே உள்ள 
எந்த ஒரு 

எண்ணின் பொது மடக்கையும் , பூச்சியத்திற்கும் 
ஒன்றுக்குமிடையே அமைந்திருக்கும் என்றும் ; பத்துக்கும் 
நூறுக்கும் இடையே உள்ள எண்ணின் மடக்கை , ஒன்றுக்கும் 
இரண்டிற்கும் இடையே இருக்கும் என்றும் ; நூறுக்கும் ஆயிரத் 
திற்கும் இடையே உள்ள எண்ணின் மடக்கை , இரண்டிற்கும் 
மூன்றுக்குமிடையே இருக்கும் என்றும் கண்டு கொள்ளலாம் . 
இதேபோன்று ஏனைய எண்களின் பொது மடக்கைகள் அமைந் 
திருக்கும் எல்லைகளையும் அறிய முடியும் . எடுத்துக்காட்டாக . 
log7.563 

0 + ஒரு மிகை பின்னம் 
log 67.35 

1 + ஒரு மிகை பின்னம் 
log 76.52 

2 + ஒரு மிகை பின்னம் 
log 4056.81 = 3 + ஒரு மிகை பின்னம் .. 


இவ்வாறு , ஒன்றைவிடப் பெரிய எண்ணின் பொது மடக்கை 
ஒரு முழு எண் பகுதி , ஒரு பின்னப்பகுதி இவற்றால் ஆனது 
என்றும் ; முழு எண் பகுதி பின்னப்பகுதி இரண்டுமே மிகையாக 
இருக்கும் என்றும் அறிகிறோம் . மேலும் முழு எண் பகுதியின் 
மதிப்பு , குறிப்பிட்ட எண்ணின் முழு எண் பகுதியிலுள்ள இலக் 
கங்களின் எண்ணிக்கையை விட ஒன்று குறைவாக இருக்கும் . 
மடக்கையின் பின்னப் பகுதியை , மடக்கை அட்டவணையிலிருந்து 
கண்டுகொள்ள வேண்டும் . 


logi . 1 


ஆ . ஒன்றைவிட மிகச் சிறிய மிகை எண்களின் பொது மடக்கை 
பின் வரும் மடக்கைகளை கவனிக்கவும் . 
10 ° = 1 என்பதால் , 

= 0 

1 
= 0.1 , 

: log1 . ( 0 • 1 ) 
10-2 

0.01 , ஃ login ( 0-01 ) 
10-8 = τοσο 0.001 , . logic ( 0.001 ) 

= - 8 . 


10-1 


10 


க.ஓ . அ . - 4 


- 


log 0-9183 
log 0.08139 
log 0.003891 


( ii ) ஒன்றைவிட சிறிய எண்ணின் தசம புள்ளிக்கு அடுத்து 
பார்த்த உடனே யே அந்த எண்ணின் மடக்கையில் உள்ள முழு 
50 

கணிதம் 

ஓர் அறிமுக 
இம் மதிப்புகளிலிருந்து , 0.1 - க்கும் 1 - க்குமிடையே உள்ள 
எண்களின் மடக்கைகள் ; ( --11 - க்கும் பூச்சியத்திற்கும் இடையில் 
அமைந்திருக்கும் என்றும் ; / * 01 - க்கும் 0. 1 - க்குமிடையே உள்ள 
எண்களின் மடக்கைகள் ; ( -2 ) -க்கும் ( -1 ) -க்கும் இடை யில் 
அமைந்திருக்கும் என்றும் ; 0.00 1 - க்கும் 0-01 - க்கும் இடையே 
யுள்ள எண்களின் மடக்கைகள் . --3 ) - க்கும் ( - 2 ) -க்கும் இடை 
யில் இருக்கும் என்றும் தெரிகிறது . இவ் வாறு , 

11. 

ஒரு மிகை பின்னம் , 
- 2 + ஒரு மிகை பின்னம் , 

3 + ஒரு மிகை பின்னம் , 
என்றிருக்க வேண்டும் என்பது நன்கு விளங்கும் . 

ஆகையால் . மடக்கைக் காண்பதற்காக ஏதேனும் ஒரு மிகை 
பின்னம் கொடுக்கப்பட்டால் , அதை முதலில் தசம அமைப்பில் 
எழுதவேண்டும் . பின் அந்த எண்ணின் பொது மடக்கையின் 
முழு எண் பசதியை அறிய , கொடுக்கப்பட்ட எண்ணில் தசம 
புள்ளிக்கு அடுத்து தொடர்ந்தாற்போல் எத்தனை பூச்சியங்கள் 
உள்ளனவோ அதோடு ஒன்றைக் கூட்டி , அதன் அடையாளத் 
தைக் குறையாகக் கொள்ள வேண்டும் . முன்போலவே , மடக் 
கையின் பின்னப் பகுதியை மடக்கை 

அட்டவணையிலிருந்து 
கண்டு கொள்ளலாம் . 
குறிப்பு : ( i ) ஒன்றை விட பெரிய 

எண்ணின் முழு எண் 
பகுதியில் n இலக்கங்கள் இருந்தால் அதனுடைய பொது மடக் 
கையின் முழு எண் பகுதி ( n - 1 ) என்றிருக்கும் . 
தொடர்ந்தார்போல் இருக்கும் பூச்சியங்களின் எண்ணிக்கை 
என்றால் , அந்த எண்ணின் பொது மடக்கையின் முழு எண் பகுதி 
( n + 1 ) என்றிருக்கும் . 

எண் கொடுக்கப்பட்டால் , அதைப் 
இ . இவ்வாறு , ஒரு 


n 


றைவிட 


எண் பகுதியை கூறமுடியும் என்றும் ; அந்த எண் ஒன் 
அதிகமாக இருந்தால் , மடக்கை முழு எண் பகுதி மிகையாகவும் ; 
ஒன்றைவிட குறைவாக இருந்தால் , மடக்கை முழு எண் பகுதி 
குறையாகவும் இருக்கும் என்றும் அறிகிறோம் . மேலும் மடக்கைப் 
பின்னத்தை அட்டவணையிலிருந்து தெரிந்துகொள்ள வேண்டும் 
என்றும் , அது எப்பொழுதுமே மிகை மதிப்பாகத்தான் இருக்கும் 
என்றும் ; அறியவும் . இனி மடக்கை பின்னத்தை கணக்கிடும் 
முறையைப் பார்ப்போம் . 


மடக்கை 


51 


4.3-2 . 


மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்தும் முறை 


இங்கு , குறிப்பாக 61.89 என்ற எண்ணின் பொது மடக் 
கையைக் காண்போம் . இந்த எண்ணின் முழு எண் பகுதியில் 
6 , 1 எனும் இரண்டு இலக்கங்கள் 

உள்ளன . 

ஆகையால் 
மடக்கை முழு எண் பகுதி 1 என்று தெரிகிறது . மடக்கை பின் 
னத்தை பின் வருமாறு கணக்கிடல் வேண்டும் . 


மடக்கை அட்டவணையில் , Logarithm என்ற தலைப்புள்ள 
பக்கத்தை எடுத்துக் கொண்டு , அப் பக்கத்தின் முதல் நிரலில் 
61 என்ற இலக்கங்கள் உள்ள வரிசையைப் பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . இந்த வரிசையை , 8 என்ற இலக்கத்தைத் தலைப்பில் 
உடைய நிரல் சந்திக்கும் இடத்திலுள்ள இலக்கங்களைக் குறித்துக் 
கொள்ள வேண்டும் . அவை 7910 என்று தெரிகின்றன . பிறகு 
அதே வரிசையில் , சராசரி வேறுபாடு ( Mean difference ) எனும் 
பகுதியில் உள்ள 3 என்ற இலக்கத்தின் கீழ் அமையும் நிரலில் 
இருக்கும் இலக்கங்களையும் குறித்துக் கொள்ள வேண்டும் . அந்த 
இலக்கம் 2 என்று தெரிகிறது . இதை முதலில் கண்ட இலக்கங் 
களுடன் கடைசியிலிருந்து கூட்டவேண்டும் . அம்மதிப்பு 7912 
என்று கிடைக்கும் . ஆகையால் தேவையான மடக்கை பின்னம் 
0.7912 என்று அறிகிறோம் . இவ்வாறு , 
log 61.83 

10.7912 = 1.7912 


காமம் 


என்று கிடைக்கும் . 


4 


R. 


காண 


குறிப்பு : மடக்கை அட் 

மடக்கை அட் -- வணை மூலம் , மடக்கை 
விருக்கும் எண்ணின் நான்கு இலக்கங்களுக்குச் சுத்தமாகத்தான் 
மடக்கை பின்னப் பகுதியை அறிய முடியும் . அதாவது , கொடுக் 
கப்பட்ட எண்ணின் பொருளுடைய முதல் நான்கு இலக்கங் 
களுக்கு ஒப்பான மடக்கை பின்னப் பகுதியைத்தான் பெறலாம் . 
எனவே இலக்கங்கள் 4 - க்கு மேல் உள்ள ஒரு எண் கொடுக்கப் 
பட்டால் , அதன் மதிப்பை 4 இலக்கங்களுக்கு சுத்தமாகச் 
சுருக்கிக் கொள்ளவேண்டும் . 

இந்த 4 இலக்கங்களுக்கு ஒப்ப 
அமையும் மடக்கை பின்னம்தான் , கொடுக்கப்பட்ட எண்ணுக் 
கும் ஒப்பான மடக்கை பின்னமாகும் . 


எடுத்துக்காட்டாக , 7813.62 என்ற எண்ணிக்கை மடக்கை 
காணும் போது , 7084 என்ற இலக்கங்களுக்கு ஒப்ப அமையும் 
மடக்கை பின்னம்தான் , கொடுக்கப்பட்ட எண்ணுக்கும் ஒப்ப 
அமையும் மடக்கை பின்னமாகும் . 


52 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இதேபோன்று . log 0.0590183 - ன் மதிப்பைக் காணும் 
போது , 5902 என்ற இலக்கங்களுக்கு ஒப்பான மடக்கை பின் 
னத்தைத்தான் , தேவையான மடக்கை பின்னமாகக் கொள்ள 
வேண்டும் . 


இவ்வாறு , ஒரு எண்ணின் மடக்கை மதிப்பு தோராயமான 
தொன்று என்று அறியவும் , 


4-3.3 . பொருளுடைய இலக்கங்களின் தொடர் முறை ஒன்றாகவே 
அமைந்து , தசமப் புள்ளியால் மட்டும் மாறுபட்டுள்ள பல்வேறு 
எண்களின் மடக்கைகளின் பின்னப் 

பகுதிகள் சமமாகவே 
இருக்கும் . 


அதாவது . 

35-19 , 351-9 , 3.519 முதலிய எண்களின் 
மடக்கைகளின் பின்னப் பகுதிகள் சமமாகவே இருக்கும் . 


முதலில் 35-19 - ன் மடக்கையைக் காண்போம் . 


முழு எண் 


பின்ன 


இந்த எண் ஒன்றை விடப் பெரியது ; மேலும் இதனுடைய 

பகுதியில் இரண்டு இலக்கங்கள் இருப்பதால் , 
மடக்கை முழு எண்ணின் மதிப்பு ஒன்று என்று தெரிகிறது . 
அடுத்து மடக்கை அட்டவணையிலிருந்து , மடக்கை 
பதிப்பு 0 • 5465 என்றும் கண்டுகொள்ளலாம் . இவ்வாறு . 

log 35-19 = 1.5464 என்று அறிகிறோம் . 
இதேபோன்று , log 351 • 9 = 2.5484 என்றும் ,, 

log 3-519 = 0 • 5464 என்றும் கிடைக்கும் . 
மேலும் , log 0-03519 = -2 + 0.5484 என்று தெரியும் . 


இங்கு மடக்கை முழு எண் ( -2 ) எனும் குறையெண்ணாகும் . 
ஆனால் மடக்கை பின்னம் மிகை மதிப்பாகும் . இவை இரண் 
டையும் + என்ற குறியீட்டின் உதவியில்லாமல் சேர்த்து எழுத 
log 0.03519 

2.5464 என்று குறிப்பிடுகிறோம் . 
இங்கு ( - 2 ) -ஐ , 2 என்று குறிப்பிட்டுள்ளதை கவனிக்கவும் . 
அதாவது 2 - ன் அடையாளம்தான் ( - ) என்பதைக் குறிப்பிட , 
2 - ன் தலைமீது 

அந்த குறியீட்டைக் குறிப்பிட்டுள்ளதையும் 
கவனிக்கவும் . இதேபோன்று , பின் வரும் மடக்கைகளையும் 
எழுதலாம் . 

log 0.3519 = 1.5464 
log 0.00003519 = 5.5464 


மடக்கை 


58 


குறிப்பு : மேலே கண்ட மடக்கைகளில் , அடி எண்ணைக் 
( 10 ) குறிப்பிடாமலிருப்பதைக் கவனிக்கவும் . இங்கு நாம் காண் 
பதும் , இனி காண இருப்பதும் பொது மடக்கைகளேயாதலின் , 
அடி எண் குறிப்பிடப்படவில்லை . ஆகையால் , வேறுவிதமாகக் 
கூறும் வரை மடக்கையின் அடி யெண்ணை 

10 

எனக் 
கொள்ளவேண்டும் . 


4.3.4 . எதிர் மடககை 


logicN = x என்றால் , N என்பது x என்ற எண்ணின் எதிர் 
மடக்கை என்று கூறப்படும் . அதாவது எந்த எண்ணின் பொது 
மடக்கை x ஆக இருக்குமோ , அந்த எண்ணை -ன் எதிர் 
மடக்கை என்கிறோம் . இதைக் குறிப்பிட , 

N = Antilog x என்று எழுதுதல் வழக்கமாகும் . 
எடுத்துக்காட்டாக , log 918.5 = 2.9607 என்று தெரியும் . 
எனவே , Antilog 2.9607 == 913-5 என்பதாகும் . 


மடக்கை அட்டவணையிலிருந்து எந்த ஒரு எண்ணின் மடக் 
கையை கண்டறிவது போன்று , எதிர் மடக்கையையும் காண 
முடியும் . இதை பின் வரும் விளக்கம் தெளிவுபடுத்தும் . 


மேலே கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் , 

Antilog 2.9607 = x எனக் கொள்வோம் . 
... log x = 2.9607 என்று தெரியும் . 


இப்பொழுது , எதிர் மடக்கையை ( அதாவது x- ன் மதிப்பை ) 
பெற , log x- ல் உள்ள முழு எண் பகுதியை முதலில் விட்டுவிட 
வேண்டும் . பிறகு மடக்கை அட்டவணையில் உள்ள Altilogarithm 
எனும் தலைப்புடைய பக்கத்தை எடுத்துக் கொள்ளவேண்டும் . 
அந்தப் பக்கத்தின் முதல் நிரலில் 96 எனும் இலக்கங்கள் உள்ள 
வரிசையை , 0 எனும் இலக்கத்தைத் தலைப்பில் உடைய நிரல் 
சந்திக்கும் இடத் தில் இருக்கும் இலக்கங்களை குறித்துக் கொள்ள 
வேண்டும் . 

அவை 9120 என்ற இலக்கங்களாகும் . அதன்பின் 
சராசரி வேறுபாடு என்ற பகுதியில் உள்ள , 7 எனும் இலக்கத் 
தின் கீழ் அமைந்துள்ள நிரலில் , முன்பு பார்த்த அதே வரிசை 
யில் இருக்கும் இலக்கங்களையும் குறித்துக்கொள்ள வேண்டும் .. 
அந்த இடத்திலுள்ள இலக்கங்கள் 15 என்று 

தெரிகிறது . 
இவற்றை முன்பு குறித்துக்கொண்ட இலக்கங்களுடன் கடைசி 
யிலிருந்து கூட்ட , 9135 என்று கிடைக்கும் . 


54 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆனால் log x- ன் முழு எண் பகுதியில் 2 என்றிருப்பதால் , 
தேவையான எண் x- ன் முழு எண் பகுதியில் 3 இலக்கங்கள் 
இருக்கவேண்டும் . எனவே மூன்று இலக்கங்களுக்குப் பிறகு தசம 
புள்ளியை வைக்கவேண்டும் என்று அறியவும் . இவ்வாறு , 

Antilog 2.9607 = 913.5 என்று கிடைக்கும் . 


என்று 


இதேபோன்று , Antilog 5.9607 = 0.009135 
தெரியும் . ஏனெனில் , ஒரு எண்ணில் தசம புள்ளியை அடுத்து 
2 பூச்சியங்கள் இருந்தால் தான் , அந்த எண்ணின் மடக்கையின் 
முழு எண் பகுதி ( -3 ) என்றிருக்கும் . இவ்வாறே ஏனைய எண் 
களுக்கும் எதிர் மடக்கையை கணக்கிடலாம் . 


குறிப்பு : மடக்கையைப் பயன்படுத்தி மிகவும் எளிய 
முறையில் , கடினமான பல எண்களின் பெருக்கல் , வகுத்தல் , 
மூலங்கள் முதலியனவற்றைக் கணக்கிடமுடியும் . பொது மடக் 
கையை எல்லா துறைகளிலும் பயன்படுத்துகின்றனர் . சிக்க 
லான பல கணக்குகளின் தீர்வுகளை எளிதில் பெற , பொதுமடக்கை 
உதவியாக உள்ளது . இதை பின் வரும் எடுத்துக்காட்டுகளி 
லிருந்து அறியலாம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


1. 111 , 711 ஆகிய எண்களுள் பெரிய எண் எது என்று 
கண்டுபிடி . 


தீர்வு : 

இங்கு , x = 11 " என்க . 
ஃ . log x = log 11 = 7log 11 

= 7x1.0414 (மடக்கை அட்டவணையிலிருந்து ) 
i.e. log x = 7 • 2898 


அடுத்து , y = 

711 என்க . 
ஃ . log y = log 711 

log 711 = 11 log 7 
= 11 x 0.8451 


i.e. logy = 9.2961 
ஆகையால் , log y > log x என்று தெரிகிறது . 
எனவே , y > x என்றிருக்க வேண்டும் . 
அதாவது , 711 என்பது பெரிய எண்ணாகும் . 


மடக்கை 


55 


2 
. 


880 என்ற எண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருக்கும் ? 


தீர்வு : 


880 எனக் கொள்வோம் . 
log x = 30 log 8 


ஃ 


30 x 0.9031 


= 27-093 


எனவே , Ing x- ன் மடக்கை முழு எண் 27 என்றிருப்பதால் , 
x என்ற எண்ணில் 28 இலக்கங்கள் இருக்கவேண்டும் . 


8. 2- X3-4 என்ற எண்ணை தசம பின்னமாக எழுதினால் 
பொருளுடைய முதல் இலக்கம் அமையும் இடத்தைக் காண்க . 


தீர்வு : 


x = 2-53- என்க . 


ஃ 


log x = log ( 2-5 X 3-4 ) 

log ( 2-5 ) + log ( 3- ) 
= -5 log 2 - 4 log 3 

-5X0.3010 - 4 x 0.4771 
= - [ 1505 + 1.9084 ] 

3.4134 . 


இங்கு , முழு எண் பகுதி , பின்னப்பகுதி இரண்டுமே குறை 
எண்களாக உள்ளன . மடக்கை முழு எண் பகுதியை தீர்மானிக் 
கும் முன் , பின்னப் பகுதியை மிகையானதாக மாற்றவேண்டும் . 
ஆகையால் , 


log x = 


3 + ( -0.4134 ) 
- 

4 + (1-0.4134 ) 
- 4 + 0.5866 


i.e. logx = 4.5866 

இங்கு log x- ன் மடக்கை முழு எண் ( -4 ) என்றிருப்பதால் , 
X- ல் தசம புள்ளியை அடுத்து 3 பூச்சியங்கள் இருக்கவேண்டும் . 
அதாவது தசம 

புள்ளியை அடுத்து நான்காவது இடத்தில் 
பொருளுடைய முதல் 

இலக்கம் அமைந்திருக்கும் 
அறிகிறோம் . 


என்று 


58 


கணிதம் - 


ஓர் அறிமுகம் 


4 . 


மடக்கையைப் பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மதிப்பு 
காண்க . 
24-557-632 

1 

( ii ) 
0.325 

(( 8.675 ) 
36.723 4.51 

( 28.5 ) 2x10-528 ) : 
( iii ) 

(iv ) 
( 1.87 ) X2.19 

1 - ( 0.352 ) 


( 
i 
) 


8 


ப 


தீர்வு : 


24.55 x 7.682 
( i ) * = 

என்க . 
0.325 


log x = log 


24.55x7.682 

0.825 


| 


log 24.55 + log 7.832 - log 0 • 325 


2.7608 


எனவே , 


Y = Antilog 2.7608 


= 576.5 


செய்முறை : 
மடக்கை அட்டவணையிலிருந்து , 

log 24.55 = 1.3901 
log 7-632 = 0.8826 
கூட்ட : 

2.2727 
log 0.325 = 1.5119 
கழிக்க , 

2.7608 


1 


1 


= 


== 


என்க . 


] 


( ii ) * 

( 8.675 ) ( 8.675 ) 
i.e. 

( 8.675 ) 
ஃ log x = log [( 8.675 ) 

- : x log 8.675 

x 0.9883 
-1 x 1.8766 

0.6255 ( தோராயமாக ) 


t 


- 


மடக்கை 


57 


i.e. log x = -1 + ( 1-0.8255 ) 

1.8745 
x = Antilog ( 1 :8745) 

= 0.2369 


ll 


36.72 X 14:51 
( iii ) 

எனக் கொள்வோம் .. 
( 1:87) X 2.13 
:: log x = [ log 86:72 + log ( 4.51) ]] 

[ log ( 1:87 ) 8 + log 2:19 ] 
[ log 38.72 + log 4:51] 

[ 3 log 1.87 + log 2:19 ] 
= ( 1.5649 + x 0.854e ] 

- [ 9 X 0.2718 +0.8404 ) 
[ 1.5649 + 0.8271 ] , [ 0.8151 + 0.3404 ] 

1.8920 - 1.1558 
i.e. log x = 0.7862 
.. 

Antilog 0.7382 


X 


= 5.448 


8 


( iv ) x = 

( 29.5 ) X (0.523 ) 

1 - (0.952 ) 

(29.5 ) x ( 0.528 ) 
( 1 +0.952) (1-0.352) 
( 28.5 ) " x (0.582 ) 

1.852 X 0.848 
% 60 $ wroj , logx = [ log ( 23.5 ) + log (0.528 )"} 

[ log 1.352 + log 0.848 ] 
[ 2 log 29.5 + 3 log 0.523 ] 

[ log 1.352 + log 0.848 ] 
[ 2 x 1.3711 +3 X 1.7185 ] 

[ 0.1309 + 1.8116 ] 
[ 2.7422 + ( -0.8445 ) ] – [0.1809 

+ ( -0.1884 ) ] 


58 


. 


கணிதம் ஓர் அறிமுகம் 
(( 2.7422 +0.1884) - ( 0.8445 + 0.1309 ) 

2.9306 0.9754 
= 1-9552 
x = Antilog 1-9552 

90.20 


5. log 2 = 0.3010 , log 3 = 0.4771 என்று கொடுக்கப் 

= 3 
பட்டால் log 4.12 - ன் மதிப்பைக் கணக்கிடு . 
தீர்வு : 

log1.12 
log4.12 = 

log1040 

( அடிமாற்று விதிப்படி ) 
logic (43) 
log1 . [ 4x10 ) 
log104 + log103 
log104 + log1.10 
2 log 2 + log 3 

( :: log 1.10 = 1 ) 
2 log 2 + 1 
2x0.3010 + 0.4771 

2x0.3010 + 1 
1.0791 10791 
1.602 16020 


]] 


== 


6. கீழ்க் காணும் சமன்பாடுகளின் தீர்வுகள் காண்க : 
( i ) 3xx52x - 1 = 15 , ii ) 28x - 5 x 32 - x = 72x , 

( iii ) 9x + 20 = 3x + 2 
தீர்வு : 

( j ) 3xx 52x - 1 = 15 


இரண்டு பக்கங்களும் மடக்கை எடுக்க , 
i.e. log ( 3KX £ x - 1 ) 

= log 15 
i.e. log 3x + log 52x - 1 = log 15 
i.e. x log 3 + ( 2x - 1 ) log 5 = 

log 15 
i.e. x ( log 3 + 2 log 5 ) = log 15 + log 5 

x ( log 3x52 ) = log (5x15 ) 
i.e. x log 75 = 

log 75 
x = 1 


மடக்கை 


58 . 


= 0.5508 


( ii ) 2 -3-- = 720 

- 
இருபுறமும் பொது மடக்கை எடுக்க , 
log [ 28x - 5 • 82 - x ) = log ( 72 ) 
i.e. log 28x - 5 + log 32 - x = log ( 79x ) 
1.e. ( 8x - 5 ) log 2 + ( 2 - X ) log 3 = 2x log 7 
i.e. x [ 3 log 2 - 

log 3-2 log7 ] = 5 log 2 - 2 logs 
i.e. x [ 3 x 0.3010 - 0.4771 - 2 x 0-8451 ) 

= 5x 0.3010 - 230.4771 
i.e. x [ 0.903 - 2.1673 ] = 0 5508 
i.e.x [ - 1.2643 ] 
0.5508 

5508 
1.2643 

12843 
5508 
y = என்க . 

குறை 

( ஏனெனில் , 
12643 

எண்களின் மடக்கை வரையறுக்கப்பட வில்லை . ) 
.. log y = log 5508 

log 12843 
3.7410 - 4.1018 
i.e. log y = 1-6392 
y 

Antilog ( 1-6392 ) 

= 0.4357 
எனவே , x = -y = 

y = -0-4357 


ஃ . 


அடுத்து , 


ஃ . 


. 


( iii ) 9x + 20 = 3x + 9 

i.e. ( 82 ) + 20 = 3.32 

i.e. ( 3 ) + 20 = 9x3 
இங்கு y = 3 * என்றிட சமன்பாடு பின் வருமாறு அமையும் , 
அதாவது . y : + 20 = 9y 


i.e. y 


ey + 20 = 0 


. 


i.e. ( y - 4 ) ( y - 5 ) = 0 
y = 4 அல்லது 5 
= 4 எனில் , 3x = 4 என்றாகும் 
ஆகையால் , log ( 3 ) 


y = 


log 4 


160 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3 = 


X 


II 


i.e. x log 3 

log 4 
log 4 

= 1.262 என்று கிடைக்கும் . 

log 3 
அடுத்து , y = 5 எனில் , 31 = 5 என்றாகும் .. 
6T 60 Go , log ( 8 % ) = log 5 
i e . x log 3 

log 5 
log 5 

= 1.465 என்று பெறலாம் , 
log8 


பயிற்சி 


1. கீழ் காணும் பிரிவுகளில் உள்ள 

எண்கள் ஒவ்வொன் 
றிலும் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கையைக் 
கண்டுபிடி . 

( iii ) 878 

( iv ) 819 x 28 
( v) 212 x 37 


( j ) 314 


( ii ) 587 


2. பின் வரும் பிரிவுகளில் காணும் எண்கள் ஒவ்வொன்றை 

யும் தசம பின்ன அமைப்பில் எழுதும்போது பொரு 
ளுடைய முதல் இலக்கம் அமையும் இடத்தைக் காண்க . 


1 
310 


( iv ) ( 0.9 ) 100 


( i ) 2-30 ( ii ) 3-4 ( iii ) 
( v ) ( 0.02 ) 


0 


3. பின்வருவன ஒவ்வொன்றின் மதிப்பு காண்க . 

( i ) 12.592 ( ii ) 10.5432 ( iii ) 5000835 


1 


( iv ) 10-008378 ) 


4. பொது மடக்கை மூலம் பின் வரும் எண்களின் மதிப்பு 

களைக் கணக்கிடு . 


( i ) 3.456 x 58.51X0.04372 


( ii ) 13471X ( 20 • 3 ) ( iii ) 


4671x3-487 
252.4x16.3 


( iv ) 


131 * 5x ( 15 * 67 ) ? 

5.645 


( v ) 


24.71x8.43 
16.94x3.23 


மடக்கை 


81 


( vi ) 


134.6 ( 0.272 ) 
( 46-95 " x8 • 743 


( vii ) (8-215 x (0 02378 

( 45-67) X ( c-c02135 ) 


( viii ) 


3941 X 41.943 

100.8 


1 


= 


5. logs 10 

log10 
பைப் பெறுக . 


என்று நிறுவி , logs 30 - ன் மதிப் . 
3 


6. y = axb- % என்ற சமன்பாட்டை ( i ) x = 0 • 2 , y = 316 , 
( ii ) x = 0.4 , y = 120 என்ற 

மதிப்புகள் 
நிறைவு செய்யுமானால் a , b இவற்றின் மதிப்புகளைக் 
கணக்கிடுக . 


இணை 


7. கீழே கொடுக்கப்பபடுள்ள சமன்பாடுகளின் தீர்வுகளைப் 

பெறுக . 

( i ) 2x - 1X32x - 1 * (ii ) 5x39x - 1 = 7x + 2 
( iii ) 32-1x42x - 8 = 20 ( iv ) 29x + 1x7x + 3 


= 17 : +5 . 


8. பின்வருவனவற்றின் தீர்வு காண்க . 

( i ) 91 - 5x3 + 4 = 0 ( ii ) 92x == 9 + * 


80 . 


விடைகள் 


1. ( i ) 7 ( ii ) 26 ( iii ) 38 ( iv ) 9 ( v ) 7 
2. ( i ) 10 ( ii ) 21 

( iii ) 10 ( iv ) 5 ( v ) 34 
8. ( i ) 1.974 ( ii ) 0.8586 ( iii ) 0-384 ( iv ) 44.31 
4. ( i ) 8.843 ( ii ) 5389 ( iii ) 3.937 ( iv ) 5720 

( v ) 1.951 ( vi ) 0.00008539 (vii ) 3.685 

( viii ) 999.7 
5.3.096 
6 . a == 832.2 , 

832.2 , = 126.6 
7. ( i ) 0-5205 ( ii ) 13.46 ( iii ) 2 • 9 ( iv ) 15-3 
8. ( i ) 0 , 1 • 262 ( ii ) 0 , 1-995 


5. இருபடிச் சமன்பாடு 

( Quadratic equation ) 


5.1 . மூன்னுரை 

x என்ற மாறியில் அமைந்துள்ள ஒரு சமன்பாட்டில் x- ன் 
உயர்ந்த படி ஒன்று என்றிருக்குமானால் , அச் சமன்பாட்டை 
ஒரு படிச் சமன்பாடு ( Linear equation ) என்று கூறுகிறோம் . 


எடுத்துக்காட்டாக , 3x - 5 = 0 , 8x + 11 = 0 , ax + b = 0 
என்பன ஒரு படிச் சமன்பாடுகளாகும் . 


. 


இங்கு ax + b = 0 , ( a , b என்பன ஏதேனும் இரண்டு மெய் 
யெண்கள் ) எனும் சமன்பாடு ஒருபடிச் சமன்பாட்டின் திட்ட 
அமைப்பாகும் . 


இதேபோன்று x- ல் அமைந்துள்ள ஒரு சமன்பாட்டில் -ன் 
மிக உயர்ந்த படி இரண்டு என இருப்பின் , அவை இருபடிச் 
சமன்பாடு என்கிறோம் . அதாவது , 

5x -7x + 2 = 0 , 
x2 + 3x + 2 = 0 என் பன இருபடிச் சமன்பாடுகளாகும் . 
இவ்வாறு , a , b , c என்பன ஏதேனும் மூன்று 

மெய்யெண் 
களாயின் , ax " + bx + c = 0 என்பது இருபடிச் சமன்பாட்டின் 
திட்ட அமைப்பாகும் . இங்கு a- ன் மதிப்பு பூஜ்யமாக இருத்தல் 
கூடாது என்பது தெளிவாகும் . 


பொதுவாக , x- ல் அமைந்துள்ள ஒரு சமன்பாட்டில் கடன் 
உயர்ந்த படி n என்றால் , அச் சமன்பாட்டை n படிச் சமன்பாடு 
( n th degrce equation ) என்பது வழக்கமாகும் . இதன் திட்ட 
அமைப்பு , 


a . x " + alan - 1 + a , xn - 2 + 


+ an - 1 x + an = 0 


என்பதாகும் . இங்கு as , ay , a , 

an என்பன மாறிலிகள் 
என்றும் , 1 ஒரு மிகை முழு எண் என்றும் அறியவும் . 


* 


சமன் பாடு 


83 


அடுத்து , சமன் பாட்டின் தீர்வு என்றால் என்ன என்பதைப் 
பார்ப்போம் . X- ன் எம்மதிப்பு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 
நிறைவு செய்யுமோ அம்மதிப்பை சமன்பாட்டின் தீர்வு ( Solution ) 
அல்லது மூலம் ( Root ) என்று கூறுகிறோம் . இவ்வாறு , மேலே 
கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுள் , 


( i ) 3x - 5 = ) என்ற சமன்பாட்டின் தீர்வு என்றும் , 
( ii ) 6x + 11 = 0 என்பதன் தீர்வு - .. என்றும் . 
( iii ) 5x - 7x + 2 = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டின் 

மூலங்கள் 1 , 3 என்றும் , 
( iv ) x + 3x + 2 == 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 

--1 , -2 என்றும் கண்டு கொள்ளலாம் . 


இனி , எந்த இருபடிச் சமன்பாட்டிற்கும் இரண்டு மூலங்கள் 
தான் உண்டு என்று நிறுவி , அந்த மூலங்களை காணும் முறையை 
யும் , அவற்றின் பண்புகளையும் பற்றி பேசலாம் . 


5.2 . 


ஒரு இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் இரண்டுதான் 
என நிறுவுதல் 


நிரூபணம் : 

கொடுக்கப்பட்ட இருபடிச் சமன்பாட்டை ax + bx + c = 0 
என்க . 

மேலும் , d , B என்பன இச் சமன்பாட்டின் மூலங்கள் 
எனக் கொள்வோம் . பின் , d , B இவற்றைத் தவிர கொடுக்கப் 
பட்ட இருபடிச் 

சமன் பாட்டிற்கு வேறு மூலங்கள் இருக்க முடி 
மாறாக , வேறு ஒரு மூலம் இருக்குமானால் அதை Y என்க . 


யாது . 


இப்பொழுது , d , B , Y 

என்பன ax + bx + c = 0 - ன் 
மூலங்களாக இருப்பதால் , பின் வருவன உண்மையாகும் . 
acle + be + c = 0 

( 1 ) 
a B2 + bB + c = 0 

( 2 ) 
ay2 + by + c = 0 
சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 )-லிருந்து , 

a ( B2 - Y ) + b ( B + Y ) = 0 
என்று கிடைக்கும் . 


... 


அதாவது , 

B 


Y ) [ a ( B + Y ) + b ] = 0 . 


64 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆகையால் , 
a ( B + Y ) + b = 0 

( 4 ) 
என்றிருக்க வேண்டும் . 
இதேபோன்று , சமன்பாடு ( 1 ) , ( 2 ) - லிருந்து , 
a ( al + B ) + b = 0 

( 5 ) 
என்று பெற முடியும் . 
( 4 ) , ( 5 )-லிருந்து , a ( Y - d ) = 0 என்று கிடைக்கும் . 
ஆனால் , a = 0 என்பதால் , Y - d = 0 என்றிருக்க வேண்டும் . 
அதாவது , y = d என்றாகிறது . 


இவ்வாறு d , B , Y என்ற மூன்று மூலங்களுள் , இரண்டு சமம் 
என்று பெறுகிறோம் , எனவே ஒரு இருபடிச் சமன்பாட்டிற்கு 
இரண்டே இரண்டு வெவ்வேறு மூலங்கள் தான் உள்ளன என்று 
தெரிகிறது . 


53 . ருபடிச் சமன்பாட்டின் தீர்வு காணுதல் ( Solving the 

quadratic equation ) 
கொடுக்கப்பட்ட இருபடிச் சமன்பாட்டை ax + bx + c = 0 
எனக் கொள்வோம் . இங்கு a- ன் மதிப்பு பூஜ்யமாக இருக்க 
முடியாது என்று தெரியும் . எனவே சான்பாட்டை , 

b 
x + 

x + 


C 


= 0 


a 


a 


என்று மாற்றியமைக்கலாம் . 


அதாவது , 


0 . 


>* + 2.x. 2a + + + ( a - ) = 0 

((x + 2 ) - * 


C 


i.e. 


b3 


4ac 


4a 


ஆகையால் , வர்க்கமூலம் காண , 


( x + 2a) 


+ 


M 


be - 4ac 

4ae 


+ b - 4ac 

2a 


. 


இருபடிச் சமன்பாடு 


85 


i.e. 


b 
2a 


+ 


be - 4ac 

2a 


-- b + Mba – 4ac 

2a 
-bir b² + 4ac 

--h - 46-4ac 
2a 

2a 


i.e. 


x - 


9 ) . 


-44 ), 


என்று கிடைக்கும் . 


எனவே , இவ்விரண்டு மதிப்புகள் தான் கொடுக்கப்பட்டுள்ள 
சமன்பாட்டின் மூலங்களாகும் . இவற்றை d , B எனக் குறிப் 
பிடுவோமானால் , பின் 


d = 


- b + 3 - 4ac 

2a 


B = 


--b - 169-4ac 

2a 


5.3.1 . இருபடிச் சமன்பாட்டின் மூலங்களுக்கும் , 

குணகங் 
களுக்குமிடையே உள்ள 

தொடர்பு காணுதல் 
( Relation between the roots and coefficients) 
ax + bx + c = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டின் மூலங் 
கள் d , B என்க . 


எனவே , 


-b + b - 4ac 

2a 


dd 


) . 


- - - - -ac 

2a 


B = 


என்று தெரியும் . 


இப்பொழுது , 


-b +/-4ac 


A + B = ( 


B - 4 ) + ( -5-2 - 46) 


1 
2a 


[ -b + / b > -4ac -b - 59-4ac 


க 


= 


[ - 2b ] = 
2a 


- 


b 


i.e. 


a + B 


== - 


அ . -5 


88 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


அதாவது , 

-ன் குணகம் 
மூலங்களின் கூடுதல் = 

( 
X- ன் குணகம் 

) . 
இதேபோன்று , 
-b + vb2-4ac 

- 5 - 6 - 4ac 
als 

" ) . ( 
2a 
1 
[ [-b + vb_4ac) . ( -b - b - 4ac ]] 


2a 


= 


1 
40 


[ [ -b ) " - ( 5 - 4ac ) ] 


1 

[ b - ( b " 
4ae 


4ac ) ] 


1 
4a 


[ 4ac ) = - 


i.e. 


ds = 4 


அதாவது , 


மூலங்களின் பெருக்குத் தொகை 


( 


தனி உறுப்பு 
x- ன் குணகம் 


5.3.2 . இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் கொடுக்கப்படின் , 

சமன்பாட்டைப் பெறுதல் (Forming a quadratic equation ) 


கொடுக்கப்பட்ட மூலங்களை d , B எனக் 

கொள்வோம் . 
எனவே , ( x - d ) , ( x - B ) என்பன அம் மூலங்களுக்கு ஒப்பான 
காரணிகளாகும் . இருபடிச் சமன்பாடு ஆதலால் வேறு காரணி 
கள் இருக்க முடியாது . 

ஆகையால் தேவையான சமன்பாடு , 
( x - d ) ( x - B ) = 0 என்பதாகும் . 
i.e. x " - x ( a + B ) + B = 0 
i.e. x " - x ( மூலங்களின் கூடுதல் ) + 

( மூலங்களின் பெருக்குத் தொகை ) = 0 . 


இருபடிச் சமன்பாடு 


87 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழ்காணும் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் காண்க : 


( i ) 2x - 7x + 3 = 0 . 


( ii ) ( x - 1 ) ( 5 - x) = 3 . 


( i) + + + , 


+ 


தீர்வு : 


( i ) 2x " - 7x + 3 = 0 


, 


இங்கு a , b = -7 , c = 3 

c = 3 என்பது நன்கு 
விளங்கும் . எனவே சமன்பாட்டின் மூலங்கள் d , B என்றால் , 
- b + / b3_4ac 

b- 3 - 4ac 
dl = 

B = 
2a 

2 
என்று தெரியும் . 

7 + ( -7) -4. 2.8 7+ 49-24 
. dl = 
2.2 

4 


7 + 25 


12 


== 


i.e. 


d = 3 . 


இதேபோல , 


B 


7 - V ( -7 ) -4.2.9 


7 - 25 

4 


2.2 


1 


7 - 5 

4 


2 


ச 


ஆகையால் , சமன்பாட்டின் மூலங்கள் 3 , } என்பனவாகும் . 

( ii ) ( x - 1 ) ( 5 - x ) = 3 


i.e. 


--x2 + 5x + x - 5 = 3 


i.e. 


-x + 6x 


& = 0 


i.e. 


1 


xே + 8 = 0 . 


88 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


; 


= 4 


, 


இச் சமன்பாட்டின் மூலங்கள் d , B எனில் , 

+8+ ( -6) - 4.1.8 
a 

+ 6- ( - 6 ) -4.1.8 
= 

; B 
2.1 

2.1 
6 + 14 

6 - 14 
2 

2 

2 
i.e. d = 4 , B = 2 . 
1 

1 

1 
( iii ) 
( x + p ) ( x + q ) 

( x + q ) + ( x + p ) 1 
i.e. 

( x + p ) ( x + q ) 
i.e. ( 2x +p + q) r = ( x + p) ( x + q ) 

= x + px + qx + pq 
i.e .. | 

0 x + ( p + q- 27 ) x + ( pg - gr - rp ) 
i.e. x + ( p + q - 2r ) x + ( pq - qr - rp ) 


+ 


+ -- 


= 


P 


சமன்பாட்டின் மூலங்கள் d , B பின் வருமாறு அமையும் . 
இப்பொழுது , 
d = - ( p + q - 2r ) + V ( p- q - 2r) -41 ( pq - qr - rp ) 

2. 1 
- [ - ( p + q - 2r) + 

( p3 + q +47 + 2pq- 4qr - 4rp ) - 4 ( pg - - p ) ] 
= > q ° q 

[ ( 2r - p - q) + p + q + 4r " - 2pg ] 
= * [( 2r - p - q ) + (p - q ) + 4r"] 


இதேபோன்று , 


B = / [( 2r - p - 4 ) - (p - q ) + 4r "] 


2. , 

d , B என்பன x - 4x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்கள் என்றால் ( i ) ( a + B ) , ( ii ) ( a + BS ) இவற்றின் 
மதிப்புகளைக் காண்க . 


இருபடிச் சமன்பாடு 


69 


தீர்வு : 


2 


43 + 1 = 0 - ன் மூலங்கள் 4 , 8 என்பதால் , 

( -4 ) 
d + B = 

4 , 


ds = " 


= 1 , என்று தெரியும் . 


( i ) இப்பொழுது , ( d * + Be ) 

( a + B ) = ( a + B ) - 2018 

( 4 ) * - 2.1 

= 14 . 
( ii ) இதேபோன்று , d + B = ( a + B - 30B( a + B ) 

= ( 4 ) * - 3.1 ( 4 ) 

52 . 


. 


3. x + 7x + 2 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் 
d , B எனில் , 


d * + BS 
( i ) 

( ii ) 
dL 

+ B 
இவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


) ( i ) ( d - B " ) 


தீர்வு : 
d , B என்பன x + 7x + 2 = 0 - ன் மூலங்களாதலின் , 

7 
ad + ß8 = - 

-7 , 
1 


2 


B 


= 2 , என்று கிடைக்கும் . 


1 


( i ) இப்பொழுது , d + Be = ( u + By - 3UB ( d + B ) 

= ( - 7 ) * - 3 • 2 | -7 ) 
= [ - 49 +617 

- 43 x 7 
- 301 . 


1 


அடுத்து 4-1 + B 


+ 


1 
B 


al 
d + B 
dB 


|| 


= ( ") -- 


70 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஃ 


* + B 

+ B - 1 


1 


( ii ) 


1 
+ 

B 


+ 


= 


பூ 


== 


( - 301 ) 

= 2 x 43 = 86 . 
( -1 ) 
a - B3 

d s 
( a + B ) - 2 d B 

( dB ) 
( -7) - 2.2 45 
( 2 ) 

4 
( d- B ) ( a + B ) 

( a - B ) ( a + B ) 
( u + B ) - 4dB 

( al + B ) 
V ( -7 ) - 4 . 2 . 

4. 2. ( - 7 ) 
-7749 - 8 = -7141 


. 


( iii ) de | 


B 


✓ 


2 


4. ax2 + bx + c = 0 எனும் இருபடிச் சமன்பாட்டின் 
மூலங்கள் . நீ எனில் , பின் வரும் கோவைகளின் மதிப்புகளைக் 
கண்டுபிடி . 


2cal + 

23 + 

B 
( ii ) ( 1 - * ) ( 1 - 3 " ) , 

B8 
( iii ) 

( iv ) ( ad + b ) -1 + ( as + b - 1 
B 

d 


( * + k ) 


+ 


தீர்வு : 
d , B என்பன ax + bx + c = 0 - ன் மூலங்களாதலின் , 

b 
al + நீ 

B என்று தெரியும் . 
a 


C 


a 


( 1 ) இப்பொழுது . ( 2 + ; ) ( 26 + 1 ) 

= ( Ast 1 ). (2 s + 1) 


1 

( 2AB + 1 ) 
AB 


2 


- - ( 3 + 1) 


இருபடிச் சமன்பாடு 


a ( 2c + a ) 

aº 


с 


( ec + a ) * 


ac 


( a + 2c ) 


ac 


( ii ) ( 1 - d ) ( 1 - B3) = 1 - dø - Bø + d B * 

= 1 ta B8 - d + B8 ) 
= 1 + 48 B3 – [ ld + B13 
- 3 dB ( d + B ) ] 

6 
= 1 + 


9 


( a ) - [(-4) 
– 8 (a ) ( - ) ] 
- [ - 

: ] 
- ( +672 28 - abe ) 


a ta 

a3 


11 


bº 
a® 

8bc 


+ Ta 


(ii) + 


gle 


+ 


B8 
L 


+ B 
dB 


8 


8 


( *** (B " 
)" 
do l ( + B + )* – 22 * B * ] 
db { [ ( d + B ) * 


2 


U 


{ [ ( d + B ) – 2 dB ] 

- 9 4 * 8 * } 


- {[( - ) - ] 

:) 


72 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


-- 


1 
cla 


[ ( " -2 ) - - ) 
[ [6-2ac - 2 ) 


C 


1 


ac 
- [ [52 


- ) 

2ac ) - 2 ac ] 


== 


( iv) ( ad + by - 1 + ( as + b ) -1 
1 

1 
+ 
ad + b 

+ 6 as + 
( aB + b ) + ( ad + b ) 
( ad + b ) ( as + b ) 

a ( a + B ) + 26 
a dB + abd + abB + be 

a ( d + B ) + 26 
a ) (dB ) + ab ( d + B ) + b ? 

a ( - bla ) + 26 
a ( c /a ) + ab ( -bla ) + b3 
-- b + 2b 

b2 + 62 


== 


== 


ac 


b 


ac 


மூலங்களாக 


1 

1 
5 . 

என்பனவற்றை 
( 3 + 5 ) 

(3-15 ) 
உடைய இருபடிச் சமன்பாடு காண்க . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட மூலங்களை d . B என்க . 
எனவே மூலங்களின் கூடுதல் , 

1 

1 
d + B 

( 3 + 15 ) ( 3-5 ) 
3 - 15+ 3 + 15 
( 3 + 5 ) ( 3-5 ) 
6 

8 
9-5 

2 


+ 


இருபடிச் சமன்பாடு 


78 


இதேபோன்று மூலங்களின் பெருக்குத் தொகை , 


as = ( +15 ) ( 5 ) 
--- 

. 


ஆகையால் , தேவையான இருபடிச் சமன்பாடு பின் வருமாறு : 

i.e.x - ( A + B ) x + dB = 0 
i.e. x * - * x ++ = 0 
i.e. 4x - 8x + 1 = 0 


6 . 

ஒரு இருபடிச் சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் 5 
என்றும் , அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 13 என்றும் கொடுக் 
கப்பட்டால் , அச் சமன்பாட்டைக் காண்க . 


தீர்வு : 

d , B என்பன தேவையான இருபடிச் சமன்பாட்டின் மூலங் 
கள் எனில் , பின் , 
d + B = 5 . * + B * 

= 18 , 
என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 


இப்பொழுது , 


அதாவது , 


+ B = ( d + B ) - 2aB 
18 = ( 5 ) - 20B 
20 = 25 13 = 12 
ds = 6 . 


i.e. 


i.e. 


எனவே தேவையான சமன்பாடு , 

x " - ( a + B ) x + As = 0 என்பதாம் . 
i.e. 

x * - 5x + 6 = 0 . 


7. p , q என்பன 5x - * - 2 = 0 எனும் சமன்பாட்டின் 
மூலங்கள் எனில் , 

என்பனவற்றை மூலங்களாக உடைய 


3 


3 


p 


g 


இருபடிச் சமன்பாட்டைக் கண்டுபிடி . 


74 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட சமன்பாடு 5x - x - 2 = 0 


இதன் மூலங்கள் p , q என்பதால் , 

- ( -1 ) 1 
p + q = 

5 


pg = 


2 
5 , என்று கிடைக்கும் . 


8 


3 


இப்பொழுது , தேவையான சமன்பாட்டு மூலங்கள் 
என்பனவாம் . 


p 


பு 


அவற்றின் கூட்டுத் தொகை 


3 


8 


+ 


p 


g 


3 


( ++ ) 
* 


q + p 

pg 


3 


( 5 ) 
(-1 ) 


2 


8 


2 


இதேபோல , மூலங்களின் பெருக்குத்தொகை 


8 


8 


g 


P 
9 


9 
2/5 


pg 
45 
2 


எனவே , தேவையான சமன்பாடு , 

45 
x * – ( -3/2 ) x + 

2 


ப 


O 


1 


i.e. x + 3/2 x - 45/2 

+ = 0 
i.e. 2x + 81 - 45 = 0 


இருபடிச் சமன்பாடு 

75 
8. ax + bx + c = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் 
d , B என்றால் , கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை மூலங்களாக 
உடைய சமன்பாடுகளைக் காண்க . 
( i ) d . Bal 

( ii ) ( md + B ) , ( m B + du ) , 
( iii ) ( cle + B + 89 ) , ( als 

( iv ) ( -1 ) , ( B- 1 ) 
தீர்வு : 

ax + bx + c = 0 - ன் மூலங்கள் d , B என்பதால் , 
+ B bla , 

dB = c / a என்று தெரியும் 
( i ) தேவையான சமன்பாட்டின் மூலங்கள் B. Bot 
என்பதால் , 
அவற்றின் கூட்டுத் தொகை B + Bal 

AB ( ol + B ) 
b 

bc 


R 


* ( - :) 


== 


== 


9 ) 


8 


மூலங்களின் பெருக்குத்தொகை 


B. Bal 
d B * 


CS 
as 


ஃ 


தேவையான சமன்பாடு , 


- ( 8 ) 
* - ( - * ) ++ = 0 


i ... x + abc x + = 0 
( ii ) கொடுக்கப்பட்டுள்ள மூலங்கள் 

( md + B ) , ( ms + d ) என்பதால் 
மூலங்களின் கூட்டுத்தொகை ( md + B ) + ( ms + d ) . 

= m ( a + B ) + ( d + B ) , 

( m + 1 ) ( + B ) 
( m + 1 ) ( -b | a ) 

( m + 116 


a 


76 


கணிதம் - ஓர் அறிமுகம் 
மூலங்களின் பெருக்குத் தொகை = ( ma + B ) ( mB + d ) 

= medB + md + 

ms + dB 
AB ( m + 1 ) + 

m ( a + B ) 
( m ° + 1 ) ds + 

m [ ( d + B ) - 2d B ] 
= ( m " + 1-2m ] dB + 

m ( a + B ) 
= ( m - 1 ) d B + 

m ( d + 3 ) 


2 


+ 


ே 


( m - 1) ( 

)- ( 6 ) 

17 (- - ) 
= ( m - 1 ) * * + m 


be 


a 


* 


) - 


( m - 1 ) ac + mahe 

a 
எனவே தேவையான சமன்பாடு , 
( m + 1 ) 

( m - 1 ) ac + mba 
x + 

= 0 

a ? 
i.e. a x " + ( m + 1 ) abx + ( m - 1 ) ac + mb " = 0 
( iii ) கொடுக்கப்பட்ட மூலங்கள் : 

( + dB + B2 ) , ( - + 82 ) 
ஃ அவற்றின் கூட்டுத்தொகை 

( a + B + B2 ) + ( a - AB + B- ) 
2 ( de + B2 ) 
2 [ ( a + B ) - 24 B ] 

b 
2 

2 


2 


[ b2 - 2ac ] 


aa 


77 


இருபடிச் சமன்பாடு 


மூலங்களின் பெருக்குத் தொகை 

( + dB + B ) ( d - dB + B- ) 

( + B + dB ) ( + B -dB ) 
= ( u + B- ) " - ( B ) 
= [ [ : + B ) -2dB] - (dB) 


2 


- [ (- ) - 2 ] - ( 2 ) 
= [ * - * ) - * 
- [ = 2 ) 

- 


cc 
ae 


( b - 2ac ) 


C 


-- [[b _2ac) -cc ) 


= 


ஃ . 


தேவையான சமன்பாடு , 


2 


q2 | 


2 
x2 

1 
( b - 2ac ) x + 끓 

[ [ b - 2ac) - ac ] = 0 

at 
i.e. a + x - 2a ( b - 2ac ) x + ( b * -2ac ) -ac = 0 . 
( iv ) கொடுக்கப்பட்ட மூலங்கள் : ( d - 1 ) , (B - 1) * 
மூலங்களின் கூட்டுத் தொகை 

( -1) + ( B - 1 ) 
(ue - 2 +1 ) + ( B - 2B + 1 ) 
( +8 ) - 2 ( c + B ) + 2 
[ [ d + B ) " - 2dB ] -2 ( d + B ) +2 


+ 2 


- ( -2 ) - 2 + - 2( - 3) + 

2+ 2 


2 


b 


+ 2 


-- 


1 


Q 


- 


1 


( - 2ac + 2ab + 2a ) 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


மூலங்களின் பெருக்குத் தொகை 

= ( d - 1 ) ( B - 1 ) 

[ [ d - 1 ) ( B - 1 ] ] * 

[ ds - - B + 1 ] " 
= [[ dB - ( A + B ) + 1 ] 


= 


? 


= [ : - ( - - ) + ) 
= [ s + + +1 ] 
- [ c + b + a ) 


தேவையான சமன்பாடு . 
x " - - ( 20 " + be + 2ab 
2ac ) x 

+ + " 

( a + b + c ) = 0 
i.e. arx " - ( 2a + b + 2ab - 2ac ) x + ( a + b + c ) 2 = 0 


பயிற்சி 
1 . பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வுகள் காண்க . 
( j ) 4x = 4x + 1 , ( ii ) ( a + 1 ) x + 2ax = 

( 1 - a ) , 
( iii ) x + 1 = 4x . 
2. p , q என்பன 2x - 3x + 4 = 0 என்ற சமன்பாட்டின் 
* மூலங்களாயின் பின் வருவனவற்றின் மதிப்புகளைக் காண்க . 
( i ) p + pg + 72 ( ii ) Pq + qp 
q 

P 9 
( iii ) + 

+ 

( iv ) 
4 P 

9 ெ 
3. 2 px + q 

= 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் 
d , B எனில் , கீழ்க்காணும் கோவைகளின் மதிப்புகளைக் காண்க . 

1 1 

al 

B 
) 

( ii ) 

+ 
B * 

dl : + q 
ale B 
( iii ) + 


1 
p + P 


+ 


* 


B : + q 


2 


B 


உ 


dde 


இருபடிச் சமன்பாடு 


79 


2 


4 . 

d . B என்பன ax + bx + c = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்கள் என்றால் , கீழே கொடுக்கப்பட்டுள்ள 

கொடுக்கப்பட்டுள்ள கோவைகள் 
ஒவ்வொன்றினுடைய மதிப்பு காண்க . 
( i ) ( d 

B ) ( ii ) d + B ( iii ) d * + B 
( iv ) as - 83 ( v ) d4 + d B2 + Be 

1 - d 1- B 
( vi ) ( md . + MB ) ( ms + nd ) ( vii ) 

itd 

1 + B 
1 

1 
( viii ) 

+ 
( ad + b ) ( as + b ) 


+ 


x2 


5. x px + 4 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 
d , B என்று கொடுக்கப்பட்டால் ( 1 + d ) ( 1 + B ) 1 + p + q 
என்று நிரூபிக்கவும் . 


6. p , q என்பன 2x - 8x + 3 = 0 

என்ற 

சமன்பாட்டின் 
மூலங்களாயின் , p + q - 3pq (p3 + q ) + 3pq p + g ) = 0 
என்று நிறுவுக . 


7 . 

d , B என்பன x3 - 3x + 5 = 0 எனும் சமன்பாட்டின் 
மூலங்கள் எனில் , ( de + B ) , ( B ? + d ) என்பனவற்றை மூலங் 
களாக உடைய இருபடிச் சமன்பாட்டைக் கண்டுபிடி . 

8 . 3x + 2x + 1 = 0 எனும் இருபடிச் சமன்பாட்டின் 
மூலங்கள் p , q என்றால் , 

ஆகியவற்றை 
P 

+ 9 
மூலங்களாகக் கொண்டுள்ள சமன்பாட்டைக் கண்டுபிடி . 


( 1 + 2) .(1 + ) 


9. d . B என்பன 2x " + 3x + 4 = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்களாயின் , 4x + 3x + 2 = 0 எனும் 

+ 3x + 2 = 0 எனும் சமன்பாட்டின் 


1 


1 


மூலங்கள் 

d B 


என்று நிரூபிக்கவும் . 


10 . x2 - 2x + 7 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 
p , ) எனில் , ( i ) d , 88. ( ii ) ( a + B ) , ( B + d ) ஆகிய 
வற்றை மூலங்களாக உடைய சமன்பாடுகளைக் கண்டுபிடி . 


11 . d . B என்பன x - px + q = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்கள் என்று கொடுக்கப்பட்டால் , கீழே உள்ள பிரிவுகள் ஒவ் 
வொன்றிலும் உள்ளவற்றை மூலங்களாக உடைய சமன்பாடு 
காண்க . 


80 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( 
i 
) 


( a + ; ) . ( 3 + + ) 
(i) ( + ) ( 

H 5 ) 
( + ) ( 2-4 ,) 


( iii ) ( d + nB ) , ( B + nd ) 
du 

B 
( iv ) 

1 + ) 


12. p , 

p , q என்பன ax + bx + c = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்களாகும் . பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் கொடுக்கப் 
பட்டுள்ளவற்றை மூலங்களாகக் கொண்டுள்ள சமன்பாடுகளைக் 
கண்டுபிடி . 

p q | 
( i ) p . ( ii ) pe , ( iii ) 

g P 


1 


1 


1 


1 


( iv ) 


( ) (p + 4*) ( 


+ 


) 


2 


p 


g 


p 


1 


( vi ) 


1 
1 


- 
+ 


விடைகள் 


1. ( i ) 


( +2) - ( -2) ( i ) (-1), (H + a) 


( iii ) ( 2 + 43 ) , ( 2 - 3 ) 


2. ( i ) 


1 
4 


( ii ) 


45 
4 


( iii ) 


45 
161 


( iv ) 


87 
24 


3. ( i ) 


4. ( i ) 


1 


( P - 3 ) ( i) * (i ) - - 4pa +2q 

( * - 4 ) (i) ( - 2 ) 
( i ) - ( Sac - 

(e-- Aaha+Bac ) ( vi ) ( nd"+( w-n " ) 


b_4ac ( b2 


( 3ac - b ) ( iv ) 


ac ) 


a B 


( 


( v ) 


இருபடிச் சமன்பாடு 


81 


( vii ) 


2 ( a -- c ) 
( u + b + c ) 


(vi ) ((* ) 


7. * 2x + 12 = ) 
8.x - 2x + 3 = 0 
10. ( i ) x3 

x - 34x + 343 = 0 
( ii ) x2 + 8x + 22 = 0 


11. ( i ) qx " 

p ( 1 + q ) + ( 1 + q ) = 0 
( ii ) qx 

ஏ x - ( p + 1 ) q + p = 0 
( iii ) x - ( n + 1 ] px + np " + ( n - 1 ) q = 0 
( iv ) px " - 2p : + 1 = 0 


(63 


உ 


12. ( i ) ax 

2ac ) .x + c = 0 
( ii ) asx " + ( b8 8abc ) x + c = 0 
( iii ) acx2 ( b3 

2ac ) x + ac = 0 . 
( iv ) c x2 ( b3 2ac ) x + a = 0 
( v ) acx - ( b3 - 2ac ) ( a + c ) x + (b - 2ac ) 

= 0 
( vi ) ( a - b + c ) x - 2 ( a - c) x + ( a + b + c ) = 0 
5.3.3 

தொடர்புடைய மூலங்கள் ( Related roots ) 
ஒரு இருபடிச் சமன்பாட்டின் இரண்டு மூலங்களுக்கிடையே 
ஏதேனும் ஒரு தொடர்பு கொடுக்கப்பட்டால் , அத் தொடர்பு 
உண்மையாக இருப்பதற்குரிய நிபந்தனையைக் குணகங்களின் 
மூலம் காணமுடியும் . இத்தகைய 

நிபந்தனைகளைக் காணும் 
முறை பின் வரும் எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. 

ax : + bx + c = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களுள் 
ஒன்று மற்றொன்றைப் போன்று 1 மடங்கு இருப்பதற்கான நிபந் 
தனையைக் கண்டுபிடி . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட சமன்பாடு , ax + bx + c = 0 
இதன் மூலங்களை d ; B எனக் கொள்வோம் . ஆகையால் , 
d = ms , அல்லது B 

அல்லது B = md என்றிருக்க வேண்டும் . 
க.ஓ. அ . - 6 


82 

கணிதம் 

ஓர் அறிமுகம் 
அதாவது , d - mB = 0 அல்லது B - md = 0 
எனவே , ( a - mB ) ( B - md ) = 0 என்று பெறலாம் . 

i.e. dB - md - mp3 + m " dB = 0 
ie . ( 1 + m ) di = m ( d " + Be ) 

= m [ ( d + B ) * - 2aB ] 
i.e. ( 1 + m + 2m ) dB = m ( d + B ) 


ஆனால் , 


b 


d + B 


B = > 


என்று தெரியும் . 


. 


. 


தேவையான நிபந்தனை , 


C 


( 1 + m3 + 2n ) 


( - ) 


என்பதாகும் . 


C 


be 


i.e. 


( 1 + m)" > 


= m 


i.e. 


( 1 + m ) ac = mb2 . 


இதைப் பிரிதொரு முறையிலும் பெற முடியும் . அது பின் வருமாறு : 


கொடுக்கப்பட்ட இரு படிச் சமன்பாட்டின் ஒரு மூலத்தை - 
என்க . ஆகையால் மற்றொரு மூலம் md என்றிருக்க வேண்டும் 


எனவே , மூலங்களின் கூடுதல் ,, 


b 


d + ma 


என்றும் , 


மூலங்களின் பெருக்குத் தொகை , 


C 


a.md 


என்றும் கிடைக்கப் பெறும் . 


- 


a 


b 


C 


அதாவது , 


( 1 + .m ) d = 


. 


mda 


* 


* 


a 


- 


இவ்விரு தொடர்புகளிலிருந்தும் - வை நீக்க , 

be 
( 1 + m ) 

என்று கிடைக்கும் . 


C 


2 


ama 


a2 


i.e. ( 1 + m ) ac = m be 


இருபடிச் சமன்பாடு 


88 


2 ax + bx + c = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் 
மற்றொறின் கனம் என்று இருக்குமானால் , ( be - 23C ) = ac ( a + c ) 
என்று நிறுவுக . 


C 


தீர்வு : கொடுக்கப்பட்ட சமன்பாடு , ax + bx + c = 0 
இதன் மூலங்களை d , B எனக் கொள்வோம் . 

b 
எனவே , a + B 

dB என்று கிடைக்கும் . 
இப்பொழுது , d = B3 , அல்லது B = d என்றிருக்க வேண்டும் . 
அதாவது , d- Bs 

B3 = 0 , 

0 , அல்லது B - as = 0 
ஆகையால் , ( d - B ) . ( B - d ) = 0 என்று பெறலாம் . 
அதாவது , dB- d B + + d B = 0 
i.e. LB + d ß3 A + B 

( +82 ) 2dB 

= [ [ ol + B ) 2a B ] -2al * Be 
i.e. B 2d B d * : 
JB +2 233 + 3 = [ ld + B ) - 20B ] 

b 
3.e. + 2 
+ 

22 


. 


3 


உ 


3 


( 8 


a2 + 


8 


. 


( * - 2 ) 


2 


8 


1.e. 


asc + 2a c + ac : 
ac ( 3 + 2ac + 2 ) 
ac ( a + c ) 


(b2 
( b3 


i.e. 


2ac ) 

2ac ) 
(b - 2ac ) 


i.e. 


3. 32 

px + 4 = 0 என்ற இருபடிச் சமன் பாட்டின் 
மூலங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு ஒன்று எனில் p = 4q + 1 
என்று காட்டுக . 


தீர்வு : x - px + q = 0 - ன் மூலங்களுள் ஒன்றை d எனக் 
கொள்வோமானால் மற்றொரு 

மூலம் ( a + 1 ) 

என் றிருக்க 
வேண்டும் . 

( - ) ) 
எனவே , al + ( a + 1 ) = 

p 


- = 
d . ( a + 1 ) = = 


84 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


அதாவது , 


2d + 1 = p 


( 1 ) 


ds + d = q 


( 1 )-லிருந்து , d = 

p - 1 
2 


என்று கிடைக்கும் . 


இம்மதிப்பை ( 2 ) -ல் பொருத்த , 


( 2 ) + ( 2 ) - 


= 4 என்றாகும் . 


i.e. (p- 1 ) + 2 ( p- 1 ) = 44 
i.e. p - 2p + I + 2p - 2 = 4q 
i.e. 

p - 1 = 44 


i.e. 


p 


= 


4g + 1 


4. ( x - 5 ) ( x - 3 ) = m என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் 
மற்றொன்றைப்போன்று 3 மடங்குகள் இருக்குமானால் , m- ன் 
மதிப்பு என்ன ? 


= m 


தீர்வு : 
கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

( x - 5 ) ( x -- 3 ) 
i.e. x 

x - 8x + 15 
i.e. x - 8x + ( 15 -- m ) = 0 


= m 


ஒரு மூலம் d எனில் , 


இந்த இருபடிச் 

இருபடிச் சமன்பாட்டின் 
மற்றொன்று 3d என்றிருக்கும் . 


(-8) = 8 


ஆகையால் , 4 + 3d 


1 


15 - m 
u ( 30 ) = - 

1 


= 15 - m 


40 = 8 , d = 


அதாவது , 


2 
. 


மேலும் 


32 = 15 - m , 3. 22 


15 - m 


m = 15 


12 = 3 


இருபடிச் சமன்பாடு 


5 


5.3.4 . இருபடிச் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை அறிதல் 

( Nature of Roots ) 
ax : + bx + c = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் 
- b + 1 he - 4ar 

- -b 

4ac 
4. B எனில் = 

B 

2a 
என்று தெரியும் . 


2 


2a 


இங்கு a , b , ( என்பன மெய்யெண்கள் என்றும் , மேலும் a- ன் 
மதிப்பு பூஜ்யமாக இருக்க முடியாது என்றும் அறிவோம் . 
d . B எனும் மூலங்களின் மதிப்புகளில் Vb2 – 4nc என்ற வர்க்க 
மூலம் அமைந்திருப்பதால் , மூலங்களின் தன்மை , (b2 - 4ac ) 
என்ற கோவையின் தன்மையைப் பொருத்து அமையும் . இக் 
கோவையின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஏற்ப மூலங்களின் 
தன்மை எவ்வாறு அமையும் என்பதை இங்கு பார்ப்போம் . 

( i ) • b2 - 4ac - ன் மதிப்பு ஒரு மிகை எண் என்க 

ஆகையால் , - 4ac- ன் மதிப்பு மெய்யெண்ணாக இருக்க 
வேண்டும் . எனவே , d , B ஆகிய இரண்டு மூலங்களும் மெய் 
மதிப்புகளாகவே இருக்கவேண்டும் . 

மேலும் ( be - 4ac ) என்பது ஒரு நிறை வர்க்கமாக இருக்கு 
மானால் , 2 - 4ac ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கும் . 
எனவே , மூலங்கள் இரண்டும் விகிதமுறு மூலங்களாக இருக்க 
வேண்டும் என அறிகிறோம் . 
ஆனால் ( b2 4ac ) ஒரு நிறை 

வர்க்கமாக இல்லாமல் , 
மிகையாக மட்டும் இருக்குமானால் , இரண்டு மூலங்களும் விகித 
முறா மெய் மூலங்களாக இருக்கும் என்பது தெளிவு . 
( ii ) 22 

4ac = 0 என்க . 
- b + 0 

b +0 
எனவே , d = 

B 


위 


b 


b 


அதாவது . d 


B 


a 


u 


அதாவது , மூலங்கள் இரண்டும் சமமான மெய் 

மதிப்பு 
களாகும் . 

( iii ) • be - 4ac - ன் மதிப்பு ஒரு குறை எண் என்க . 
ஆகையால் , 412 4ac என்பது ஒரு கற்பனை எண் ணா 
இருக்கும் . எனவே , d , B ஆகிய இரண்டு மூலங்களும் கற்பனை 
எண்களாகவே இருக்க வேண்டும் . 


86 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இவ்வாறு . 

( b2-4ac ) > 0 என்றால் d , B என்பன இருவேறு மெய் 
மூலங்களாகவும் , 

( b2-4ac ) = 0 என்றால் . , B என்பன இரண்டு சமமான 
மெய் மூலங்களாகவும் . 


( h : _4ac ) < 0 என்றால் d . B என்பன இரண்டு கற்பனை 
மூலங்களாகவும் அமைந்திருக்க வேண்டும் என அறிகிறோம் . 


இங்கு இருபடிச் சமன்பாட்டின் மூலங்களின் 

தன்மை , 
( b * - 4ac ) என்ற 

கோவையைச் சார்ந்திருப்பதால் , இக் 
கோவையை இருபடிச் சமன்பாட்டின் தன்மை காட்டி ( Discri 
minant ) என்று கூறுவர் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


5 . பின் வரும் சமன்பாடுகள் ஒவ்வொன்றினுடைய மூலங் 
களின் தன்மையை அறியவும் . 

( 0 ) 4x - 3r + 2 = 0 ( ii ) 9x - 6x + 1 = 0 


X 


( iii ) 8x - 7x + 2 = 0 ( iv ) 


( 


+ 


ஐ 


( x - 2 ) 


( x + 1 ) 


தீர்வு : 


( i ) சமன்பாடு , 4 . 

4x - 3x + 2 = 0 
தன்மைகாட்டி ( -3 ) - 4.4.2 


9 


32 = 


23 


-- 


= ஒரு குறையெண் 


ஆகையால் , இச்சமன்பாட்டின் மூலங்கள் கற்பனை எண்களாகும் . 

( ii ) 9x - 6x + 1 = 0 
சமன்பாட்டின் தன்மைகாட்டி = ( -6 ) - 4.9.1 

== 0 . 


எனவே மூலங்கள் இரண்டும் சமமாகவும் மெய்மதிப்புகளாகவும் 
இருக்கும் . 


இருபடிச் சமன்பாடு 


87 


( iii ) 3x - 7x + 2 = 0 
இதன் தன்மை காட்டி = 

= ( -7) - 4.3.2 
= 49 - 24 = 25 

( 5 ) 

= ஒரு நிறை வர்க்கம் 
ஆகையால் இச்சமன்பாட்டின் மூலங்கள் விகித முறு மெய்யெண் 
களாகும் . 


B 


( vi ) கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 


= 3 


X 

+ 

x- 2 x + 1 
அதவது , ) 

x ( x + 1 ) + 4 (3 - 2 ) = 3 ( x - 2 ) ( x + 1 ) 
i.e. x + x + 4 - 8 

= 3 ( x - 2x + x - 2 ) 

) 
i.e. 2x - 8x + 2 
i.e. x - 4x + 1 

O 


= 0 


ஃ . 


தன்மை காட்டி 


( -4 ) * - 4.1.1 


16 


4 


12 


ஒரு மிகையெண் . 


ஆகையால் . மூலங்கள் இரண்டும் விதகிமுறா மெய் மதிப்புகளாக 
இருக்க வேண்டும் . 


8. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளில் காணப் 
படும் a , b , c என்பன மெய்யெண்களாயின் அவற்றன் மூலங் 
களும் மெய்யெண்களாக இருக்கும் எனக் காட்டு . 

( i ) ( b " - 4ac ) x + 4 ( a + c ) x - 4 = 0 
( ii ) ( c + a - b ) x " + 2cx + ( b + c - a ) = 0 
( iii ) ( a - x ) ( b - x) C 


= 3 


தீர்வு : 


( i ) கொடுக்கப்பட்ட சமன்பாடு . 

( be - 4ac ) x + 4 ( a + c ) x - 4 = 0 


88 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஃ தன்மை காட்டி = [ 4a + c ) . ] ? - 4 ( 52 

4 ( be - 4ac ) ( -4 ) 
= 16 [ ( 1 + c.2 + ( be - 4ac ) ] 

] 
16 [ ( a + c ) 4ac + b ] 

= 16 [ ( a - ) 2 + b ] 
= ஒரு மிகை எண் . ( ஃ. இரண்டு வர்க்கங்களின் கூடு தல் ) 

எனவே , சமன் பாட்டின் மூலங்கள் இரண்டும் மெய்யெண் 
களாக இருக்கும் . 

( ii ) ( c + a - b ) x + 2cx + ( b + c - a ) = 0 
தன்மை காட்டி = ( 2 ) : - 4 ( c + a - b ) ( b + c - a ) 

= 4 [ c2 - ( c + a - b ) ( c + b - a ) ] 

4c - 4 [ c + ( a- b ) ] [ c- ( a - b ) ] 

4c2 - 4 [ c - (a- ) ) 
= 4c2-4c2 + 4 ( a - b ) 2 

[ 2 ( a - b ) ] 
= ஒரு நிறை வர்க்கம் . 


-- 


== 


மெய்யெண்களாக இருக்க 


எனவே , மூலங்கள் விகிதமுறு 
வேண்டும் . 


( iii ) ( a - x) ( b - x ) = c3 
i.e. ab – ax bx + x = ce 


- 


ie . 


- 


x3 - ( a + b ) x + ( ab - c ) = 0 
தன்மைகாட்டி = [ - ( a + b ) ] - 4.1 . ( ab - c ) 

= ( a + b ) : - 4ab + 4ce 
( a - b ) + ( 20 ) 


= மிகையெண் . 


ஆகையால் சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மதிப்புகளாக 
இருக்கும் . 


7. ( L + m ) x2 - 2 ( 1 + 3m ) x + ( 1 + 8m ) = 0 எனும் சமன் 
பாட்டின் மூலங்கள் சமமாக இருக்க வேண்டுமானால் , m- ன் 
மதிப்பைக் கண்டுபிடி . 


இருபடிச் சமன்பாடு 


89 


- 


தீர்வு : 
கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

( 1 + n ) 2 ( 1 + 8m ) x + ( 1 + 8m ) = 0 
இதன் தன்மை காட்டி 

( -2 ( 1 + 3m ) ] - 4 ( 1 + m ) ( 1 + 8m ) 
4 ( 1 + 3m ) - 4 ( 1 + m ) ( 1 + 8m ) 
4 [ ( 1 + Gm + 9m ) - ( 1 + m + 8 + 8m " ) ] 

4m - 3m ] 
ஆனால் , சமன்பாட்டின் மூலங்கள் சமம் என்று கொடுக்கப் 
பட்டுள்ளது . ஆகையால் தன்மை காட்டி பூஜ்யமாக இருக்க 
வேண்டும் . 

எனவே , 4 ( m " - 3m ) = 0 
அதாவது . 4m ( m - 3 ) = 0 

m = 0 . 

0. அல்லது 3 . 
8. U = 16x + 12x + 39 . V = 9x - 2x + 11 என்றும் , 
U + KV = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் என்றும் 
கொடுக்கப்பட்டால் , K- ன் மதிப்பு என்ன ? 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட சமன்பாடு , U + KV = 0 என்பதாம் . 
அதாவது , ( 16x + 12x + 39 ) + K ( 9x3-2x + 11 ) = 0 . 
i.e. ( 16 + 9k ) x3 + ( 12-2k ) x + ( 39 + 11k ) = 0 
தன்மை காட்டி 

( 12 - 2k ) - 4 (16 + 9k ) ( 39 + 11k ) 
= ( 144-48k + 4k ) - 4 ( 624 + 176k + 351k + 99k * ) 
= 4 [ ( 38-12k + ke ) - ( 624 + 527k + 99k" ) ] 
= 4 [ - F9ka 539k 588 ] 

= -4 X 49 [ 2k2 + 11k + 12 ) 
ஆனால் , சமன்பாட்டின் மூலங்கள் சமமாக உள்ளன . 
எனவே , 2k + 11k + 12 = 0 
i.e. 2ks + 8k 

+ 3k + 12 = 0 
i.e. 

2k (k + 4 ) + 3 ( k + 4 ) = 0 
i.e. ( k + 4 ) ( 2k + 3 ) = 0 

k = - 4 , -3/2 


ஃ . 


.. 


90 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


9. ax + by = 1 , ax + by = 1 எனும் சமன்பாடு 
களிலிருந்து பெறப்படும் x- ன் மதிப்புகள் சமமாக இருக்குமானால் , 
a + b = 1 என்றிருக்க வேண்டுமெனக் காட்டு . 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளாவன : 


ax + by 


= 1 


( 1 ) 


( 2 ) 


... 


ax + by = 1 

1 - ax 
சமன்பாடு ( 1 )-லிருந்து , y = என்று கிடைக்கும் . 

b 
y- ன் இம் மதிப்பை சமன்பாடு ( - ) - ல் பொறுத்த , 


ax + b 


( - ) - 
i.e. ax + ( 1 


( 1 - ax ) 

6 


1 


i.e. abx3 + ( 1 - ax ) 
i.e. ( ab + a ) 2ax + ( 1 - b ) = 0 
i.e. a ( a + bx - 2ax + ( 1 - b ) = 0 

( 3 ) 
சமன்பாடு ( 3 ) -லிருந்து கிடைக்கப்பெறும் x- ன் மதிப்புகள் 
சமம் எனில் , ( 3 ) -ன் தன்மை காட்டி = 0 என்றிருக்க வேண்டும் . 

i.e. ( - 2a ) - 4a ( a + b ) ( 1 - b ) = 0 
i.e. 4 [ a ” – ( a + ab ) ( 1 - b ) ] = 0 
i.e. 4a [ a - ( a + b ) ( 1 - b ] ] = 0 ) 
i.e. 4a ( a - ( a - ab + b - b " ) ] = 0 
i.e. 4a [ ab - b + b ] = 0 
i.e. 4ab [ a - 1 + b ] = 0 
ஃ a + b = 1 ( a # 0 , b = 0 ) 


பயிற்சி 


1. x – px + q = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களுள் 
ஒன்று மற்றொன்றைப் போல் நான்கு மடங்காக இருக்குமானால் , 
4p3 

25 என்று நிறுவுக . 


இருபடிச் சமன்பாடு 


91 


2. ax + bx + c = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 
2 : 4 எனும் விகிதத்தில் இருப்பதற்கான நிடந்தனையைக் காண்க . 


3. ax + bx + c = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் 
பின்வரும் தொடர்புகளுக்குட்பட்டு இருப்பதற்கான நிபந்தனை 
களைக் காண்க . 

( i ) ஒரு மூலம் மற்றொன்றின் வர்க்கமாக இருத்தல் 

வேண்டும் . 


( ii ) ஒரு மூலம் மற்றொன்றைப் போன்று மடங்குகள் 

இருக்க வேண்டும் . 
(iii ) மூலங்களின் விகிதம் m : 1 

m : 1 எனும் விகிதத்தில் 
அமைந்திருக்க வேண்டும் . 


4. x- ax + b = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 
x - px + q = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் முப்படி 
களாக இருக்குமானால் ; a , b இவற்றின் மதிப்புகளை , மூலம் 
கணக்கிடுக . 


5. சீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளின் மூலங்களின் 
தன்மைகளை அறியவும் . 

( i ) 12x " - 17x - 14 = 0 , 
( ii ) 253 " - 40x + 8 = 0 , 


( iii ) 1 + 16x + 80 = 0 , 


1 


( iv ) x + 


= 8 . 


6. a- ன் எம்மதிப்புகளுக்கு கீழ் காணும் சமன்பாடுகளின் 
மூலங்கள் சமமாக இருக்கும் ? 

( i ) x + 2 ( 1 - a ) x + a = 0 , 
( ii ) 5 ( 4x " + 1 ) = ax , 
( iii ) ax + 2 ( a + 1 ) x + 4 = ) 
7. ( b - c ) x 3 + ( c - a x + ( a - b) = 0 என்ற சமன் 
பாட்டின் மூலங்கள் சமமாக இருக்குமானால் , a + c = 25 
நிறுவுக . 


என 


92 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


8. ( as - bc ) x + 2 ( be ca ) x + ( c ab ) = 0 எனும் 
சமன்பாட்டின் மூலங்கள் 

சமம் எனில் , 

b = 0 அல்லது 
a + b * + c = 3ahc என்றிருக்க வேண்டுமெனக் காட்டு . 


8. பின் வரும் சமன்பாடுகளின் மூலங்களை மெய்யெண்கள் 
என்று நிரூபிக்கவும் . 


0 


( i ) ( a - b + c ) x + 4 ( a - b ) x + ( a - b - c ) 
( ii ) ( a + b - c )x - 3 ( a + bx + ( a + b + c ) = 0 
( iii ) ( b + c ) x " - ( a + b + c ) x + a = 0 


10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகள் ஒவ் 
வொன்றின் மூலங்களும் எண்ணளவில் சமமாகவும் , அடை 
யாளத்தில் மாறுபட்டும் இருப்பதற்கான நிபந்தனையைக் காண்க . 

b 
( i ) + 

k , 
x - 
1 1 1 

1 
( ii ) + 
( x + k ) 

( m + k ) 


a 


= 


* 


a 


- 


+ 


X 


m 


1 1 

1 
11 . + 

எனும் சமன்பாட்டின் மூலங்கள் 
x + p 

x + g 
எண்ணளவில் சமமாகவும் . அடையாளத்தில் மாறுபட்டு 
மிந்தால் . அவற்றின் பெருக்குத் தொகை - ( p3 + q ) ] என்று 
இருக்கும் என நிறுவுக . 


12. 2x2 - 3x + c = 0 , x - 9x + 2c = 0 என்ற சமன் 
பாடுகள் ஒரு பொது மூலத்தை உடையன எனில் , -ன் மதிப்பு 
என்ன ? 


விடைகள் 


2 . 


க 


4 . 


126 = 49ac . 3. ( i ) ac ( a + c ) + b 

= 3abc , 
( ii ) ben = ac ( n + 1 ) * ( iii ) mnbe = ( in + n ) ac . 
a = p® - 3pq , b = q8 . 5. ( i ) விகிதமுறு மெயயெண்கள் 
( ii ) விகிதமுறா மெய்யெண்கள் ( iii ) கற்பனை எண்கள் 
( iv ) விகிதமுறா மெய்யெண்கள் . 


6 . 


( i ) , 


( ii ) 20 , - 20. ( iii ) 1 , 

20. ( iii ) 1 , - 1/3 . 


210 . 


( i , k = -1 , a + b = 0 ( ii ) k ? = 2m . 12. 0 , --5 . 


இருபடிச் சமன்பாடு 


93 . 


5.4 . இருபடிச் சமன்பாட்டமைப்பில் மாற்றவல்ல ஏனையச் சமன் 

பாடுகள் 
தகுந்த பிரதியீடுகளைப் பயன் படுத்துவதன் மூலம் , கொடுக்கப் 
பட்ட சமன்பாடுகளை இருபடிச் சமன்பாட்டமைப்புக்கு மாற்றி , 
அவற்றின் தீர்வுகளைக் காணும் முறையை இங்கு பார்ப்போம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


1 . பின்வருவனவற்றின் தீர்வுகளைக் காண்க . 
( i ) 8 : 3-5x = 2 ( ii ) 8 = = -6 
( iii ) ( x + 4x ) - + ( x + 4x ) -2 = 0 
தீர்வு : 
( i ) கொடுக்கப்பட்ட 

சமன்பாடு 3.5 

5.5 - 2 

2 = 0 > 
என்பதாகும் . 
இதில் , y = x 

+ 

என்றிட . 3 - 5y - 2 = 0 என்றாகும் . 
அதாவது 3y " -- 6y + y - 2 = 0 

SY ( y -- 2 ) + ( p - 2 ) = 0 
i.e. ( y - 2 ) ( 3y + 1 ) = 0 

1 
y = 2 , அல்லது 

3 
எனவே y = 2 எனும்போது 3 
; 


.e . 


| 


i . e . 


x = 28 


8 என்றும் 


y = 


1 
3 


எனும்போது 


-- 


1 
8 


1 


i.e. 


x | 


என்றும் பெறலாம் . 


27 


. 


இவ்வாறு , x = 8 , 


( -7) என்று கிடைக்கின்றது. 


( ii ) 


6x = 


5 

6 - x . 

2 . 
இதில் 6 = y என்றிடுவோம் . 

5 
ஃ சமன்பாடு y 

y1 என்று மாறும் . 
2 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


5 
அதாவது , y = 

2 


- 


-II 


y 


1.e. 


2y3 5y + 2 = 0 
i.e. 2y 4y - + 2 = 0 
i.e. 2y ( y - 2 ) - ( y - 2 ) = 0 
i.e. ( y - 2 ) ( 2y - 1 ) = 0 


ஃ 


y 


y = 2 , அல்லது 

2 
2 எனில் , 6 = 2 என்று கிடைக்கும் . 
x log G = log 2 

log 2 
log 
6 


i.e. 


1 

1 
எனில் , 6x 
2 

2 
x log 6 = 10g ( 1 )) 

log 2 
i.e. 


log 2 


log 6 


| 


( iii ) ( x + 4x ) " + ( x + 4x ) 

+ - 2 = 0 
இங்கு y = ( x + 4x ) என்றிட , சமன்பாடு பின்வருமாறு 
அமையும் . 

அதாவது , y + y - 2 = 0 

i.e. y + 2y - y - 2 = 0 
i.e. y ( y + 2 ) - ( y + 2 ) = 0 

i.e. ( y + 2 ) ( y - 1 ) = 0 
ஃ 

y = 1 , அல்லது ( -2 ) 
( i ) y 

= 1 எனில் , x + 4x = 1 என்றாகும் . 
அதாவது , x2 + 4x - 1 = 0 

( -4 ) + 14* - 4.1 . ( - 1 ) 
x = 

2.1 
- 4 + 20 -4 + 2151 
i.e.x = 
2 

2 
= ( -2 = ( 5 ) 


இருபடிச் சமன்பாடு 


95 


1.e. 


( ii ) y = - 2 எனில் , x + + 1x = -2 என்று கிடைக்கும் 
x2 + 4x + 2 = 0 
( -4 ) + 143 - 4.1.2 

-4 + 8 
i.e. 
2.1 

2 
-4 + 2 / 2 

= ( - 2 + 72 ) 
2 


2 . 


கீழ்க்காணும் சமன்பாட்டின் தீர்வு காண்க 

( x + 1 ) ( x + 4 ) ( 2x - 3 ) ( 2x - 9 ) + 90 = 0 
தீர்வு : 

சமன்பாட்டை மாற்றியமைக்க , 

[ [ x + 1 ) ( 2x- 3 ) ] . [ ( x + 4 ) ( 2x - 9 ) ] + 90 = 0 
ii.e. [ 2x - x - 3 ] . [ 2x3 – x - 36 ] + 90 = 0 
இதில் , ( 2x " - x - 3 ) = y என் றிடுவோம் . 
ஃ சமன்பாடு , y . [ y - 33 ] +90 = 0 என்று மாறும் . 
i.e. 

33y + 90 = 0 
i.e. 

12 30y - 3y + 90 = 0 
i.e. 

| ( y - 30 ) - 3 - 30 ) = 0 
i.e. 

( y - 30 ) ( y 

30 ) ( y - 3 ) = 0 
ஃ . 

y = 30 , 3 
= 30 எனில் , 2x - x - 3 = 30 என்றாகும் . 
i.e. 23 

33 = ( 
1 + </ ( -1) - 4.2. ( - 33 ) 

2.2 
1 (1 + 1 + 264 ) = ( 1 = 1265 ) 

) 
4 
( ii ) y = 3 என்றால் , 2x3 – x - 3 = 3 என்று கிடைக்கும் . 
அதாவது , 

28 - - 6 = 0 
1 + V ( -- 1 )" -- 4.2 . ( -6 )= 
2.2 

4 ( 1 +1+ 48 ) 
--- (1+ 743 ) = 4 ( 147 ) 


( i ) y = 


- 


X 


= 


2 , - 

2 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


98 


x4 


3. தீர்வு காண்க : 

6x 14x2.- 6x + 1 = 0 
தீர்வு : 

x4 - xே 8 14x2 6x + 1 = 0 
இருபுறமும் x " . ஆல் வகுக்க , பின் வருமாறு அமையும் . 

8 

1 
அதாவது , x2 - 6x - 14 - + 

O 


+ 


X 


13 


i.e. 


( ** + + ) - s (x + 1 ) -14 - 0 


இங்கு y = x + 1 / x என்றிட , 
1 

1 
* + 
+ | 

என்றாகும் . 
x + 


2.1 . 


* 


X 


- 2 ) 


ஃ . 


1 
i.e. x + 

( y 
x3 
கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

(y " - 2 ) - 6y - 14 = 0 என்று மாறும் 
i.e. yy - 6y 

- 6y - 16 = 0 

8 = { ( -6) -4 • 1 . ( -16 ) 
i.e. y 

2.1 
6 + - 100 

6 + 10 
2 

2 
8 , - 2 

1 
( i ) y = 8 எனில் ,, x + = 8 என்றாகும் . 


.: 


* 


அதாவது , x + 1 = 8x 
i.e. x 

8x + 1 = 0 

8 + V ( -8 ) 2 - 4.1.1 
ஃ 

2.1 


(8+ ( 60 ) 


X 


i.e. 


| ( 8 = 2 15 ) 


( 8 + 2 15 ) = 4 + 15 


2 என்றாகும் . 


11 | 


1 
( ii ) y = -2 என்றால் , x + 

x 
அதாவது , x2 + 1 = -2x 

i.e. x2 + 2x + 1 = 0 
i.e. ( x + 1 ) 
.. x = -1 , 

- 1 , - 1 


2 


= 0 


97 


இருபடிச் சமன்பாடு 


பயிற்சி 
பின் வரும் சமன்பாடுகளை இருபடிச் சமன்பாட்டமைப்புக்கு 
மாற்றி , அவற்றின் தீர்வு காண்க . 
1 . 2x + 5Vx- 3 = 0 . 2. -19 : * - 216 - 0 . 

13 / x / 2 + 21 V 2 | x 


8 . 


= 48 . 


3 


4. ( x - 1/2 ) + 7 ( x - 1 / x ) = 12 

44 ) 
5. 3[( x + 3 ) + ( x + 3 ) -2 ] = 10 . 
8. ( 3x " - 4x ) + / 3X - + x - 6 = 18 . 
7. ( x + 2 ) ( x + 5 ) + ( x- 2 ) ( x + 6 , = 3 : +34 . 
8 . 

8 Vx - 2x + 8 = 21 + 2x -.x . 
9. ( x + x - 10 ) ( x + x.- 18 ) = 40 . 
10. ( x- 2 ) ( x + 1 ) ( x + 6 ) ( x + 3 ) + 56 = 0 
11. ( 3x + 1 ) ( 3x + 2 ) ( 3x + 4 ) ( 3x + 5 ) 
12. ( 2x + 1 ) ( 2x + 5 ) ( 3x + 1 ) ( 8x + 8 ) = 30 . 


= 130 . 


விடைகள் 


1 


1. 9 , 


2 . 


--2 , 3 . 


98 
169 


3. 18 , 


4 . 


85 


4. 2 , - , 


1 -17 + V305 


5. 5 , 


6.3 , 


8 
4 


9 


7. 3 , -7 . 


8. 3 , -1 . 


9. -5 , -3 , 2 , 4 . 


1 
8 


10. -5 , 1 , - 2 + 2/2 . 11 . 


7 
3 


- 


-9 + 2 - 19 . 
12. - 1. - 2 , 

6 


க . ஓ 


அ .-7 


-. 


6. ஒருங்கமைச் சமன்பாடுகள் 

(( Simultaneous equations) 


நாம் இதுகாறும் X எனும் ஒரே ஒரு மாறியில் அமைந்துள்ள 
இருபடிச் சமன்பாடுகளின் தீர்வுகள் காணும் முறையைப் பார்த் 
தோம் . x , y எனும் இரண்டு மாறிகளில் அமைந்துள்ள இருபடிச் 
சபன்பாடுகள் கொடுக்கப்படின் , அவற்றிலிருந்து x , ) -ன் மதிப்பு 
களைக் காண டல வழிகள் உண்டு . x , y- ல் அமைந்துள்ள இரண்டு 
சமன்பாடுகளுள் குறைந்தது ஒன்றாகிலும் இருபடிச் சமன்பாடாக 
இருக்குமானால் , அத்தகைய சமன் பாடுகளின் 

தீர்வு காணும் 
முறையை , இங்கு மூன்று வகைகளாகப் பிரித்து , ஒவ்வொன் 
றையும் , எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கியுள்ளோம் . 


6.1 வகை.1 . x , ) -ல் அமைந்துள்ள இரண்டு சமன்பாடுகளுள் 
ஒன்று ஒரு படியிலும் , மற்றொன்று இரண்டு படியிலும் இருத்தல் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளின் தீர்வுகள் காண்க ! 
1. 2x2 - 3xy - 4y * + 5x - 6y = 2 ; 2x = y + 3 


1 


1 


2 . 


+ 


6 ; 6x - y = 1 


x 


y 


3. x + y 


8 


= 35 ; 


x + y = 5 


தீர்வு : 
1. கொடுக்கப்பட்ட சமன்பாடுகள் , 
2x – 3xy - 4y + 5x - 6y - 2 = 0 
0 | 

2x = y + 3 


... 


( 1 ) 
( 2 ) 


... 


சமன்பாடு ( 2 )-லிருந்து , y = 2x - 3 என்று கிடைக்கும் . 
ந - ன் இம்மதிப்பை சமன்பாடு ( 1 ) -ல் பொருத்தப் பின் வரும் சமன் 
பாடு கிடைக்கும் . 

2x " -3x ( 2x - 3 ) - 4 ( 2x - 3 ) * + 5x - 6 ( 2x - 3 ) -2 = 0 
i.e. 2x " - :( 8x " - 9x ) - 4 ( 4x " 12x + 9 ) + 5x 

- 6 ( 2x - 8 ) - 2 : = 0 


ஒருங்கமைச் சமன்பாடுகள் 


99 


i.e. 20x2 + 50x -- 20 = 0 | 
i.e. 2x3 5x + 2 = 0 
i.e. 289 4x - x + 2 = 0 
i.e. 2x ( x - 2 ) - ( x - 2 ) = 0 
i.e. ( x - 2 ) ( 2x - 1 ) = 0 

1 
x = 2 , 

2 
x = 2 எனில் , y = 2x - 3 = 2.2 - 3 = 1 
1 

1 
எனில் , y = 2 3 = 1 - 

1 - 3 

2 
எனவே தேவையான தீர்வுகளாவன : 

1 
2 , 

2 
= 1 , 

1 , - 2 


II 


- 


2 


2 


} 


1 


2 
. 


+ 


( 1 ) 


... 


1 

6 ; i.e. * + y = xே y 
y 
6x - y = 1 

( 2 ) 

) 
( 2 )-லிருந்து , y = 6x - 1 என்று தெரிகிறது .. 

( 1 )-லிருந்து , x + ( 3x - 1 ) = 6x ( 6x - 1 ) என்றாகும் . 
i.e. ( 7x - 1 ) = ( 36x - 8x ) 
i.e. 36x - 13x + 1 = 0 
i.e. 36x2-9x - 4x- + 1 = 0 
i.e. 9x ( 4x - 1 ) - ( 4x - 1 ) = 0 

( 4x - 1 ) ( 9x - 1 ) = 0 


i.e. 


4 அல்லது 


9 


61 


1 


1 

எனும்போது , y = 6 -1 என்றும் , 
4 
1 

1 

1 

என்றும் 
எனும்போது , y = 8 
9 

9 

3 
கிடைக்கும் . 
எனவே சமன்பாடுகளின் தீர்வுகள் பின்வருமாறு : 

1 1 
x = 
4 

9 
1 

1 
2 3 


} 


foo 


கணிதம் 


ஒர் அறிமுகம் 


... 


( 1 ) 
( 2 ) 


..... 


3.x + y = 

x * + ys = 35 
x + y = 5 
( 1 ) 

x + y 85 
( 2 = x + 3 5 

( x + y ) ( x - xv + y" ) - 7 
i e . 

( x + y ) 
i.e. x - xy + y * = 7 


( 3 ) 


= 7 


இப்பொழுது சமன்பாடுகள் ( 2 ) , .( 8 )-ன் தீர்வுகள் தான் 
நமக்குத் தேவையான தீர்வுகளாகும் . இவ்விரு சமன்பாடுகளி 
லிருந்தும் y-ஐ நீக்க - x ( 5 - X ) + (x - 5 ) = 7 என்று கிடைக்கும் . 

i ... - (5x - x + ( 25- 10x + ) 
i.e. 3x " -15x + 18 = 0 
i.e. x - 5x + 6 = 0 
i ... ( x - 3 ) ( x - 2 ) = 0 

x = 3 , அல்லது 2 . 


எனவே y = 5 - x என்பதால் , y = 2 , அல்லது 3 என்றாகும் . 
இவ்வாறு தீர்வுகள் பின் வருமாறு அமையும் . 

x = 3 , 2 

y = 2 , 3 ) 
6.2 . வகை 2 . ay x + 2hzxy + bzy " = c1 

a , x + 2h , xy + by = c , என்ற அமைப்பில் 
உள்ள இரண்டு இருபடிச் சமன்பாடுகளின் • தீர்வு காணுதல் . 
( அதாவது , ஒவ்வொரு கோவையிலும் இடது புறக்கோவை 
ஒரேபடித்தானதாக இருக்க வேண்டும் ) 


பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க : 
4. 3x + 2xy + 3 = 0 ; 5x - 3xy = 14 
5. 2x " -xy + 4y = 8 ; 3x2 + 8y = 14 . 


. 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளாவன : 
4. 3x " + 2xy = - 3 
5x - 3xy = 

14 


:: 


ང 


( 2 ) 


ஒருங்கமைச் சமன்பாடுகள் 


101 


3 . 


:: 


( 8 ) 
( 4 ) 


x ( 5 


= 14 


... 


இவ்விரு சமன்பாடுகளிலும் y = mx என்றிட , 

3x + 27.mx 

5x3 - 3x . mx = 14 என்று கிடைக்கும் . 
அதாவது , x " ( 3 + 2m ) = -3 

3m ) 
சமன்பாடு ( 3 ) -ஐ ( 4 ) -ஆல் வகுக்க , 
x " ( 3 + 2m ) 3 

என்று அமையும் . 
x ( 5 - 3m ) 

14 
அதாவது , 14 3 + 2m ) --3 (5-3m ) 
ie . 

19m - 57 
ஃ .. 

- 3 


எனவே y = ( - 37) என்று கிடைக்கும் . ( இது ஓரு படிச்சமன் 
பாடாகும் ) . இச்சமன்பாட்டை , சமன்பாடு ( 1 ) அல்லது ( 2 ) . 
உடன் சேர்த்துத் தீர்வு காண வேண்டும் . 

ஆகையால் 
( 1 )-லிருந்து , 3x2 + 2x - 3x ) + 3 = 0 

i.e. - 
i.e. 23 = 1 


3x = 


- 
1 


} 


y = -3 , 


( 


( 1 ) 
( 2 ) 


x = + 1 
எனவே , y = 3x = -3 ( +1 ) = = 3 

i.e. y = ( - 3 ) அல்லது ( +3 ) 
அதாவது , தேவையான தீர்வுகள் , 
x = 1 , - 1 

என்பனவாம் . 
, 3 
5. 283 
2x3 – xy + 4y 

= 8 
3x + 8y = 14 

y = mx என்றிட பின் வருமாறு அமையும் . 
அதாவது , 2x2 

21 - x ( mx ) + 4 ( mx ) 

3x + 8 ( mx ) 
i.e. 

** ( 2 - m + 4m * ) = 8 

x * ( 3 + 8m ) = 14 
இவற்றை வகுக்க , 
** ( 2 - m + 4m * ) 

8 
* ( 3 + 8m ) 

14 7 


= 8 


= 14 


4 


= 


102 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இ 


i.e. 7 ( 2 - m + 4m ) = 4 ( 3 + 8m9 ) 
j.e. crime 7m + 2 = 0 
i.e. 4m9 + 7m - 2 = O 
i.e. ( 4m - 1 ) ( m +2 ) = 0 

1 
4 , அல்லது ( -2 ) 


m = 


( i ) m = 


1 
4 


எனில் , y = 4 


x 


... 


( 3 ) 


சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 )-லிருந்து 1 - ஐ நீக்க , 


9 


8x + 8 


= 14 எனக் கிடைக்கும் . 


i.e. 


( 4 ) 
** ( 3 + 8. 1 ) - 14 
** ( a + 1 ) = 14 

x = 14x7 


i.e. 


2 


i.e. 


4 


ஃ 


* = = 2 . 


எனவே , 


y = 


4x = 4 (+2) = + , 


... 


( 
4 
) 


ஃ 


( ii ) m = 2 எனில் , y = - 2x 

சமன்பாடுகள் ( 2 ) , ( 4 ) -ன் தீர்வு காண வேண்டும் . 
இவ்விரு சமன்பாடுகளிலிருந்தும் - ஐ நீக்க , 

9x " + 8 ( -2x) = 14 என்றமையும் . 
i.e. x2 ( 3 + 8.4 ) = 14 

14 
i.e. 

35 


x2 


i.e. 


* 2 


= 


லம 


x = + 2/5 
எனவே , y = - 28 

= -2 ( + 2/5 ) = + 2 1 2/5 


108 


ஒருங்கமைச் சமன்பாடுகள் 


இவ்வாறு , 
x = 2 , - 2 , 

1 
y = 

2 


25. - 25 
.- 2/2/5 , 22 


} 


என்று பெறலாம் . 


- 


வகை 


6.3 . வகை 3 . 

இன்ன பிற அமைப்புகள் 
இங்கு கொடுக்கப்படும் சமன்பாடுகள் முதல் இரண்டு 
களிலும் அமையாதனவ கும் . மேலும் இத்தகைய 

சமன்பாடு 
களின் தீர்வு காண பொது வான முறை ஏதும் கிடையாது . 
சமன்பாடுகளின் அமைப்பைப் பொருத்துத் தீர்வு காணும் முறை 
அமையும் என்பதை பின் வரும் 

எடுத்துக் காட்டுகளிலிருந்து 
அறிந்து கொள்ளலாம் . பொதுவாக, இரண்டு அல்லது இரண் 
டுச்கு மேற்பட்ட படியுடைய சமன்பாடுகள் கொடுக்கப்படின் , 
அவற்றிலிந்து எவ்பாறேனும் ஒரு படிச்சயன்பாட்டைப் பெறு 
வதுதான் நமது குறிக்கோளாகும் . 


கீழ்காணும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 
6. x + y * = 97 , 
10 , 

xy " - x = ey .. 


xy = 36 . 


7. xy + 


y 


1 


1 


8 . 


+ 


= 5 , 


8xy = 1 . 


ts 


y 


8 


9.xy ( x + ) ) = 20 


65 . 


+ ) 


தீர்வு : 

8. 12 + 3 = 97 


( 1 ) 


: 


( 2 ) 


... 


xy = 36 


... 


( x + y ) = ( a + y * ) + 2xy 

= 97 + 72 


= 189 


ஃ x + y = = 169 = = 13 


i.e.x + y = 13 

x + y = -13 


) 
( 4 ) 


... 


. 


இப்பொழுது நாம் சான்பாடுகள் ( 2 , ( 3 ) , மேலும் ( 2 ) , ( 4 ) 
இவற்றின் தீர்வுகளைத் தனித்தனியே காண வேண்டும் . 


104 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


: 


முதலில் , xy = 36 

x + y = 13 
இவற்றிலிருந்து 1 - ஐ நீக்க , x ( 13 - x ) = 36 என் நகும் . 


( 2 ) 
( 3 ) 


அதாவது , x- 13 + 36 = 0 
i.e. 

( x- 9 ) ( x - 4 ) = 0 

x = 9 , 4 
எனவே y = 13 - x = 4 அல்லது 9 என்று தெரிகிறது . 
அடுத்து xy = 38 


த 


... 


( 2 ) 
( 4 ) 


x + y 


-13 


... 


ஃ x ( -13 - x ) = 33 என்றாகும் .. 
i.e. x2 + 13x + 36 = 0 
i.e. ( x + 9 ) ( x14) = 0 

x = -9 , - 4 
எனவே y = 

y = -4 , - 9 என்றாகும் . 


இவ்வாறு கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வுகளாவன 

x = 9 , 4 , - 9 , -4 
y = 4 , 9 , 4 , - 9 


பிறிதொரு முறை : x + y = + 13 என்று கிடைத்தன . 
இதே போன்று , ( x - ] ) = x + y 2xy 

97 - 72 

72 = 25 


x - y = 15 


காண 


இந்த நான்கு ஒரு படிச் சமன்பாடுகளின் தீர்வு 
தேவையான தீர்வுகள் உன் போல் கிடைக்கும் . 


X 


7.xy + 


= 10 


( 1 ) 


2 ) 
( 3 ) 


... 


= 
xy ? 

6y 
( 1 ) -ஐ மாற்றியமைக்க , xy + x = 10y 
என்றாகும் . 
( 3 ) - ( 2 ) = 2x = 4v ; i.c. 

2x = 4v ; i.e.x = 2y 
( 3 ) , ( 4 )-லிருந்து -ஐ நீக்க . 
( 2y ) y + 2y = 10y என்று கிடைக்கும் . 


.00 


( 4 ) 


ஒருங்கமைச் சமன்பாடுகள் 

105 
i.e. 2y ( y " - 4 ) = 0 

y = ( 42 ) ( y பூஜ்யமாக இருக்கமுடியாது ) 
எனவே , x = 2 ( = 2 ) = +4 
இவ்வாறு , தீர்வுகள் : 

x = 4 , - 4 , 
y = 2 , - 2 என்பனவாம் . 


( 1 ) 


8 
. 


+ 


... 


( 2 ) 


1 1 

= 5 
y 

8xy = 1 
( 1 ) -ஐ மாற்றிப் பின் வருமாறு அமைக்கலாம் . 
அதாவது , x + y = 5xy 

5 
ஃ 

6 


( 3 ) 


( 2 ) 


இப்பொழுது , 


8xy = 1 


... 


5 
6 


( 4 ) 


x + y 


இவற்றிலிருந்து -ஐ நீக்க , xே 


= 1 என்று 


( * - * ) - 1 


கிடைக்கும் . 


i.e. 


5x - xே = 1 


i e . 


6x - 5x + 1 = 0 


i.e. 


( 2x - 1 ) (3x - 1 ) = 0 


ஃ 


1 
2 


1 
3 


எனவே , y = 


( 8 - ) - + என்குகும் . 


இவ்வாறு , 


1 
2 


5 ) 


rol 
- 
- 


1 
3 
1 
2 


y = 


col 


108 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1 


= u , 


} = 


= Y 


பிரிதொரு முறை : 

1 
கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளில் 
என்றிட , அவை பின்வருமாறு அமையும் . 
அதாவது , u + y = 5 . 

= 6 
.. ( u - y ) = ( u + v , 3 - 4uv 

- 24 


uy = 


= 25 


1 


எனவே , 


u -v = +1 . 


இவ்விரு சமன்பாடுகளையும் u + y = 5 என்ற சமன்பாட் 
டுடன் சேர்த்துத் தீர்வு 

3 , 2 ; 

2 , 3 என்று 
பெறுவோம் . 


காண 


1 = 


y 


இவ்வாறு , 


1 


// 


1 
2 


1 
3 


என்றும் , 


U 


1 


y 


== 


1 
3 


1 
2 


என்றும் அறிகிறோம் . 


( 1 ) 
( 2 ) 


8. x + y = 65 

xy ( x + y ) = 20 
ஆனால் ( x + y = 3 + y : + 3xy ( x + y ) என்று தெரியும் . 

( x + y ) = 85 + 3.20 = 125 . 
i.e. 

x + y = 5 
மேலும் x8 + ye = 65 


(( 3 ) 


i.e. 


ie . 


( x + y ) ( x2 - xy + y ) = 65 
5 ( x " - xy + y ) 

x - xy + y 


= 65 


i.e. 


= 13 


( 4 ) 


இப்பொழுது சமன்பாடுகள் ( 3 ) , ( 4 ) -ன் தீர்வு காண 
வேண்டும் . ( 3 ) , ( 4 ) - லிருந்து ) -ஐ நீக்க , 

x " - X ( 5 - x ) + (5- x ) = 13 என்றாகும் . 
i.e. x 2 - (5x - x2 ) + ( 25-10x + x ) 


= 13 


ஒருங்கமைச் சமன்பாடுகள் 


107 


= 0 


(8) 


i.e. 3x - 15x + 12 = 0 
i.c. x - 5x + 4 
i.e. ( x - 4 ) ( x - 1 ) = O 

x = 4 , 1 
எனவே , y = 1 , 4 என்று கிடைக்கும் . 
பிறிதொரு முறை : 

x + y = 5 
இதை சமன்பாடு ( 2 ) -ல் பொறுத்த , 
20 ; i.e. xy 

4 
ஃ . ( x - J ) ( x + y ) - 4xy 

25 - 16 = 9 
i.e. 

x - y = = 3 
இவ்விரு சமன்பாடுகளையும் 

தனித்தனியே சமன்பாடு 
( 3 ) -உடன் சேர்த்து தீர்வு காண , 

4.1 
= 1 , 4 என்று கிடைக்கும் . 


xy ( 5 ) 


= 


3.x + 


X 


பயிற்சி 
பின்வுரும் ஒருங்கமைச் சமன்பாடுகளின் தீர்வுகள் காண்க : 

1 . 2x " - 3xy - y = 4 , 8x + y = 1 
2. 3x + xy = 5 , x + 2y = 5 
3 

3 

13 
= 13 , y + 
y 

12 
4 . 

x + y - 10x + 5 = 0 , 2x + y = 10 
5. x + y - 14x + 14y + 28 = 0 , x - 7y + 4 = 0 
6. x * + 15xy - 4 , = 6 , x + y = 1 
7. x + xy + 6y ? = 72 , x- 3.y + 3y " = 12 

xy = 2 ( x + y ) , 2 + y = 5 
9. 12 + xy = 4 , 1 + xy = 5 
10. x + 2xy 45 , xy + 3y 22 
1 

7 1 

25 
+ 

+ 
y 12 * 2 

144 


8 . 


2 


403 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


10 


12. x + y = 10 


✓ I + N 


ll 


1 


1 


5 


13 


+ 


= 5 , 


- 1 % 


ху 


X 


у 


olanala 


3 


7 


2 

+ 
X 


+ 


Ą 


4 9 87 
14 
у 

* 
15. ( 7x - 8y ) –7 ( 7x - 8y) + 10 = 0 , 2x = y + 1 
18. 2 ( * + 1 ) = 5 ( x + y ) , XV = 8 
17. 8 + 18 = 19 , x + y = 1 
18. X8 + 78 = 9 , x + y® – xy = 3 . 


விடைகள் 


1. x = 1 , 


5 

; y = 


y = -2 ,-46 


17 
2 


2 . 


x = 1 , -2 ; y = 2 , 


7 
2 . 


4 . 


x = 9 , 7 ; y = 4 , -4 . 


1 3 
8. ; 
x = 4 , 9 ; y = 

3 : 4 
-5 . x = 9 , 10 ; 1 = 1 , 2 . 


1 


6. 


X-- + 


2 
5 


5V5 , + 


2 


7 . 


V2 ; y= + * V5 , + ve 
+ 8V 3/81. = 8 ; v = 10v 3/81, + 2 . 

x = + ģiy = 


8 . 


-1 , -2 ; y --- 2. 1. 9. X = + 


y = 5 


color 


X 


10 . x = £ 5 , + 9V5 ; y = + 2 , F 

V3 
11 . = 3 , 4 ; y = 4 , 8 . 12 . x = 1 , 9 ; y = 9 , 1 . 
9 EV 41 

- 1 # 14 
18 . 

y = 
20 

80 
14. x = 4. 

15. x = 2 , -1 ; y = 8 , 8 . 
3 

; y = 1 . 6 . 
16. x = 1 , 3 ; j = 3 , 1 . 

17. = 3 , -2 ; y = -2 , 3 . 
6 . x = 1 , 2 ; y = 2 , 

2 , 1 . 


- 


7. தொடர்கள் 

( Progressions ) 
7.1 . வரையறை 

ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்குட்பட்டு அமையப் 
பெறும் பல எண்களின் வரிசையை ஒரு தொடர் என்று கூறுகிறோம் . 

. 
அவ்வாறுள்ள ஒவ்வொரு எண்ணும் தொடரின் ஓர் உறுப்பு 
எனப்படும் . மேலும் , ஒரு 

தொடரிலுள்ள உறுப்புக்களின் 
எண்ணிக்கை ஒரு முடிவுடைய எண்ணாக இருப்பின் அத்தொடரை 
முடிவுடைய தொடர் என்றும் ; மாறாக , உறுப்புக்களின் எண்ணிக்கை 
முடிவில்லாமல் இருக்குமானால் ( அதாவது ஒவ்வொரு உறுப் 
பையும் அடுத்து ஓர் உறுப்பு தொடர்ந்து இருக்குமானால் ) அத் 
தொடரை முடிவிலாத் தொடர் என்றும் கூறுவதுண்டு. 

தொடர்களில் பல வகைகள் உண்டு ; அவற்றுள் குறிப்பாக , 
மூன்று தொடர்களைப் பற்றி முதலில் காண இருக்கிறோம் . பின் 
வரும் தொடர்களைக் கவனிக்கவும் . 
( 1 ) 1 + 5 + 9 + 13 + 

1 

1 
( 2 ) 1+ 

+ 

+ 
3 9 27 

2 1 
( 3 ) 

+ + + 

2 5 3 
தொடர் ( 1 ) -ல் உள்ள எந்த ஒரு உறுப்புடனும் 4 - ஐக் கூட்ட 
அடுத்துள்ள உறுப்பு கிடைக்கும் . அதாவது இத்தொடரில் 
அடுத்தடுத்து இருக்கும் எந்த இரண்டு உறுப்புகளுக்கும் இடையே 
உள்ள வித்தியாசம் அல்லது வேறுபாடு மாறாமல் ( அதாவது , 
இங்கு 4 என ) உள்ளது . இதுதான் தொடர் அமையப் பயன் 
படும் நிபந்தனையாகும் . இவ்விதிப்படி அமையும் தொடரைக் 
கூட்டுத்தொடர் என்கிறோம் . 

தொடர் ( 2 ) -ல் அடுத்தடுத்துள்ள இரண்டு உறுப்புகளின் 
விகிதம் மாறாமல் ( அதாவது என ) இருக்கின்றது . இத்தகைய 
தொடரைப் பெருக்குத் தொடர் என்று கூறுவர் . 

தொடர் ( 3 ) -ல் உள்ள உறுப்புகளின் தலை கீழ் மதிப்புகளை 
எடுத்துக் கொள்வோமானால் , அவை முதல் தொடரின் விதிப் 


1 


+ 


1 


colio 


+ 


. 


110 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


படியே அமைந்துள்ளன . அதாவது , அடுத்தடுத்துள்ள இரு 
உறுப்புகளின் தலை கீழ் மதிப்புகளின் வேறுபாடு மாறாமல் ( 1 என ) 

இவ்வாறு அமையும் தொடரை இதைத் தொடர் என்று 
கூறுவர் . இம் மூன்று தொடர்களின் பண்புகளைப் பற்றி இனி 
பார்ப்போம் . 


உள்ளது . 


7.2 . கூட்டுத்தொடர் ( Arithmatic progression ) 
( அ ) வரையறை . 

ஒரு தொடரில் அடுத்தடுத்துள்ள எந்த 
இரண்டு உறுப்புகளின் வேறுபாடும் ஒரு மாறாத எண்ணாக இருக்கு 
• மானால் , அத்தொடரைக் கூட்டுத் தொடர் என்று கூறுகிறோம் . 


கூட்டுத் தொடரின் திட்ட அமைப்புப் பின் வருமாறு இருக்கும் 
i.e. a + ( a + d ) + ( a + 2d ) + ...... என்பதாகும் . 

இங்கு a என்பது தொடரின் முதல் உறுப்பு என்றும் , d என்ற 
மாறாத எண்ணை பொது வேறுபாடு என்றும் கூறுதல் வழக்கமாகும் . 
மேலும் தொடரின் n ஆவது உறுப்பை ா . எனக் குறிப்பிடுவோ 
- மானால் . பின் 
முதல் உறுப்பு , 

= a, 
இரண்டாவது உறுப்பு , 1 , = a + d , 
மூன்றாவது உறுப்பு , = a + 2d , 


t 


13 


இதே போன்று ஏனைய உறுப்புகளும் அமைந்துள்ளன . 
முறையைப் பின்பற்றி , 


இம் 


1 - ஆவது உறுட்பு , t . = a + ( n - 1 ) d என்று கண்டு 
கொள்ளலாம் . இதைக் கூட்டுத் தொடரின் பொது உறுப்பு 
என்றும் கூறுவதுண்டு . 


இவ்வாறு பொது உறுப்பு , 


In = a + ( n - 1 ) d 


என்பதாகும் . 


குறிப்பு : 

( i ) ஒரு கூட்டுத் தொடரின் முதல் உறுப்பும் , பொது வேறு 
பாடும் கொடுக்கப்பட்டால் அத்தொடரை திட்ட வட்டமாக 
நிர்ணயிக்க முடியும் . 

( ii ) ஒரு கூட்டுத்தொடரில் n உறுப்புகள் மட்டுமே இருக்கு 
மானால் , 7 - ஆவது உறுப்பைக் கடைசி உறுப்பு என்கிறோம் . இதை 
எனக் குறிப்பிடுவோமானால் , 1 = ta = a + ( n - 1 ) d என்றாகும் . 


தொடர்கள் 


111 


( iii ) a , b , c , என்ற எண்கள் ஒரு கூட்டுத் தொடரில் 
அமைந்து . x என்பது ஏதேனும் ஒரு மிகை எண்ணாக இருக்கு 
மானால் , கீழ் காணும் தொடர்களும் கூட்டுத் தொடர்களேதான் 
என்பதை எளிதல் அறியக்கூடும் . 

( அ ) ( a + x ) , ( b + x ) , ( c + x ) , 
( ஆ ) ( a - x ) , ( b - x ) , ( c - x) , 
ax , 

bx , 


, 


Cx . 


b 


C 


( ஈ ) 


* 


அதாவது , கூட்டுத் தொடரில் அமைந்துள்ள எண்களோடு 
ஒரு நிலையான எண்ணைக் கூட்டினாலும் ; அவற்றிலிருந்து ஒரு 
நிலையான எண்ணைக் கழித்தாலும் ; அவற்றை ஒரு நிலையான 
எண்ணால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கப் 
பெறும் எண்களும் கூட்டுத் தொடரில்தான் அமைந்திருக்கும் 
என்பது பொருளாகும் . 


( ஆ ) ஒரு கூட்டுத் தொடரின் முதல் n உறுப்புகளின் கூட்டுத் 

தொகை காணல் 
நிரூபணம் 


முதல் 


கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரின் 

உறுப்பை 
a என்றும் , பொது வேறுபாட்டை d என்றும் கொள்வோம் . 
ஆகையால் தொடரின் கடைசி உறுப்பு , 1 = a + ( n - 1 / d 
என்று தெரியும் . மேலும் முதல் n உறுப்புகளின் 

கூட்டுத் 
தொகையை S. என்று குறிப்பிடுவோம் . 


ஃ S. = a + ( a + d ) + ( a + 2a ) + ...... +1 

இங்கு என்பது கடைசி உறுப்பாதலின் , அதற்கு முன் உள்ள 
உறுப்பு ( l - d ) என்பது நன்கு விளங்கும் . எனவே , 

S = a + ( a + d ) + ( a + 2d ) + + ( l - d ) + 1 
மேலும் , S. = 1+ ( l - d ) + (l - 2d ) + 

1+ ( l - d ) + ( ! -2d } + ......... + ( a + d ) + a 
என்றும் மாற்றி எழுதலாம் . இவ்விரு மதிப்புகளையும் கூட்ட , 

2 S. = ( a + 1 ) + ( a + 1 ) + .................. + ( a + l ) என்று 
n உறுப்புகள் வரை கிடைக்கும் . 
i.e. 2S . = ( a + l ) + ( a + l ) + ......... n உறுப்புகள் வரை . 

= n ( a + 1 ) 


பப பப்ப 


112 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


= 


i.e. S. " ( a + I ) 
ஆனால் 1 = a + ( n 

1 = a + ( n - 1 ) d என்று தெரியும் . 
2 

( a + a + ( n - 1 ) d ] 


1 


S 
.. 


1.e. 


S. = 


2 ( 2a + ( n - 1 ) d ] 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
5 

1 
1.6+ 5 

+ 
4 
8 | 

என்ற தொடரின் 
17 - ஆவது உறுப்பைக் கண்டுபிடி . 
தீர்வு : இங்கு முதல் உறுப்பு , a = 6 

5 
பொதுவேறுபாடு , d = 5 6 

8 


ஃ . 


17 - ஆவது உறுப்பு , 11 = 1 + ( 17 - 1 ) d 


= 6 + 16 


( - ) 


= 6 - 6 = 0 


2 . 


பின் வரும் தொடர்களின் 7-ஆவது உறுப்பைக் காண்க . 
1 4 

10 
+1 + 
7 

7 


( 
i 
) 


7 + 


+ 


+ 


( ii ) ( a - 2b ) + ( 8a - 55 ) + ( 5a - 86 ) + ... 


தீர்வு : 


1 


( i ) முதல் உறுப்பு , a = 


를 


3 


பொதுவேறுபாடு , 


d = 7 


* 


In = a + ( n - 1 ) d 


+ + ( n - 1 ) 


8 
7 


= ( -2 ) 


8. ஒரு 


தொடர்கள் 

118 
( ii ) முதல் உறுப்பு , a ( a - 26) 
பொது வேறுபாடு , d = ( 8a 

( 3a - 56 ) - ( a 

( a - 25 ) 
( 2a - 36) 
ஃ t , = a + ( n - 1 ) d 
= ( a - 2b ) + ( n - 1 ) ( 2a - 3b ) 

( 2n - 1 ) a- (3n - 1 ) 
கூட்டுத் தொடரின் மூன்றாவது உறுப்பு 82 , 
பதினெட்டாவது உறுப்பு 77 என்றால் , அத்தொடரைக் காண்க : 
தீர்வு : 

தேவையான தொடரின் முதல் உறுப்பை a என்றும் , பொது 
வேறுபாட்டை d என்றும் கொள்வோம் . 

ts = 32 என்றும் , 118 = 77 என்றும் தெரிகிறது . 
அதாவது , a + 2d = 32 

( 1 ) 
a + 17d = 77 

( 2 ) 
ஃ ( 2 ) 

- ( 1 ) = 15d = 45 ; 
i.e. 

d = 3 


உ 


... 


) 


- 
. 


இப்பொழுது a = 

32-2d 

32- 2.3 
i.e. 

a 

26 


எனவே தேவையான தொடர் , 
26 + 29 + 32 + 35 + 

என்பதாகும் . 
4 . 

ஒரு கூட்டுத்தொடரின் ஏழாவது உறுப்பு ( - 15 ) 
என்றும் , பதினாறாவது உறுப்பு 30 என்றும் கொடுக்கப்பட்டால் , 
அத்தொடரின் முதல் 19 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்க . 
தீர்வு : 

கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு என்றும் , பொது வேறு 
பாடு d என்றும் எடுத்துக்கொள்வோம் . கொடுக்கப்பட்டுள்ளது 

t = -15 , tus = 80 
i.e. a + 6d = - 15 

( 1 ) 
a + 15d = 30 

( 2 ) 
( 2 ) - ( 1 ) - 9d = 45 , 
i.e. 

d = 5 

30-150 = 30-1585 = - 45 
க.ஓ. அ . - 8 


... 


114 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , முதல் 19 உறுப்புகளின் கூட்டுத்தொகை , 

19 
၉ 

[ 2 x ( -45 ) + ( 19-1 ) 5 ) 
2 


19 


191-90 + 90 ) = 0 


5. .42 , 39 , 38 , ..... எனும் தொடரில் உள்ள எத்தனை 
உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் அவற்றின் கூட்டுத்தொகை 
297 என்றிருக்கும் ? இங்கு இரண்டு மதிப்புகள் வரக் காரணம் 
என்ன என்றும் கண்டுபிடி . 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட தொடர் : 42 , 39 , 38 , 
இங்கு முதல் உறுப்பு , a = 42 ; பொது வேறுபாடு , d = ( - 8 ) . 
தேவையான உறுப்புகளின் எண்ணிக்கையை 1 என்க . 

S. = 297 என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 


ஃ . 


i.e. 


1 
2 


[ 2a + (n - 1 ) d ] = 297 


i.e. " ( 2 : 42+ ( n - 1 ) ( -8 ) ] 

= 297 
i.e. n [ 84 

n [ 84 - 3 ( n - 1 ) ] = 594 
i.e. 3ns - 87n + 594 = 0 
i.e. 19 - 29n + 198 = 0 
i.e. ( n - 11 ) ( n - 18 ) 

( = 0 
n = 11 அல்லது 18 . 


இத்தொடரின் பொது வேறுபாடு குறை மதிப்பாக இருப்ப 
தால் , உறுப்புகளின் மதிப்புகள் குறைந்து கொண்டே செல்லும் . 
இவ்வாறு 15 - ஆவது உறுப்பின் மதிப்பு பூஜ்யமாகவும் ; 12 , 13 , 
14 ஆகிய உறுப்புகளின் மதிப்புகளும் , 16 , 17 , 18 ஆகிய 
உறுப்புகளின் மதிப்புகளும் எண்ணளவில் சமமாகவும் , அடை 
யாளத்தில் மாறுபட்டும் இருக்கின்றன . எனவே , 
18 - ஆவது வரையிலுள்ள உறுப்புகளின் 
பூஜ்யமாகும் . இவ்வாறு 

SI1- ன் மதிப்பும் S18- ன் மதிப்பும் 
சமமாகும் என்று அறிகிறோம் . 

6. இருநூறுக்கும் , நானூறுக்கும் இடையே உள்ள ஏழால் 
வகுபடும் எண்களின் கூட்டுத்தொகையைக் காண்க . 


12 முதல் 
கூட்டுத்தொகை 


தாடர்கள் 


115 


தீர்வு : 

200 - க்கும் 400 - க்குமிடையே அமைந்துள்ள எண்களுன் , 
ஏழால் வகுபடும் முதல் எண் 208 , கடைசி எண் 399 என்று 
தெரியும் . 

அதாவது a = 203 , 1 = 399 . 
மேலும் , பொது வேறுபாடு , d = 7 

அடுத்து , இவ்வெண்களின் எண்ணிக்கையை 1 எனக் 
கொள்வோமானால் , 

என்று அறிவோம் . 
i.e. 

a + ( n - 1 ) d = 899 
i.e. 

208+ ( n - 1 ) 7 = 399 
i.e. 

( n - 1 ) = 28 
i.e. 


1 = to 


= 899 


n = 29 


n 


S. 


[ a + ] 


2 


29 


[ 203 + 399 ) 


2 


8729 . 


= 27 


7 . ஒரு கூட்டுத் 

தொடரில் உள்ள மூன்று எண்களின் 
கூட்டுத் தொகை 27 ; அவற்றின் பெருக்குத் தொகை 504 
என்றால் , அவ்வெண்களைக் கண்டுபிடி . 
தீர்வு : தேவையான எண்களை ( a - d ) , a , ( a + d ) என்க . 
ஃ ( a - d ) + a + ( a + d ) 

( 1 ) 
( a - d ) . a . ( a + d ) = 504 

(2 ) 
( 1 ) -லிருந்து , 3a = 27 ,, 
i.e. 

a = 9 
( 2 ) -ல் இம்மதிப்பைப் பிரதியிட , 

( 9 - d ) . 9. ( 9 + d ) = 504 
i.e. ( 9 - d ) . ( 9 + d ) 

56 
i.e. 99 ds 

56 
i.e. 

19 

81 - 50 
i.e. 

de = 25 ., d == 5 


116 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


d = 5 என்று எடுத்துக் கொள்வோமானால் , தேவையான 
எண்களாவன : 


( 9- 5 ) , 9 , ( 9 + 5 ) ; i.e. 4 , 9 , 14 


d = - 5 என்று எடுத்துக் கொண்டாலும் , இதே எண்கள் 
தான் கிடைக்கும் . 


பயிற்சி 
1. பின்வரும் தொடர்களில் குறுப்பிடப்பட்டுள்ள உறுப்பு 
களைக் கண்டுபிடி . 
( i ) 2 , 6 , 10 , 14 , 

எனும் தொடரின் 24 
ஆவது உறுப்பு . 
( ii ) 0.19,0.22 , 0.25 , 

எனும் தொடரின் 
21 - ஆவது உறுப்பு . 


2. கீழ்காணும் தொடர்களின் n- ஆவது உறுப்பைக் கணிக் 
கவும் . 

( i ) 2 , 7 , 12 , 17 , 
( ii ) 5 , 4 , 4 , 
( iii ) ( a - 26 ) , ( 3a - 56 ) , ( 5a - 86 ) , 
(iv ) 7 , ( 2n - 1 ) , ( 3n - 2 ) , 


3. 1 , 5 , 9 ................ 97 என்ற தொடரின் நடு உறுப்பைக் 
காண்க . 


4. 3 , 10 , 17 , ..... 

எனும் தொடரின் 7 - ஆவது 
உறுப்பும் , 63 , 65 , 67 , ......... எனும் தொடரின் n- ஆவது 
உறுப்பும் சமம் எனில் , n- ன் மதிப்பு என்ன ? 


5. ஒரு கூட்டுத்தொடரின் 45 - ஆவது உறுப்பு மூன்றாவது 
உறுப்பைப் போன்று 70 மடங்கு இருக்குமானால் , 41- ஆவது 

றுப்பு 9 - ஆவது உறுப்பைப் போன்று நான்கு மடங்கு இருக் 
குமெனக் காட்டு . 


6. கூட்டுத்தொடர் ஒன்றில் ஏழாம் உறுப்பு பூஜ்யமாக 
இருக்குமானால் , 27 - ஆவது உறுப்பின் மதிப்பு 17 - ஆம் உறுப்பின் 
மதிப்பைப் போன்று இரு மடங்கு என நிரூபி . 


தொடர்கள் 


117 


7. ஒரு கூட்டுத்தொடரின் p- ஆவது உறுப்பு 

p- ஆவது உறுப்பு P என்றும் , 
9 - ஆவது உறுப்பு ( என்றும் கொடுக்கப்பட்டால் ; முதல் 

உறுப்பையும் , பொது வேறுபாட்டையும் காண்க . 
8. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுத்தொடர்களின் முதல் 7 

உறுப்புகளின் கூட்டுத்தொகைகளைக் கணக்கிடு . 
( i ) 1 , 3 , 5 , 7 , 9 ...... 


1 


1 


( 
1 
) 


22-1 


( 


. 


2 + 1 
( iii ) ( x + y ) , ( x + y " ) , ( x - y ) , 


9. 3 + 4 + 8 + 9 + 13 + 14 + 18 + 19 + ...... என்ற தொடரின் 

முதல் 20 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்க . 
10. கூட்டுத்தொடர் ஒன்றின் முதல் உறுப்பு 5 ; உறுப்புகளின் 

எண்ணிக்கை 15 ; மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 390 
என்றால் , அத்தொடரின் பொது வேறுபாட்டையும் , நடு 

உறுப்பையும் கண்டுபிடி . 
11. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 14 , கடைசி உறுப்பு 

149 என்றும் , எல்லா உறுப்புகளின் கூட்டுத்தொகை 2282 
என்றும் கொடுக்கப்பட்டால் , பொது வேறுபாட்டையும் , 
உறுப்புக்களின் எண்ணிக்கையும் கணக்கிடு . 





12. ஒரு தொடரின் n- ஆவது உறுப்பு ( 3n + 2 ) எனில் , அத் 

தொடர் ஒரு கூட்டுத்தொடர் என நிறுவி , அத்தொடரின் 
முதல் 7 உறுப்புகளின் கூட்டுத்தொகையைக் கண்டுபிடி . 


18 ( 4n - 1 ) எனும் மதிப்பை n- ஆவது உறுப்பாக உடைய 

தொடர் ஒரு கூட்டுத்தொடர் என்று நிறுவுக . மேலும் , முதல் 

7 உறுப்புகளின் கூட்டுத் தொகையையும் காண்க . 
14. ஒரு தொடரின் முதல் 7 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 

( 7n + en ) என்றால் அது ஒரு கூட்டுத்தொடர் என நிரூபி ; 
மேலும் முதல் உறுப்பையும் , பொது வேறுபாட்டையும் 
கண்டுபிடி . 


15. முதல் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ( 8n - n ) என்றிருக் 

கக்கூடிய ஒரு தொடர் கூட்டுத்தொடர் என நிரூபிக்கவும் . 
மேலும் 283 என்ற எண் இத்தொடரின் ஓர் உறுப்பு எனக் 
காட்டு . அது எத்தனையாவது உறுப்பாகும் ? 


118 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


18. ஒரு கூட்டுத்தொடரில் 18 உறுப்புகள் உள்ளன . இரண்டு 

நடு உறுப்புக்களின் கூடுதல் 55 , கடைசி மூன்று உறுப்புக் 

களின் கூடுதல் 150 என்றால் , அத்தொடரைக் காண்க . 
17. ஒரு கூட்டுத்தொடரின் 13 - ஆவது உறுப்பு 3 என்றும் , 

முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 என்றும் கொடுக்கப் 
பட்டால் , பொது வேறுபாட்டையும் , முதல் 25 உறுப்புக் 

களின் கூட்டுத் தொகையையும் கணக்கிடு . 
18. கூட்டுத்தொடர் ஒன்றின் பொது வேறுபாடு 4 ; முதல் n 

உறுப்புகளின் கூடுதல் 21 ; மற்றும் முதல் 20 உறுப்புக்களின் 
கூடுதல் 78 என்று கொடுக்கப்பட்டுள்ளன . அத்தொடரின் 

முதல் உறுப்பு என்ன ? 
19. ஒரு கூட்டுத் தொடரில் , முதல் m உறுப்புகளின் கூட்டுத் 

தொகையும் , முதல் 7 உறுப்புகளின் கூட்டுத்தொகையும் 
சமமாக இருக்குமானால் , முதல் ( m + 7 ) உறுப்புகளின் கூட்டு 

தொகை பூஜ்யத்திற்குச் சமம் என்று நிறுவுக . 
20. ஒரு கூட்டுத் தொடரில் அமைந்துள்ள 3 எண்களின் 

கூடுதல் 21 என்றும் , அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 

179 என்றும் தெரிந்தால் , அவற்றின் மதிப்புகளைக் காண்க . 
21. ஒரு கூட்டுத் தொடரில் உள்ள 3 எண்களின் கூடுதல் 80 ; 

அவற்றின் பெருக்குத் தொகை 910 என்று கொடுக்கப் 
பட்டால் , அவ்வெண்கள் யாவை ? 


22. மூன்று எண்களின் கூடுதல் 9 , அவற்றின் முப்படிகளின் 

கூடுதல் 153. மற்றும் அவ்வெண்கள் கூட்டுத் தொடரில் 
அமைந்திருக்குமானால் , அவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


23. ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்துள்ள 4 என்களின் கூடுதல் 

16 என்றும் ; அவற்றின் பெருக்குத் தொகை 105 என்றும் 

கொடுக்கப்பட்டால் , அந்த எண்களைக் கண்டுபிடி . 
24. நான்கு எண்களின் கூடுதல் 20 என்றும் ; அவற்றின் வர்க் 

கங்களின் கூடுதல் 120 என்றும் ; மற்றும் அவ் வெண்கள் 
ஒரு கூட்டுத் தொடரை உருவாக்கும் என்றும் தெரிந்தால் , 
அந்த எண்களின் மதிப்புகளைக் காண்க . 


25. ஒரு கூட்டுத் தொடரில் உள்ள 4 எண்களின் கூடுதல் 50 ; 

அவற்றுள் பெரிய எண் சிறிய எண்ணைப் போன்று நான்கு 
மடங்கு இருக்குமானால் , அந்த எண்கள் யாவை ? 


தொடற்கள் 


119 


28. 1000 - க்கும் குறைவாக உள்ள 9 - ஆல் வகுபடக் கூடிய 

எண்களின் கூட்டுத் தொகை என்ன ? 


27. 12 - ஆல் வகுபடக் கூடிய நான்கிலக்க எண்களின் கூட்டுத் 

தொகைக் காண்க . 


28. 100+ 99+ 98+ ................ எனும் தொடரிலிருந்து எடுக்கப் 

படும் 30 தொடர் உறுப்புகளின் கூடுதல் 1155 என்றிருக்க 
வேண்டுமானால் , எந்த உறுப்பு முதல் உறுப்பாக அமையும் 


29. இரண்டு கூட்டுத் தொடர்களில் , முதல் n உறுப்புகளின் 

கூட்டுத் தொகைகளின் விகிதம் ( 7n + 2 ) : ( n + 4 ) என்றால் 
அவற்றின் ஐந்தாவது உறுப்புகளின் விகிதம் என்ன ? 


80. ஒரு கூட்டுத் தொடரின் முதல் p உறுப்புகளின் கூடுதல் ( 

என்றும் , முதல் உறுப்புகளின் கூடுதல் என்றும் இருப்பின் ; 

முதல் ( p + q ) உறுப்புகளின் கூடுதல் - (P + q ) என்று காட்டு . 
81. a ,b , என்பன கூட்டுத் தொடரில் இருந்தால் பின்வருவன் 
வும் கூட்டுத் தொடரில் அமையும் என நிருவுக . 

1 1 

1 
( i ) ( b + c ) , ( c + a ) , ( a + b ) ( ii ) bc 

- 
ab 


ca 


y + z 


z + r 


82 . 


* + y 


* 


* 


என்பன கூட்டுத் தொடரில் 


1 


1 


1 


இருக்குமானால் 


என்பன கூட்டுத் தொடரில் 


7 


உள்ளன என்று காட்டு . 


விடைகள் 


1. ( i ) 94 , ( ii ) 0-79 . 
5n ( 

27- 2n . 

iii - a 

5 
( iv ) ( n " - n + 1 ) , 3. 49 , 4. = 13 . 

Pq- 1 ) - Q ( p - 1 ) , 
7 . 

Q - P 
( g - p ) 

9 - P 
8. ( i ) . ( i ) - (n- 3 + 2 72). 

( iii ) n ( x + y ) - n ( m - 3 ) xy . 


120 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


9. 520 . 10. 3 , 26 . 11. 5,28 . 12. " ( 3n + 7 ). 
13. . 

( 2n + n ) . 14. 13 , 14. 15. 17. 18. 2 , 5 , 8 .... 

5 
17 . 

75. 18. 3. 20. 3 , 7 , 11. 21. 7 , 10 , 13 . 

2 
22. 1 , 3 , 5 . 

1 , 3 , 5 , 7 . 24 . 2 , 4 , 8,8 . 
25. 5 , 10 , 15 , 20 • 28. 55944. 27. 4 , 123 , 500 . 
28 . 58 . 29. 5 : 1 


% 


23 . 


7.3 பெருக்குத்தொடர் ( Geometric progression ) 

( அ ) வரையறை . ஒரு தொடரிலுள்ள எந்த இரண்டு 
அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதமும் மாறாமல் இருக்குமானால் , 
அத்தொடரைப் பெருக்குத் தொடர் என்கிறோம் . இங்குள்ள மாறாத 
விகிதத்தை பெருக்குத்தொடரின் பொதுவிகிதம் என்று கூறுகிறோம் 


ஒரு பெருக்குத் தொடரின் முதல் உறுப்பை என்றும் , பொது 
விகிதத்தை - என்றும் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . எனவே 
பெருக்குத்தொடரின் திட்ட அமைப்புப் பின் வருமாறு இருக்கும் . 
i.e. a + ar + ar + ars + 

என்பதாகும் . 


அதாவது , முதல் உறுப்பு , 1 = a 


aro 


arl - 1 


= ar1 

= ara - 1 
= ar8-1 


இரண்டாவது உறுப்பு , 1. = ar 
மூன்றாவது உறுப்பு 

| 
இவ்வாறு அடுத்தடுத்து எழுதிக்கொண்டே செல்வோமானால் 
n- ஆவது உறுப்பு , 1 = are - 1 என்று கிடைக்கும் . 


அதாவது , 


பொது 


உறுப்பு 


t . = ara - 1 


எனவே முதல் உறுப்பும் , பொது விகிதமும் தெரிந்தால் , 
பெருக்குத் தொடரைத் திட்டவட்டமாக நிர்ணயிக்க 

գծ 
என்று அறிகிறோம் . 
( ஆ ) பெருக்குத்தொடரின் முதல் 7 உறுப்புககளின் கூடுதல் 

காணுதல் 
நிரூபணம் 

கொடுக்கப்பட்ட பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பை a 
என்றும் , பொது விகிதத்தை r என்றும் எடுத்துக்கொள்வோம் . 


தொடர்கள் 


121 


மேலும் , முதல் 7 உறுப்புகளின் கூடுதலை S. என்று குறிப்பிடுவோ 
மானால் , 
S. a + ar + ar + + arn - 3 + arn -1 

என்றாகும் . 
. IS . = ar + ar * + ar + ... + are - l + ara . 
இவற்றின் வேறுபாடு காண்போமானால் , 

S. - S.r = a - ar " என்று கிடைக்கும் . 
i.e. ( 1 - I ) S , = a ( 1 - r ? ) 


i.e. 


S. 





-4 (1-5 ) 
- ( - 1 ) 


இதை , 


S. 


என்றும் எழுதக்கூடும் . 


குறிப்பு : ( i ) பொது விகிதம் , -ன் மதிப்பு ஒன்றைவிடக் 
குறைவாக இருக்குமானால் , S.- ன் மதிப்பு காண முதல் அமைப் 
பையும் , -ன் மதிப்பு 

ஒன்றை விட அதிகமாக இருக்கு 
மானால் , இரண்டாவது அமைப்பையும் பயன்படுத்துதல் வழக்க 
மாகும் . 


( ii ) -ன் எண்ணளவு ஒன்றைவிடக் குறைவாக இருக்கு 
மானால் , n- ன் மதிப்பை அதிகரிக்கும் போது 

rn- ன் மதிப்பு 
குறைந்துகொண்டே செல்லும் என்பதை பின் வரும் விளக்கத்தி 
லிருந்து அறியலாம் . 

1 
ஏனெனில் , குறிப்பாக = 

என எடுத்துக் கொள்வோமானால் , 


1 


13 


1 
9 


V 


colo 


= 1 என்றும் , 


1 
27 


1 
9 

= 1 என்றும் , 


4 


1 
81 


1 

= r * என்றும் , 
27 


இதேபோன்று இன்னபிற சமனின்மைகளையும் நிறுவலாம் . 
அதாவது , n- ன் மதிப்பு அதிகரிக்சம்போது , rP- ன் மதிப்பு 
குறைந்துகொண்டே வருகிறது . மேலும் n- ன் மதிப்பை எண்ணி 
லடங்காது அதிகரிக்கக் செய்வோமானால் , -ன் மதிப்பு மிகக் 


122 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


குறைவாகிக் கொண்டே செல்லும் என்றும் ; இறுதியாக , n முடி 
விலியை அணுகுமானால் , உன் மசிப்பு பூஜ்யத்தை நெருங்கும் 
என்றும் கண்டுகொள்ளலாம் . இந்நிலையைக் குறிப்பிட , 

L r = 0 என்று எழுதுதல் வழக்கமாகும் . 


i 


பொது 


இதன் பொருளாவது : 1 முடிவிலியை அணுகும்போது , உன் 
மதிப்பு பூஜ்யமாகும் . 

பூஜ்யமாகும் . இம் முடி வைப் பயன்படுத்தி , 
விகிதத்தின் மதிப்பு எண்ணளவில் ஒன்றைவிடக் குறைவாக 
இருக்குமானால் , அத்தகையப் பெருக்குத் தொடரின் கூடுதலை 
முடிவிலி வரை காணமுடியும் . 
அது பின் வருமாறு : 
( இ ) முடிவிலி வரை செல்லும் பெருக்குத் தொடரின் கூடுதல் 

காணுதல் 
நிருபணம் 
கொடுக்கப்பட்ட பெருக்குத் தொடரின் முதல் 

உறுப்பை 
a என்றும் , பொது விகிதத்தை - என்றும் கொள்வோம் . இங்கு 
-ன் மதிப்பு எண்ணளவில் ஒன்றைவிடக் குறைவாக இருத்தல் 
வேண்டும் என்பதை அறியவும் . 


இப்பொழுது தொடரின் முதல் 1 உறுப்புகளின் கூடுதல் , 

( 1 - ) 
S. = a 

என்று தெரியும் . 
( 1 - f ) 


i.e. S. = 


= ( - ) - ( - ) 


இங்கு 1 - ன் மதிப்பு முடிவிலியை அணுகுமானால் , நாடன் 
மதிப்பு பூஜ்யத்திற்கு மிக அண்மையில் செல்லும் . 

அதாவது 
n + 0 எனும் போது , rR - 0 என்றமையும் . எனவே , n முடிவிலியை 
அணுகும் நிகயில் எல்லை மதிப்பு காண , 
Lt Sa 

Lt 
n0 

1 . 


= ( - ) - ( - )( 54 ) 
-- - ( - ) ( ) 
--- 


O 


தொடர்கள் 


128 


i.e. 


S = 


읔 


1 - 


1 . 


... 


( இங்கு முடிவிலாத்தொடரின் கூடுதலை S என்று குறிப் 
பிட்டுள்ளோம் . ) 

எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
பின் வருவனவற்றைக் கண்டுபிடி : 
1 

4 
5 

8 
5 

எனும் தொடரின் 

5 
8 - ஆவது உறுப்பு . 
( ii ) V3-16 + 2 / 3 

என்ற தொடரிலுள்ள 
20 - ஆவது உறுப்பு . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்ட தொடர் 
1 2 
+ 

என்பதாகும் - 
5 5 

21 
இங்கு முதல் உறுப்பு , = 4 

5 
2 
( 8 

5 
மற்றும் பொது விகிதம் , / = 

5 


... 


- 


( 1 ) 
( ) 


2 


என்வே 8 - ஆவது உறுப்பு 


= ara - 1 


- * - 2 " - ( 2588 ) 


( ii ) - 8 + 2 3 
இங்கு a = 13 , = 

-16 


2 


3 


8 


20 - ஆவது உறுப்பு: = ar20-1 

( - 2 ) 
= -512 16 


124 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


2 
. 


ஒரு 


( 2 ) என்றும் , ஒன்பதாவது உறுப்பு ( 249 ) 


2 பெருக்குத் தொடரின் நான்காவது உறுப்பு 

16 
243 

என்றும் கொடுக் 
கப்படின் அத்தொடரின் ஐந்தாவது , மற்றும் ஏழாவது உறுப்பு 
களைக் காண்க . 


தீர்வு : 

தேவையான பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பை a என்றும் 
பொது விகிதத்தை r என்றும் கொள்வோம் . ஆகையால் = 

2 
16 

என்று தெரிகிறது . 
243 


1 


= 


ty 


1 


அதாவது , 


a re 


2 


( 1 ) 


are 


18 
248 


... 


இ 


( 2 ) 


( 2 ) 


== 


32 
248 


== 

( 148 ) 

( 2 ) 
" - (3 ) 
- * - 228 - * - 18 


i.e. 


2 
3 | 


எனவே , a = 


ஆகையால் , 5 - ஆவது உறுப்பு = ar 

27 
18 


7 - ஆவது உறுப்பு = are 


-17 ( 3 ) - 1 


3. பெருக்குத் தொடர் ஒன்றின் ( p + q ) - ஆவது உறுப்பு m 
என்றும் , ( p - q ) - ஆவது உறுப்பு ) என்றும் இருந்தால் , p- ஆவது 
உறுப்பு என்ன ? 


தொடர்கள் 


125 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் உறுப்பை a என்றும் , 
பொது விகிதத்தை r என்றும் எடுத்துக்கொள்வோம் . பின் , 

( p + q ) - ஆவது உறுப்பு = m , 
( p 

q ) - ஆவது உறுப்பு = 1 என்றுள்ளன . 
அதாவது , arp + 6 = 1 = m 

( 2 ) 


- 


| 


arp-- 1 


= 1 


.... 


aro + 9-1 
arp - 1-1 


7 


(2 ) = 

; i.e. r =( ந ) 


1 


89 


i.e. 


19q = 


. 


m 
a = 

rp + -I 


p + - 


20 


4 - , 


= m 


எனவே , p- ஆவது உறுப்பு 


= arp - 1 


( m ) 

) .( ) 
- ( + ).( - ) 

( * ) + ( " ) . ( ** ) - ( - ) 


p - 1 


ரே 


== m 


- 


+ 


= m 


= 


= m 


= vimn 


2+ 2 


+ 


1 

3 
4. 1 

+3 + ..... என்ற பெருக்குத் தொடரின் 

8 
முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க . 
தீர்வு : 

1 
இங்கு முதல் உறுப்பு , a = 1 

2 


பொது விகிதம் , 


( 24 ) 
( 11 ) 


3 
2 


T 


ம 


( ( 3 ) ] 


1 


25 ( 88 


1 உறுப்புகள் வரை] 

+ . 
28 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
எனவே முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் , 
S. = 1-18 

8 
8 

2 
2 

8 

2 
8 

( 3 * - 2 ) 
5. கீழ்க்காணும் தொடர்களில் முதல் உறுப்புகளின் 
கூடுதலைக் கண்டுபிடி . 

( i ) 4 + 44 + 444 + 

( ii ) 0.5 + 0.55 + 0.555 + 
தீர்வு : 

( i ) இங்கு முதல் 7 உறுப்புகளின் கூடுதலை பி . என்க . 
.: S. = 4 + 44 + 444 + 

77 உறுப்புகள் வரை ] 
4 

[ 9 + 99 + 999 + .. 
9 
[ ( 10 - 1 ) + ( 103 

+ ( 100-1 ) ] 
= 4 [(10 + 10 + 10 

+10 ) - ( 1 + 1 + 1 
7 உறுப்புகள் ) ] 
4 
4 
9 

( S. - n ] 
இங்கு S " . 10 - ஐ முதல் உறுப்பாகவும் , 

10 - ஐ பொது 
விகிதமாகவும் உடைய பெருக்குத்தொடரின் 
முதல் 7 உறுப்புகளின் கூடுதலாகும் . 

10 

( 10 - 1 ) 
( 10-1 ) 

9 
4 10 

( 10 - 1 ) - 1 
9 


= 


10 ( 10 " -1 ) 


S. 


4 

[ - ) 
- [ ° (10-1 )-12 ) 


தொடர்கள் 


127 


( ii ) இங்கு S. = 0.5+ 0.55 +0.555+ 

n உறுப்புகள் வரை 
= * [ 0.9 +0.99 +0.999 + 

n உறுப்புகள் வரை ) 


ம 


= 


+ 


9 [ [ 1-0 • 1 ) + ( 1-0 • 01 ) + ( 1-0 • 001 ) 

7 உறுப்புகள் வரை ] 
5 
9. [ ( 1 + 1 + 1 + 

ள உறுப்புகள் வரை ) 


== 


1 


- (1+ + 1 + + 15.) ] 
= ( - 1 

- ( 1b ) 

( 1 - 1 ) 
* -19 
( 1-15 ) ] 

* - * ( 1 - 1- ) ) 
- ( n - 1 + 3 ] 


i.e. S. 


== 


= 


8. ஒரு முடிவிலாப் பெருக்குத் தொடரின் கூட்டுத்தொகை 
2 என்றும் , அதன் 

உறுப்புக்களின் வர்க்கங்களின் கூட்டுத் 
4 
தொகை என்றும் 

கொடுக்கப்பட்டால் , அத் தொடரைக் 
3 
காண்க . 


தீர்வு : 

தேவையான தொடரின் முதல் உறுப்பு a என்றும் பொது 
விகிதம் " என்றும் இருக்கட்டும் . 
ஃ a + ar + ar " + ............ முடிவிலி வரை = 2 என்றும் , 

4 
( a ) + ( ar ) + ( ar ) + ......... முடிவிலி வரை - 

3 
என்றும் கொடுக்கப்பட்டுள்ளன என்று அறிகிறோம் . 


128 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


a 


( 1 ) 


அதாவது , 


1 


as 


( 2 ) 


... 


( 8 ) 


( 1 - r " ) 8 
( 1 )-ஐ வர்க்கப்படுத்த , 

as 

4 
(1-1 ) 
( 2 ) 

ae 

X 
( 3 ) 1- 1 

a 
( 1 - r 
i.e. 

( 1 - r ) ( 1 + r ) B 
i.e. 

3 ( 1 - 1 ) = ( 1 + r ) 

1 
i.e. 


= 1 


( - )" 


4 
8 


1 
4 


2 


- 


T 


-ல 


ஆகையால் , 


a = 2 ( 1 - r ) = 2 


(1-4 ) -- 


எனவே , தேவையான பெருக்குத் தொடர் , 
1 1 

1 
1 + 

+ + + ...... என்பதாகும் . 
2 4 8 


பயிற்சி 
1. பின் வருவனவற்றின் மதிப்பு காண்க . 

1 
( i ) 2 + 3 + 4 + ......... எனும் தொடரின் 5 - ஆவது 
உறுப்பு . 

1 
2 
2 4 

+ ......... எனும் தொடரின் 
8 - ஆவது உறுப்பு . 


를 
-- 


-- 


n- ஆவது 


2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் 
உறுப்பைக் கண்டுபிடி . 

1 

1 
( i ) 

+ ...... 


+ 


33 


( ii ) 4 + 8 + 16 


4 
5 


+ .... 


+ ..... 


. 


1 
( iii ) 4 + 2 + 1 + 

2 
( iv ) a + a + a + 


தொடர்கள் 


129 


3 . ஒரு பெருக்குத்தொடரின் நான்காவது உறுப்பு 8 என்றும் 
ஒன்பதாவது உறுப்பு 1458 என்றும் இருந்தால் , ஏழாவது உறுப் 
பைக் காண்க . 


4. பெருக்குத் தொடர் ஒன்றின் ஐந்தாவது , பதின்மூன்றாவது 
உறுப்புகள் முறையே 8 , 128 என்று கொடுக்கப்பட்டுள்ளன . 
அத்தொடரின் பொது உறுப்பைக் கண்டுபிடி . 


5. 256 , 32 

என்ற 

எண்களை முறையே ஏழாவது , 
பத்தாவது உறுப்புகளாகக் கொண்டுள்ள 

கொண்டுள்ள பெருக்குத் தொடரின் 
17 - ஆவது உறுப்பின் மதிப்பு என்ன ? 


6. ஒரு பெருக்குத்தொடரின் p- ஆவது உறுப்பு a , q- ஆவது 
உறுப்பு b எனில் , பொது உறுப்பின் மதிப்பைக் காண்க . 


7. கீழ்க்காணும் பெருக்குத்தொடர்களின் கூட்டுத்தொகை 
களைக் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகள் வரை கணக்கிடு . 

( i ) 1 + 4 + 16 +64 + ..... என்ற தொடரின் முதல் 

6 உறுப்புகளின் கூடுதல் . 
( ii ) 3 - 6 + 12 - 24 + எனும் தொடரின் முதல் 

9 உறுப்புகளின் கூடுதல் . 


என்ற 


10 


1 
( iii ) - 1 + 12 
2 

தொடரில் 
V2 

உறுப்புகள் வரை . 
( iv ) 0.3 + 0.03 +0.008 + என்ற தொடரில் 
1 உறுப்புகள் வரை . 

a + 
( v ) + 1 + 

+ ... என்ற தொடரில் 
a + b 

b 
n உறுப்புகள் வரை . 


( +3) 


1 


( vi ) 2 + 1 + 


+ 


எனும் தொடரில் முடிவிலி 


8 


வரை . 


( 


- 


1 


+ 


+ 


+ 


லம 


+ 
... 


5 

2 8 
( vii ) 

+ 
8 

எனும் தொடரில் 

25 
முடிவிலி வரை . 
( viii ) ( v3 + 1 ) + 1 + ( V3 - 1 ) + . 

தொடரில் முடிவிலி வரை . 


என்ற 


க . 


ஓ . அ .-9 


1.0 


ணிதம் - ஓர் அறிமுகம் 


( ix ) 5 + 55. + 555 + ... என்ற தொடரின் n உறுப்பு 

களின் கூடுதல் . 
( x ) 0.8 + 0.08 + 0.008 + என்ற தொடரின் 

n உறுப்புகளின் கூடுதல் . 


9. ஒரு 


8 . 1 + 3 + 32 + 38 + ... என்ற செருக்குத்தொடரின் 
சுடுதல் 2,000 - க்கும் அதிகமாக இருக்க 

வேண்டுமானால் , 
குறைந்த அளவு எத்தனை உறுப்புகளை எடுத்துக்கொள்ள 
வேண்டும் ? 

பெருக்குத் தொடரில் அமைந்துள்ள மூன்று 
எண்களின் கூட்டுத்தொகை 21 என்றும் , அவற்றின் பெருக்குத் 
தொகை 216 என்றும் தெரிந்தால் , அந்த எண்களைக் கண்டுபிடி . 

10 . மூன்று எண்கள் ஒரு பெருக்குத்தொடரில் உள்ளன . 
அவற்றின் கூட்டுத்தொகை 28 என்றும் , அவற்றின் வர்க்கங் 
களின் கூட்டுத்தொகை 364 என்றும் இருக்குமானால் , அவை 
யாவை ? 


11 . 


நான்கு எண்கள் ஒரு பெருக்குத்தொடரை உருவாக்கு 
கின்றன . அவற்றின் கூட்டுத்தொகை 15 என்றும் , அவற்றின் 
வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 85 என்றும் கொடுக்கப்பட்டால் , 
அந்த எண்களைக் காண்க . 


12. ஒரு முடிவிலா பெருக்குத்தொடரின் கூட்டுத்தொகை 
8 என்றும் , இரண்டாம் உறுப்பு 2 என்றும் தெரிந்தால் , 

அத் 
தொடரைக் கண்டுபிடி . 
13. ஒரு பெருக்குத்தொடரின் 

முடிவிலி 

வரையிலுள்ள 
உறுப்புகளின் கூடுதல் 21 ; அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 
189 என்றால் அத்தொடர் யாது ? 
14. முடிவிலாப் பெருக்குத் தொடர் ஒன்றின் 

கூட்டுத் 
தொகை 3 என்றும் , அதன் உறுப்புகளின் முப்படிகளின் கூட்டுத் 

108 
தொகை 

என்றும் இருக்குமானால் , அத்தொடரைக் 
18 


காண்க. 


15. ஒரு முடி விலாப் பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பின் 
மதிப்பு ஒன்று எனவும் , மற்றும் அத்தொடரின் எந்த ஒரு உறுப்பின் 
மதிப்பும் , அவ்வுறுப்பைத் தொடர்ந்து வரும் மற்றெல்லா உறுப்பு 
களின் கூடுதலுக்குச் சமமாகவும் இருக்குமானால் , அத்தொடரின் 
பிராது விகிதம் என்ன ? 


தொடர்கள் 


181 


16 . முடிவிலாப் பெருக்குத் தொடர் ஒன்றின் முதல் இரண்டு 
உறுப்புகளின் கூடுதல் ஒன்று என உள்ளது . மற்றும் , ஒவ்வொரு 
உறுப்பின் மதிப்பும் அதைத் தொடர்ந்து வரும் மற்றெல்லா 
உறுப்புகளின் கூட்டுத் தொகையின் இரண்டு மடங்காகும் . அப் 
பெருக்குத்தொடரைக் கண்டுபிடி . 


17. ஒரு பெருக்குத்தொடரின் இரண்டாவது , மூன்றாவது 
உறுப்புகளின் கூடுதல் 24 என்றும் , நான்காவது , ஐந்தாவது 
உறுப்புகளின் கூடுதல் 216 என்றும் இருக்குமானால் , அத் 
தொடரின் முதல் உறுப்பையும் , பொது விகிதத்தையும் காண்க . 


18 . 

ஒரு பெருக்குத் தொடரில் , முதல் 3 உறுப்புகளின் 
கூடுதலும் , மூன்றாவது , நான்காவது , ஐந்தாவது உறுப்புகளின் 
கூடுதலும் 4 : 9 எனும் விகிதத்தில் உள்ளன . மேலும் ஆறாவது 

3 
உறுப்பு 15 என்று கொடுக்கப்பட்டால் அத்தொடரின் பத் 

16 
தாவது உறுப்பின் மதிப்பு என்ன ? 


19 . 

ஒரு பெருக்குத் தொடரின் முதல் இரண்டு உறுப்புகளின் 
கூட்டுத்தொகை 2 என்றும் , முதல் நான்கு உறுப்புகளின் கூட்டுத் 
தொகை 

20 

என்றும் , கொடுக்கப்படின் , அத்தொடரைக் 
காண்க . 


20. S. , S. , S. என்பன ஒரு பெருக்குத் தொடரின் முதல் 
n , 2n , Sn உறுப்புகளின் கூட்டுத் தொகைகளைக் குறிக்குமானால் , 
பின் வருவனவற்றை நிறுவுக . 

( i ) S , 2 + $ , = S. ( S , + Sg ) 
( ii ) S , ( S : - S , ) = ( S , - S ) " . 


21. ஒரு முடிவிலா பெருக்குத்தொடரின் கூடுதலை S என்றும் , 
அதன் முதல் 7 , 2n உறுப்புகளின் கூடுதல்களை S1 , பி , என்றும் 
குறிப்பிடுவோமானால் , S. ( S. S ) = S ( SL - S. ) என்று 
காட்டு . 


22 . 


ஒரு கூட்டுத்தொடரின் p- ஆவது , 4 - ஆவது , 7 - ஆவது 
உறுப்.கள் பெருக்குத்தொடரில் அமைந்திருக்குமானால் , அத் 
தொடரின் பொது விகிதத்தின் மதிப்பு ( தி என்றிருக்குமென 

- 


நிறுவுக . 


132 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


23. a , b , c என்பன ஒரு பெருக்குத் தொடரிலிருக்குமானால் , 
log a , log b , log c 

என்பன கூட்டுத் தொடரில் அமையும் 
எனக்காட்டு . 


24. p , q , r என்பன கூட்டுத் தொடரிலிருந்தால் , ap , a , a 
என்பன பெருக்குத்தொடரில் அமைந்திருக்குமென நிரூபி . 
25 . a , b , c , d என்பன பெருக்குத்தொடரில் இருக்குமானால் , 

பின் வருவனவற்றை நிருவுக . 
( i ) ( a - b + c ) ( b + c + d ) = ab + bc + cd 
( ii ) ( a + b + c ) [ bs + c + d ) = ( ab + bc + cal) - 
( iii ) ( a + b + c + d ) 2 = ( a + b ) * + ( c + d ) + 2 ( b + c ) . 


விடைகள் 


1. ( i ) 


( i ) , 


( ii ) --- 


2. ( i ) 


v 8 
ஓ n - 1 


( ii ) 


21.2n - L 

5 


1 
( iii ) 2n + 1 
2n + 1 ( iv ) 

a2n - 7 


3. 


162 4. 2 + 1 


an 


1 
p - q 


5 . 


1 
4 


6 . 


7. ( i ) 1365 , ( ii ) 513 , 


( iii ) 


81 

( V2 - 2 ) , ( iv ) 
2 


+ (1-10 ) 
(la 1 } ( vi ) 
+ 408 ( 10 - 1 ) -n ) 


25 


ம 


- 


( 1 - b ) - 

8 
( ( a + b ) " 
( v ) 

( vii ) 
26 ( a + by ( a - by 

3 

8 
6 + 4 3 

( 10 
( viii ) 

( ix ) 
3 

9 9 
8 1 

1 
1 

8. 8. 9. 3 , 6 , 12 . 
9 9 

10n 
10. 2 , 6 , 18 . 

11. 1 , 2 , 4 , 8 
1 

63 126 
12. 4 + 2 + 1 + 

+ ... 13 . 
2 

5 

+ 
2 

1 1 
14. 2 + 

15. 1 + 
8 9 

2 
3 

1 
16 . + 
41 

17. 2 , 3 ( அல்லது ) 4 , - 3 . 
4 
39 . 

1 3 9 
18 . 

19 . 
28 

( அல்லது ) 
2 2 2 
-1 , 3 , -9 , ... 


+ 


25 


+ 


+ .... 


+ 


4+ .. 


+ 


, 2 


தொடர்கள் 


1988 


7.4 இசைத்தொடர் (Harmonic progression ) 
( அ ) வரையறை : ay , as , as 

என்ற எண்கள் கூட்டுத் 
1 1 

1 
தொடரில் அமையுமானால் , 

al as 

as 
இசைத்தொடரில் அமைவதாகக் கூறுகிறோம் . 


என் பன 


+ 


அதாவது , கூட்டுத்தொடரில் அமையும் எண்களின் தலை கீழ் 
மதிப்புகள் ஒரு இசைத்தொடரை உருவாக்குவதாகக் கூறப்படும் . 
எனவே இசைத்தொடரின் திட்ட அமைப்பை , 
1 1 

1 
+ 

+ ... என்று எடுத்துக்கொள்ளலாம் . 
a + d a + 2d 
ஏனெனில் , a + ( a + d ) + ( a + 2d ) + ... என்பது ஒருகூட்டுத் 
தொடர் என்று நமக்குத் தெரியும் . 

( ஆ ) இசைத்தொடரின் வரையறையிலிருந்து , ஒவ்வொரு 
இசைத்தொடருக்கும் ஒப்ப ஒரு கூட்டுத்தொடர் உண்டு என 
அறிகிறோம் . மேலும் இசைத்தொடரின் n- ஆவது உறுப்பு காண 
வோ , அல்லது முதல் 1 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காணவோ 
தனி சூத்திரங்கள் கிடையாது . இசைத்தொடரில் கொடுக்கப்படும் 
கணக்குகளின் தீர்வுகள் காண , அத்தொடருக்கு ஒப்பான கூட்டுத் 
தொடரை முதலில் காண வேண்டும் . பிறகு கணக்குகளின் 
தீர்வை அக்கூட்டுத்தொடரைக் கொண்டு காண வேண்டும் 
என்பது பின்வரும் எடுத்துக்காட்டுகள் மூலம் நன்கு விளங்கும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


1 


1 . 


ஒரு இசைத்தொடரின் ஏழாவது உறுப்பு 20 


என்றும் , 


1 


பதின்மூன்றாவது உறுப்பு 38 

என்றும் கொடுக்கப்பட்டால் , அத் 
தொடரின் பதினைந்தாவது உறுப்பின் மதிப்பைக் காண்க . 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட இசைத்தொடருக்கு ஒப்பான கூட்டுத் 
தொடரைக் கவனிக்கவும் . இசைத்தொடரின் 7 - ஆவது மற்றும் 

1 1 
13 - ஆவது உறுப்புகள் முறையே 

என்பதால் , கூட்டுத் 

20 38 
தொடரின் 7 - ஆவது , 13 - ஆவது உறுப்புகள் முறையே 20 , 38 
என்றிருக்க வேண்டும் . 


- 


134 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆகையால் , கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பை a என்றும் , 
பொது வேறுபாட்டை d என்றும் கொள்வோமானால் , 

a + 6d = 20 


( 1 ) 


... 


. 


a + 12d = 88 

( 2 ) 
என்று கிடைக்கும் . 
... ( 2 ) - ( 1 ) = 6d = 18 ; i.e. d = 3 
ஆகையால் , a = 20 - 6d = 20 - 18 = 2 
இவ்வாறு கூட்டுத்தொடரின் 15 - ஆவது உறுப்பு , 

t15 = a + 14d 

= 2 + 14.8 = 44 
எனவே , இசைத்தொடரின் 15 - ஆவது உறுப்பு = 4 

44 . 
2. ஒரு 

ஒரு இசைத் தொடரின் p- ஆவது உறுப்பு ( qr ) என்றும் , 
q- ஆவது உறுப்பு ( rp ) என்றும் இருந்தால் , r- ஆவது உறுப்பு 
( pg ) என்று நிறுவுக . 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட இசைத் தொடருக்கு ஒப்பான 
தொடரின் முதல் உறுப்பை a என்றும் , பொது வேறுபாட்டை 
d என்றும் கொள் வோம் . 


கூட்டுத் 


இசைத்தொடரின் p- ஆவது உறுப்பு 


= qr 
= 


அதாவது , கூட்டுத்தொடரின் p- ஆவது உறுப்பு = 


1 
qr 


1 


அதா வது , 


a + ( p - 1 ) d = 


qr 


( 1 ) 


1 


இதேபோன்று , a + ( q - 1 ) d = 


rp 


( 2 ) 


1 


1 


ஃ 


( 1 ) - ( 2 ) = ( p - q ) d = 


ar 


rp 


- + ( 41 ) 
- ( ) 


தொடர்at 


85 


i.e. d = 


plan 


( : p + q ) 


par 


1 


- ( p - 1 ) d 


g : 


1 


1 


( p - 1 ) 


gr 


par 


1 


1 


1 


( p - p + 1 ) 


par 


par 


எனவே , கூட்டுத்தொடரின் 1 - ஆவது உறுப்பு , 

= a + ( r - 1 ) d 
1 

1 
+ ( r - 1 ) 
par 

par 


1 
par 


( 1+ -1) 


T 


1 


par pa 
இசைத் தொடரின் r- ஆவது உறுப்பு = pq . 


3. இசைத் தொடரில் அமைந்துள்ள மூன்று எண்களின் 
கூட்டுத்தொகை 11 என்றும் , அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத் 
தொகை 49 என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் , அந்த எண் 
களின் மதிப்புகளைக் காண்க . 
தீர்வு : 
இசைத்தொடரில் அமைந்துள்ள 3 எண்களையும் , 
1 1 

1 
a - d a 

எனக் கொள்வோம் . 
a + d 


1 


1 


1 


... 


+ 


11 


( 1 ) 


a_d 


a 


+ 

a + d 


1 1 

1 
+ + 

49 
( a - d ) ar 

( a + d ) 
இவ்விரு சமன்பாடுகளிலிருந்தும் , a , d ஆகியவற்றின் மதிப்பு 
களைக் காணவேண்டும் . சமன்பாடு ( 1 ) -ஐச் சுருக்க , 
a ( a + d ) + ( a - d ( a + d ) + a ( a 

= 11 என்றாகும் . 
( a.d ) a ( a + d ) 


138 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


j.e. 


3a - d 

= 11 
a ( a de ) 


( 8 ) 


2 


இப்பொழுது , 


+ 


+ 


+ 


( 1+ + + + .) = [ ( - ) + ( 4 ) 
( + ) ) + 2 ( 4 ) ( H ) +2 ( 4 ) ( +2 ) 

+ 2 ( + a) ( - ) 
a ( a - d) ( a + d ) ( a - d + a + a - d ) 


2 


i.e. 


( 11 ) 


= 49 + 


i.e. 


121- 49 


3a 
a ( ae 

- d ) 
6 
( a ) d ) 


i.e. 


72 = 


i.e .. 


( a - d ) 


( 1 ) 


... 


( 
4 
) 


.. 


( 3 ) , ( 4 )-லிருந்து , 
2a + ( a - d ) 

d ) 


d ) - 


a ( a 


2a2 + 


( 1 ) 


i.e. 


11 


a 


12 


i.e. 24a + 1 = 11a என்று கிடைக்கும் . 
i.e. 24a - 11a + 1 = 0 
i.e. ( 3a 

( 3a - 1 ) ( 8a - 1 ) = 0 


1 


ஃ . 


. 


3 


2 


1 
3 


எனில் , 


அல்லது - 
( 1 ) - 4 " - 1 

( 4 ) 


அதாவது , d 


| 
36 


i.e. d = + 


தொடர்கள் 


197 


1 


இங்கு , a = 


d 


1 
8 


என 


எடுத்துக் கொண்டால் , 


தேவையான எண்களாவன , 


( T ) (4) ( + ) 


. 


i.e. 


6 , 3 , 2 . 


6 


1 
குறிப்பு : ( i ) d 

என்று எடுத்துக் கொண்டாலும் 
இதே 3 எண்கள் தான் கிடைக்கும் . 
1 

1 1 

13 
( ii ) a = எனக்கொண்டால் d = 
8 

64 12 192 
எனும் குறையெண்ணாக இருக்கும் . எனவே a- க்கு இம்மதிப்புப் 
பொருந்தாது . 


பயிற்சி 


1. ஒரு இசைத்தொடரின் நான்காவது உறுப்பும் , ஏழாவது 

உறுப்பும் முறையே 6 , 18 என்று கொடுக்கப்பட்டிருந் 
தால் , அத்தொடரின் 10 - ஆவது உறுப்பைக் காண்க . 


2 
. 


ஒரு இசைத்தொடரின் நான்காவது உறுப்பின் மதிப்பு 
1 

1 
என்றும் , பதின்மூன்றாவது உறுப்பின் மதிப்பு 
12 

42 
என்றும் தெரிகிறது . அத்தொடரைக் காண்க . 


4 , 4 ,. 


2 

8 
3. 4 , 4 

4 . 5 ... எனும் தொடர் இசைத்தொடர் 
7 

13 
என்று காட்டு . மேலும் , இத்தொடரின் 

10 - ஆவது , 
n-- ஆவது உறுப்புகளையும் கண்டுபிடி . 


4 . 


என்ற தொடரின் n- ஆவது 


1 3 3 1 
8 10 1114 
உறுப்பு என்ன ? 


1 


5 . 


1 


இசைத்தொடர் ஒன்றின் ஏழாவது உறுப்பு 10 

பன்னி 
ரண்டாவது உறுப்பு 25 

என்றிருந்தால் , அத்தொடரின் 
இருபதாவது உறுப்பைக் காண்க . 


188 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


8 . 


ஒரு இசைத்தொடரில் முதல் இரண்டு உறுப்புகள் a , b 
என்றுள்ளன . அதன் 1 - ஆவது உறுப்பின் மதிப்பு 
என்ன ? 


7. ஒரு 


ஒரு இசைத்தொடரில் உள்ள முதல் உறுப்பும் , இருப 
தாவது உறுப்பும் முறையே a , b என் றிருந்தால் , அத் 
தொடரின் 15 - ஆவது உறுப்பையும் , 

25 - ஆவது 
உறுப்பையும் கண்டுபிடி . 


8. ஒரு 


ஒரு இசைத்தொடரின் p- ஆவது உறுப்பு q என்றும் , 
( -ஆவது உறுப்பு - என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் , 

pq 
( i ) ( p + q )-ஆவது உறுப்பு 

என்றும் , 
P + q 


(H ) -- ஆவது உறுப்பு ( 2 ) 


என்றும் , 


( iii ) ( pq ) - ஆவது உறுப்பு ஒன்று என்றும் நிறுவுக . 


9 . இசைத்தொடர் ஒன்றின் p- ஆவது , 4 - ஆவது , 7 - ஆவது 

உறுப்புகள் முறையே P , Q , R என்றிருக்குமானால் , 

QR ( q - T ) + RP (r -p) + PQ ( p - q ) = 0 என்று காட்டு . 
10. ay , as , ag , 

a , என்பன இசைத்தொடரிலிருப்பின் , 
al as + as as + 

+ ag - 1 an = ( n - 1 ) al as 
என்று நிறுவுக . 


என்று 


a , b , c என்ற எண்கள் இசைத்தொடரில் இருக்குமானால் 

உண்மை 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை 
நிரூபிக்கவும் . 
b + a 

b + c 
( i ) 

2 
b 

b - C 
( ii ) log ( a + c ) + log ( a - 25 + c ) = 2 log ( a - c ) 


+ 


(i ) ( 4 + + - ) ( + + + - 1 ) 

= (4- * ) 


12. ( b + c ) , ( c + a) ( a + b ) என்பன இசைத் தொடரிலிருந் 

தால் , a , b 2 , " என்பன கூட்டுத் தொடரிலிருக்கும் 
என நிறுவுக . 


தொடர்கள் 


189 


18 . 


a , b , c என்ற எண்கள் இசைத் தொடரிலிருக்குமானால் , 
பின் வருவன கூட்டுத் தொடரிலிருக்கும் என்று நிரூபிக் 
கவும் . 
( i ) a ( b + c ) , b ( c + a ) , C ( a + b ) ; ( ii ) bc , ca , ab 


14 . 


a , b , c எனும் மூன்று எண்கள் இசைத் தொடரில் 
உள்ளன என்றால் , கீழ்க்காண்பவையும் இசைத் தொடரி 
லுள்ளன என்று காட்டு . 

b 
( i ) 
b + C C + a 

c 
b 
c + a - b 

a b - 


a - y 


Z 


15 . 


என்றும் , p , q , r என்பன 
px 

py pz 
கூட்டுத் தொடரில் உள்ளன என்றும் கொடுக்கப்பட் 
டிருந்தால் , x , y , z என்பன இசைத் தொடரிலிருக்கும் 
என்று நிறுவுக . 


விடைகள் 


80 


1. ( - 18 ) 2. I. 


8 
On - 4 


( 10 . - ) 


|| 


3. 10 , 


10 , ( 16 - N ) 


4 . 


5 
. 


3 1 

ab 

6 . 
8 + n 

49 

( n - 1 ) ( a - b ) 
19ab 

19ab 
( 14a + 56) ( 24a - 55 ) 


7 . 


( 


7.5 . இடையெண்கள் ( Means ) 
7.5.1 . கூட்டிடை 

மூன்று எண்கள் கூட்டுத் தொடரில் அமைந்திருக்குமானால் , 
அவற்றுள் நடு எண்ணை மற்ற இரண்டு எண்களுக்கிடையே 
உள்ள கூட்டிடை என்று கூறுகிறோம் 


அதாவது , a . x , b என்பன கூட்டுத் தொடரிலிருக்குமானால் , 
x என்பது a , b- க்கிடையே உள்ள கூட்டிடையாகும் . 


மேலும் , a , x , b என்பன கூட்டுத் தொடரில் இருப்பதால் , 
x - a = b - x என்றிருக்கவேண்டும் . 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


i.e. 2x = a + b ; ie . 


a + b 

2 


* 


எனவே , b இவற்றிற்கிடையே உள்ள கூட்டிடை 
a + b 

என்பதாகும் . 
2 
குறிப்பு : ( i ) a , x , y , b என்ற எண்கள் கூட்டுத் தொடரில் 

b- க்கிடையே உள்ள இரண்டு 
அமையுமானால் , x . y என்பன a , 
கூட்டிடைகளாகும் . 

( ii ) இதே போன்று a , x , x ,, x3 , xn , b என்பன ஒரு 
கூட்டுத்தொடரில் அமையுமானால் , x , x ,, xy , x . என்ற 
எண்களை a , ந - க்கிடையே உள்ள கூட்டிடைகள் என்பர் . 


இந்த n கூட்டிடைகளின் மதிப்புகளையும் , கூட்டுத்தொடரின் 
பண்பிலிருந்து கணக்கிட முடியும் . 


7.5.2 பெருக்கிடை : பெருக்குத் தொடரில் 

அமைந்துள்ள 
மூன்று எண்களுள் நடுவில் உள்ள எண் , மற்ற இரண்டு எண்களுக் 
கிடையே உள்ள பெருக்கிடை எனப்படும் . அதாவது , a , x , 

, b 
என்பன பெருக்குத்தொடரில் இருக்குமானால் , x என்பது a , b 
இவற்றிற்கிடையே உள்ள பெருக்கிடையாகும் . 
a , x , 

b என்பன பெருக்குத் தொடரிலிருப்பதால் , 


* 


b 


== 


என்று தெரியும் . 


i.e. x2 

x2 = ab 


* 


+ ab 


என்பதுதான் பெருக்கிடையாகும் . 


குறிப்பு : a , 31 , 3 , 

a , x1 , x ,, ... xn , b எனும் எண்கள் ஒரு பெருக்குத் 
தொடரை உருவாக்குமானால் , x , x , ... n என்பன a , b இவற் 
றிற்கிடையே உள்ள n பெருக்கிடைகள் எனப்படும் . இவற்றின் 
மதிப்பை a , b மூலம் கணக்கிட முடியும் . 


7.5.3 இசையிடை : a , x , b என்ற மூன்று எண்களும் இசைத் 
தொடரில் அமைந்திருக்குமானால் , x என்ற நடு எண்ணை a , b 
ஆகிய எண்களுக்கிடையே உள்ள இசையிடை என்று கூறுவர் .. 


தொடர்கள் 


141 


1 


a , x , 6 

என்பன இசைத்தொடரில் அமைவதால் 
1 

1 

என்பன கூட்டுத்தொடரிலிருக்க வேண்டும் . 
b 


1 


-- 


= 


1 
bb 


2 


1 


i.e. 


1 
b 


| 


+ 


--- 


a 


a + b 


( * ) 


2ab 
* == 

a + b 


. 


ܕܨ 

, 
xn 


குறிப்பு a , b என்ற இரண்டு கொடுக்கப்பட்ட எண்களுக் 
கிடையே ஒன்றுக்கு மேற்பட்ட இசையிடைகளையும் வரையறுக்க 
முடியும் . இவ்வாறு , 
a , x1 , x ,, ... xa , b என்பன இசைத்தொடரிலிருக்குமானால் , 

Y. என்ற எண்கள் a , b- க்கிடையே உள்ள 1 இசை 
யிடைகள் என்று கூறப்படும் . 
7.5.4 மூன்று இடைகளுக்கிடையே உள்ளத்தொடர்பு : 

இரண்டு மிகை எண்களுக்கிடையே உள்ள கூட்டிடை 
பெருக்கிடை , இசையிடை ஆகிய மூன்று எண்களும் இறங்கு 
வரிசையில் இள்ள ஒரு பெருக்குத் தொடரில் அமைவனவாகும் . 
நிரூபணம் 

a , b என்பன இரண்டு கொடுக்கப்பட்ட மிகை எண்களாக . 
இருக்கட்டும் . 

உள்ள 

இடையே 
இவ்விரு எண்களுக்கும் 
கூட்டிடை , பெருக்கிடை , இசையிடை ஆகியவற்றை முறையே 
A , G , H என்று குறிப்பிடுவோம் . பின் , 
a + b 

2ab 
A = G = + Nab , H = 

என்று தெரியும் . 
2 

a + 
+ b 2ab 
இப்பொழுது , AH = 

2 

ab = ( = ab ) 
.. AH = GS 
H G 

( 1 ) 
A 


.. 


a + b 


அல்லது , G 


142 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
அதாவது , A , G , H என்பன பெருக்குத் தொடரில் அமைந் 
துள்ளன என்று அறிகிறோம் . 
மேலும் A - G = 

a + b 

+ ab 
2 
a + b + 2 ab 

2 
( a ) + ( b ) + 2a 

2 
( a + b ) 

( ஒரு நிறை வர்க்கம் ) 


= 


2 


ஃ A - G > 0 

G 
i.e. A > G ; i.e. 

< 

< 1 

A 

H 
( 1 ) , ( 2 )-லிருந்து - < 1 என்று பெறலாம் . 


( 2 ) 


இவ்வாறு A > G > H என்று அறிகிறோம் . 


இறங்கு வரிசையில் 

வரிசையில் உள்ள 


அதாவது A , G , H என்பன 
பெருக்குத்தொடராகும் . 


11 கூட் 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. ( -7 ) , 65 இவற்றிற்கிடையே 

11 கூட்டிடைகளை 
அமைக்கவும் . 
தீர்வு : 

( -7 ) , 65 ஆகிய எண்களுக்கிடையே உள்ள 
டிடைகளை x 1 , x , x8 . 84 ...... 11 என்க . 

பின் -7 , x , x ,, xg , ... x11 , 65 என் பன கூட்டுத்தொடரி 
லமையும் . இத்தொடரின் பொது வேறுபாட்டை d என்க . 

இங்கு , முதல் உறுப்பு = -7 . 
மேலும் , 65 = கூட்டுத்தொடரின் 13 - ஆவது உறுப்பாகும் .. 

= -7 + 12d 
i.e. 72 12d ; d = 6 
எனவே x = - 7 + 6 = 1 ; 

7 + 2 x 6 = 5 . 
இதே போன்று , x11 

x11 = -7 + 11 x 6 = 59 


ஃ . 


- 


X 


2 


தொடர்கள் 


143 


இவ்வாறு - 1,5,11 , 17 , 23 , 29 , 35 , 41 , 47 , 53 , 59 
என் பன தேவையான கூட்டிடைகளாகும் . 


2 . 2 - க்கும் 64 - க்கும் இடையே உள்ள 4 பெருக்கிடைகளைக் 
காண்க . 


தீர்வு : 

x1 • x ,, xg . x4 என்பன தேவையான பெருக்கிடைகளாக 
இருக்கட்டும் பின் 2 , x , x ,. xg , x ,, 64 என்பன பெருக்கு 
தொடரில் அமையும் . இந்த பெருக்குத் 

இந்த பெருக்குத் தொடரின் 
விகிதம் r என்க . 


பொது 


இங்கு , 2 = முதல் உறுப்பு 
64 = ஆறாவது உறுப்பு 

2. க 


= 


ஃ . 


go 


32 ; i.e. 


r = 2 


2.25 


எனவே , x = 2 x 2 = 4 , x , 2.23 = 8 , x8 
16 , x4 = 

32 . அதாவது , 4 , 8 , 16 , 32 என்பன தேவை 
யான பெருக்கிடைகளாகும் 


1 1 
8 . 

என்ற எண்களுக்கிடையே 5 இசையிடைகளை 
3 - 21 
அமைக்கவும் . 


தீர்வு : 
* 1 , 22 , 23 , 24 , 25 

என்பன தேவையான இசையிடைகள் 
என்க . 
1 

1 
ஆகையால் , 

என்பது 
x1 , 7 , 38 , 34 , 351 21 
3 

ஒரு 
இசைத் தொடராகும் . 

1 1 1 1 

1 
அதாவது , 3 , 

X1 89 Xg 
கூட்டுத் தொடராகும் . 
இந்த கூட்டுத் தொடரின் பொது வேறுபாடு d என்றால் , பின் , 
21 - 

ஏழாவது உறுப்பு 
முதல் உறுப்பு + 8.d 
3 + 8d 


21 என்பது ஒரு 


. 


* 


85 


5 


144 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


i.e. 


6d = 18 ; 


i.e. d = 3 


1 


ஃ . 


= இரண்டாவது உறுப்பு 


3 + 3 = 6 


X1 


- 


1 


1 


1 


இதேபோல , 


1 


9 . 


12 , 


15 ,, 


= 


18 


X2 


X3 


X4 


15 


என்றாகும் . 


1 1 1 
12 15 18 


என்பன 


1 1 
எனவே . 

6 9 
களாகும் . 


இசையிடை 


4 . இரண்டு எண்களுக்கிடையே 

உள்ள கூட்டிடை , 
அவற்றிற்கிடையே உள்ள 

உள்ள பெருக்கிடையைவிட 2 அதிகமாக 
உள்ளது . மேலும் , இசையிடை அவற்றுள் பெரிய எண்ணைப் 

1 
போன்று மடங்காகும் என்று கொடுக்கப்பட்டால் , அந்த 

อ 
எண்களைக் கண்டுபிடி . 


தீர்வு : 

தேவையான எண்களை a , b என்று எடுத்துக்கொள்வோம் . 


a + b 


கூட்டிடை , A 


2 


பெருக்கிடை , G = 

G = ab 

2ab 
இசையிடை , H = 


a + b 


1 
மேலும் , A = G + 2 , H = 

5 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


a , ( a > b என்க ) 


என்று 


a + b 


அதாவது , 


== 


Vab + 2 


2 


( 1 ) 


a + b 


-ab + 2 என்றும் கொள்ளலாம் . 


2 


2ab 


== 


1 
5 


( a ) 


a + b 


( 2 ) 


) 


i.e. a = 96 


1 
( 2 )-லிருந்து , 2b = 

5 

( a + b ) ; 
கிடைக்கும் . 


என்று 


தொடர்கள் 


145 


எனவே , ( 1 ) -ல் இம்மதிப்பைப் பொறுத்த , 
05 + b 

9. + 2 என்றாகும் . 


2 


i.e. 55 = 85 + 2 ; 


i.e. b = 1 


ஆகையால் தேவையான எண்கள் 9. 1 என்பனவாகும் . 


a + b 

2 


-ab + 2 என்றும் கொள்ளலாம் . 


55 = 


86 + 2 
2 


85 


9 


b 


4 


9 1 

என்றுமிருக்கலாம் . 
4 4 


5. x , 2 எனும் எண்களுக்கிடையே உள்ள கூட்டிடை 
y என்றும் , பெருக்கிடை ( ny ) என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் , 
இசையிடை ( n y ) என்று நிறுவுக . 
தீர்வு : 
x , z இவற்றிற்கிடையே உள்ள கூட்டிடை y என்பதால் , 

x + z 
y = + 

( 1 ) 


பெருக்கிடை ( ny ) . 


இவ்விரு எண்களுக்கிடையே உள்ள 


என்பதால் , 


( 2 ) 


... 


... 


ny = v 


.. 


( nv ) 
( 4 ) 


( Vxz ) 

x + z 


y 


XZ 


i.e. 


x + Z 
2 


i.e. 


2xz 
m y 

* + Z 
n y = x, z-க்கிடையேஉள்ள இசையிடையாகும் . 
அ . - 10 


i.e. 


க . 


148 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1 


i.e. 


, 


6. x . y எனும் இரண்டு எண்களுக்கிடையே உள்ள மூன்று 
கூட்டிடைகள் ay , a ,, as என்றும் , இசையிடைகள் hy , h ,. hs 
என்றும் இருக்குமானால் , ay he = a , h , = as hy xy என்று காட்டு . 
தீர்வு : 

x , y- க்கிடையே உள்ள கூட்டிடைகள் ay , a ,, ag என்பதால் , 
( i ) x , al , a ,, ag , y என்பது ஒரு கூட்டுத்தொடராகும் . 

hi , h ,. hs என்பன இசையிடைகளாதலின் , 
x , hy , he , hs , y என்பது ஒரு இசைத்தொடராகும் . 

1 1 1 1 
x h₂ h , ho 

என்பது ஒரு கூட்டுத் 

y 
தொடராகும் . 

xy 

xy 

y 
i.e. 

xy என்பது ஒரு 

கூட்டுத் 
hi 

y 
தொடராகும் . 

xy 
i.e. 

என்பது 

ஒரு கூட்டுத் 
தொடராகும் . 

xy y 
( ii ) அதாவது , x , 

he 

- , P என்பது ஒரு கூட்டுத் 
தொடராகும் . எனவே , முடிவுகள் (i) , (ii ) - லிருந்து x , y- க் 
கிடையே இருவகையான 3 கூட்டிடைகள் இருப்பதாகத் தெரி 
கிறது . ஆனால் இரண்டு கொடுக்கப்பட்ட எண்களுக்கிடையே 
ஒரே ஒரு வகையில் தான் மூன்று கூட்டிடைகள் அமைய முடியும் . 
ஆகையால் , முடிவுகள் ( j ) , ( ii ) - ல் உள்ள இரண்டு வகை 
கூட்டிடைகளும் சமமாக இருக்கவேண்டும் என்று அறிகிறோம் . 


h , 


ho 


y , % , 

. 


* , * 


* 


xy 


19 


1 . 


அதாவது , a = 


- , as 


hg 


* as 


xy 
h , 
ashi 


% , என்றாகும் . 


அதாவது , azhs = ash , 


பயிற்சி 
1. 17 - க்கும் , 28 - க்குமிடையே உள்ள 7 கூட்டிடைகளைக் 

காண்க . 


2. ( -2)-க்கும் , 43 - க்குமிடையே 14 கூட்டிடைகளை 

அமைக்கவும் . 
3. ( x - y ) , ( 16x + 9y ) இவற்றிற்கிடையே 4 கூட்டிடை 

களைக் கண்டுபிடிக்கவும் . 


தொடர்கள் 


147 


4 . 


( - 12) -க்கும் ( 3 )-க்குமிடையே 4 பெருக்கிடை 


களை உருவாக்கவும் . 


5 . 


( 81 ) -க்கும் ( 2 ) 

2 ) -க்குமிடையே பெருக்கிடைகளை 


அமைக்கவும் . 


8 . 


(( H ) - க்கும் 

-க்கும் ( * ) -க்குமிடையே இருக்கும் 3 பெருக் 


கிடைகளைக் கண்டுபிடி . 


7. ஒன்றுக்கும் , 30 - க்குமிடையே உள்ள 4 இசையிடை 

களைக் காண்க . 


1 
8. 5 , 

ஆகிய எண்களுக்கிடையே 5 இசையிடைகளை 
5 
அமைக்கவும் . 


9. ( a + b ) , ( a - b ) இவற்றிற்கிடையே 3 இசையிடைகளை 

உருவாக்கவும் . 


( 


10. இரண்டு எண்களின் கூட்டிடையின் மதிப்பு ஒன்று 

என்றிருக்குமானால் , அவற்றின் இசையிடையின் மதிப்பு 
பெருக்கிடையின் வர்க்கத் திற்குச் சமம் எனக்காட்டு . 


11. இரண்டு எண்களுக்கிடையே உள்ள கூட்டிடையின் 

மதிப்பு பெருக்கிடையைவிட 5 அதிகம் ; பெருக்கிடை 
யின் மதிப்பு இசையிடையைவிட 4 அதிகம் என்றால் , 
அந்த எண்கள் யாவை ? 


3 


12. இரண்டு எண்களுக்கிடையே அமைந்துள்ள கூட்டிடை , 
பெருக்கிடையைவிட 

2 

அதிகமாகவும் ; பெருக்கிடை 

6 
இசையிடையைவிட அதிகமாகவும் இருக்குமானால் , 

5 
அவ்விரு எண்களையும் கண்டுபிடி . 


13 . 


a 


a , b , c என்பன , கூட்டுத் தொடரிலும் ; b , c , d என்பன 
இசைத் தொடரிலும் இருப்பின் , 

b 

என் 

என்று நிரூ 
பிக்கவும் . 


148 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


14. a , b , c என்பன கூட்டுத் தொடரிலும் , b , c , d என்பன 
பெருக்குத் தொடரிலும் , c , d , e என்பன 

இசைத் 
தொடரிலும் இருக்குமானால் , a . c . e என்பன பெருக்குத் 
தொடரில் அமையும் என்று காட்டு . 


15. a , b , c என்ற எண்கள் பெருக்குத் தொடரில் உள்ளன . 

மேலும் . ax = br = c என்றால் , x , v , z என்பன இசைத் 
தொடரில் அமைந்துள்ளன என நிறுவுக . 


18. a , b , c என்ற மூன்று எண்களும் பெருக்குத்தொடரில் 
அமைந்துள்ளன . a , 

b இவற்றிற்கிடையே உள்ள 
கூட்டிடை X என்றும் . b , c ஆகியவற்றிற்கிடையே உள்ள 
கூட்டிடை y என்றும் கொடுக்கப்பட்டால் , x.y- க் 
கிடையே உள்ள இசையிடை b என்று நிரூபிக்கவும் . 


17. b , c என்ற எண்களுக்கிடையே 

உள்ள 

கூட்டிடை 
a என்றும் ; c , a இவற்றிற்கிடையே உள்ள பெருக்கிடை 
b என்றும் கொடுக்கப்பட்டுள்ளன . பின் , a , b ஆகிய 
வற்றிற்கிடையே இருக்கும் இசையிடை என்று காட்டு . 


18 . 


x , a1 , as , y என்பன கூட்டுத் தொடரிலும் ; x , 81 , 7 , y 
என்பன பெருக்குத் தொடரிலும் ; x , hy . h , , y என்பன 
இசைத்தொடரிலும் இருக்குமானால் , 


8183 
hth , 


al + q2 என்று நிறுவுக . 
h , + h , 


விடைகள் 


1 . 


181 , 194 .... 247 


2. 1 , 4 , 7 , 10 , 


40 . 


ஓ 4 , 8,9 . 


. 


+ 


7 . 


8 . ( 4x + 8y ) , ( 7x + 7y ) , ( 10x + 11y) , ( 13x + 15y ) . 
1 1 2 4 

82 16 
4 . 3 3 

5 . 
6 

3 

277 99. 3 
3 9 

27 150 75 50 

75 
6. + 

xº 121146 - 21 

48 , 21 , 17 
5 5 5 5 

2 ( a - b2 ) 
8 . 1 . 

9 . 
9 13 17 21 

( 2a - b ) 
ae - 2 2 ( a" - b ) 

11. 40 , 10. 12. 8,12 . 
( 2a + b ) 


5 


T 


, 


தொடர்கள் 


140 


7.6 . இயற்கை எண்கள் ( Natural numbers ) 
7.6.1 . முதல் 3 இயற்கை எண்களின் கூடுதல் காண்க . 
நிரூபணம் 
தேவையான கூடுதலை S. என்று குறிப்பிடுவோமானால் , 

S. = 1 + 2 + 3 + ............ + n என்று அறிகிறோம் . 
இத்தொடர் ஒன்றை முதல் உறுப்பாகவும் , ஒன்றையே பொது 
வேறுபாடாகவும் உடைய கூட்டுத் தொடராகும் . 


S. 


* [ 2.1 + ( n - 1 ) 1 ] 


- 
- 


== 


n 

( n + 1 ) 
2 


n 


n ( n + 1 ) 


i.e. 


Σ 1 = 


n = 


-1) 


n = 1 


7.6.2 . முதல் 

முதல் - இயற்கை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 

காண்க . 
நிரூபணம் 

இங்கு , S. = 1 + 2 + 3 + ........... +1 எனக் கொள்வோம் . 
மேலும் , t , = n ( n + 1 ) ( 2n + 1 ) என்க . 
இப்பொழுது --1 = n ( n + 1 ) ( 2n + 1 ) - ( n - 1 ) ( m) ( 27-1 ) 

= n ( 2n + in + 1 ) - ( 2n " - 3n + 1 ) ] 
i.e.tn - 1 = 6ne . 
இந்த முற்றொருமையில் n = 1 , 2 , 3 , 

1 , 2 , 3 , .............. 1 என்று அடுத் 
தடுத்துப் பிரதியிட கீழ்க்காணும் 7 சமன்பாடுகள் கிடைக்கும் . 
அதாவது , 11 -t . = 6.1 * 

1 , -1 = 6.22 
18 1 . 

8.85 


, 


2 


1-1-1 = 6.1 
இவற்றைக் கூட்ட , ta - t , = 6 ( 1 " + 22 + 32 + ... + ) 


என்றாகும் . 


1150 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


அதாவது , n ( n + 1 ) ( 2n + 1 ) - 0 = 6S . 

1 
அதாவது , S. 

81 

n ( n + 1 ) ( 2n + 1 ) 


1 


அதாவது , 


Σ 


nan + 1 ) ( 2n + 1 ) 

8 


ma 


n = 1 


7.6.3 முதல் n இயற்கை எண்களின் முப்படிகளின் கூடுதல் 


காண்க . 


+ RS 


நிரூபணம் 

Sa = 18 + 2 + 3 * + 
இங்கு , t . = n ( n + 1 ) * எனக்கொள்வோமானால் , 
ta - t - 1 = n ( n + 1 ) - ( n - 1 ) n 

= n * [ [ n + 1 ) " - ( n - 1 ) ] 
ta - tn - 1 

tn - 1 = 4.ne 
முன்போலவே , இம்முற்றொருமையில் 7 = 1 , 2 , 3 , ... என்று 
அடுத்தடுத்துப் பிரதியிட , பின் வரும் சமன்பாடுகள் கிடைக்கும் . 
அதாவது , 11 - 1 = 4.10 

t -t1 

11 = 4.25 
is - t . = 4.3 : 


ta - tg - 1 = 4.nº 


இந்தா சமன்பாடுகளையும் கூட்ட , to - 1 = 4( 1 * + 2 + 3 + 
... + n ) 
i.e. 

t - t = 4.S . 
i.e. 

n " ( n + 1 ) - 0 = 4.S. 
i.e. S. - ( n ) ( n + 1 ) 

+ 


n 


i.e. 


2 


n 


m ( n + 1 ) 

4 


n = 1 


தொடர்கள் 


15 


குறிப்பு : 


Σ 


m ( m + 1 ) 

4 


( 


என்று தெரியும் . 


= 1 


2 

( 
[ m ( n + 1 ) ] 
n 

Ση 
2 

என்பதை 
n = 1 

1 
பெறலாம் . 

எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் கூட்டுத் 
தொகைகளை முதல் n உறுப்புகள் வரையிலும் , முடிந்தால் 
முடிவிலி வரையிலும் கண்டுபிடி . 

( i ) 1 + 5x + 9x " + 18x + ............. ( இங்கு 1x | < 1 ) 


+ ......... 


( ii ) 1 + 3 

3 

+5 
தீர்வு : 
( i ) முதல் 1 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை பி . என்க . 

S. = 1 + 5x + 9 + 13x + .............. + ( 41 - 3 ) -1 
மேலும் , S.x = x + 5x + 9x + 13x + ................ + ( 4n - 7 ) x - > 
+ ( 4n - 3 ) x " . இவ்விரு மதிப்புகளின் வித்தியாசம் காண , 

S. - S. = 1 + ( 4x + 4x + 4x + ..... + 4x - 1 ) - ( 4n - 3 ) 


i ... S. ( 1 - x ) = 1 + 4x 


( * ) - ( 1-9 ) 


+ 


1 4x ( 1 - x - 1 ) ( 4n - 8 ) 
S. 
1 - x ( 1-3 ) 

1. - X 
x- ன் எண்ணளவு ஒன்றைவிடக் குறைவு எனக் கொடுக்கப் 
பட்டுள்ளதால் , 1 முடிவிலியை அணுகும் போது -ன் மதிப்பு 
பூஜ்யத்தை 

அணுகவேண்டும் . இந்நிலையில் , முடிவிலாத் 
தொடரின் கூடுதலை S என்று குறிப்பிடுவோமானால் , 

1 4x 

4x 
S = Lt Sn = Lt 

+ 
1 - x 

( 1 - x ) ( 1 - x ) " 


( 


n- + 0 


3 


47 
1 


) 


] 


1 
1 - x 


4 * 
+ 

( 1 - x ) 


1 


152 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


B 


(i ) 1 +3 ( ) +5 ( 3 ) 


+ .......... 


2 
இங்கு , x = எனக் கொள்வோம் . 

8 


ஃ . S. 
S. = + + 

1 + 3x + 5x + 7x + ............ + ( 2n - 1 ) x - 1 
மேலும் , X S. = x + 8x2 + 5x8 + 7x + . ...... + ( 2n - 3 ) xn - 1 
+ ( 27 1 ) x " . இவற்றைக் கழிக்க பின்வருமாறு கிடைக்கும் . 


அதாவது , 


S - S. = 1 + 2x + 2x + 2x + ............ + 2xn - 1 - ( 2n- 1 ) x 


i ... S 

( 1 - x ) S . = 1 + 2x 


- ( 20 


1 ) 


. 


( 1 ) 

) -(2 
+ (T ) -- * - ( 2-1) 


S. 


1 
1 - x 


இதில் , n- ஐ முடி விலியை அணுகச் செய்வோமானால் , 


( : : = < 1 ) 


முடிவிலாத்தொடரின் கூடுதல் , S = LI S. 


1 - ல 


1 


2x 


+ 


என்று கிடைக்கும் . 


1 - x 


( 1 


x ) 


இவ்வாறு , 


( 2n - 1 ) 


1 

1 ) ( 3 ) 

( 1- ) 
12 ( 1- ( 8 ) " ) - 3 ( 2n - 1 ) ( 3 ) 


= 3 + 12 - 


மற்றும் , S = 8 + 12 = 15 


தொடர்கள் 


158 


2. S. , S .. S , என்பன முறையே முதல் 1 இயற்கை எண் 
களின் கூட்டுத் தொகை , அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத் 
தொகை , மற்றும் அவற்றின் முப்படிகளின் கூட்டுத்தொகை 
ஆகியவற்றைக் குறிக்குமானால் , பின் , 

9 S , " = S : ( 1 + 8 S1 ) என்று நிறுவுக . 
தீர்வு : 
S = முதல் n இயற்கை எண்களின் கூட்டுத் தொகை . 

m ( m + 1 ) 

2 
இதேபோல , S. 

m " ( n + 1 ) 
n ( n + 1 ) ( 2n + 1 ) 

SS 

8 
என்று தெரியும் . 

m ? ( n + 1 ) ( 2n + 1 ) 
இப்போழுது , 9 S , 

86 


en + 1) ; 


; 


== 


= 
[""( +14 ) 

+1 [ 1 + 8 =" " 21 


m " ( n + 1 ) 
Ss ( 1 + 8 S. ) = 


m ( n + 1 ) 


[ 1 + 4n ( n + 1 ) ] 


mi ( n + 1 ) 

4n " + 4n + 1 

L 
n " ( n + 1 ) * ( 2n + 1 / 

4 


9 


= 9.S , 


3. 1.4 +3.7 + 5.10 + .............. எனும் தொடரின் முதல் 
n உறுப்புகளின் கூடுதல் காண்க . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்ட தொடரின் n- ஆவது உறுப்பை , என்க . 

t1 = 1.4 ; 1 , = 3.7 ; ts = 5.10 ; 


ஃ. 


இங்கு , ஒவ்வொரு உறுப்பிலும் இரண்டு காரணிகள் உள்ளன . 
அவற்றுள் முதல் காரணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் 


154 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


அவை 1 , 3 , 5,7 , .............. எனும் கூட்டுத்தொடரை உருவாக்கு 
கின்றன . இத்தொடரின் n- ஆவது உறுப்பு ( 2n - 1 ) என்பது 
நன்கு விளங்கும் . இதே போன்று எல்லா உறுப்புகளிலும் உள்ள 
இரண்டாவது காரணிகளும் 4 , 7 , 10 , ..... ... என்ற கூட்டுத் 
தொடரிலுள்ளன . இத்தொடரின் n- ஆவது உறுப்பு = 4 + ( n- ) ) 3 

( 3n + 1 ) என்பதாகும் . இவ்வாறு கொடுக்கப்பட்ட 
தொடரில் , 

t ( 2n - 1 ) ( 3n + 1 ) என்று அறிகிறோம் . 
i.e. 1 = 6n3 - 1- 1 

11 = 6.12 - 1 - 1 
1 . = 

6.2 - 2 - 1 
18 = 6.3- 3 - 1 


1. = 6.na - 1 - 1 


இவற்றைக் கூட்ட , 

11 + 1 , + 18 + 


+ t . = 8 ( 1 * + 2 + 3 + ... + n ) 
( 1 + 2 + 3 + ... + n ) 
( 1 + 1 + 1 + ... உறுப்புகள் வரை ) 


H 


i.e. S. = 


n - 1 


ms 
n = 1 


a1 


82 2 
- 6 (m+ ) ram + 1) _ " (" + 1) 

m ) - 1 
= ? (n + 1 ) ( 2n + 1 ) - " (" * 1) - 
[ 2 ( n + 1 ) ( 2n + 1 ) - ( n + 1 ) - 2 ) 

1 - 


== 


லல 


= 


[ 4n3 + 5n - 1 ] 


1.2.4 + 2.8.5 + 3.4.8 + ........ T 


4. கூடுதல் காண்க : 
உறுப்புகள் வரை . 


தொடர்கள் 


155 


T1 


| 


i 


தீர்வு : 

தொடரின் 7 - ஆவது உறுப்பை t , என்க . 

ஃ t = 1.2.4 , 1 , = 2.3.5 , t = 3.4.8 , 
முன்போலவே ஒவ்வொரு காரணிகளாக எடுத்துக்கொள்வோ 
மானால் , 

t . = n ( n + 1 ) ( n + 3 ) என்று கிடைக்கப்பெறும் . 
i.e.1 = n ( n + 4n + 3 ) 

= n + 4n + 8n 
எனவே , 


. 


2 . 


r + 4 = + 32 


+ 


i 


R = 1 


n = 1 


n = 1 


n = 1 


i.e. S. 


n ( n + 1 ) 

4 


+47 (n + 1) ( 2n + 1) + 31 (n + 1) 
1 

" ( 
+ = n ( n + 1 ) ( 2n + 1 ) + ( n + 1 ) . 


i.e. S. = 


m ( n + 1 ) 

4 


+ 


== 


n ( n + 1 ) 

[ 8n ( n + 1 ) + 8 ( 2n + 1 ) + 18 ] 
12 
n ( n + 1 ) 

[ 8n + 19n + 28 ] 
12 


| 


5. கூடுதல் காண்க : 

1- + ( 1 * + 2 ) + ( 1 + 2 + 3 + ) + ...... . உறுப்புகள் 

வரை . 
தீர்வு : 
இத்தொடரில் 1 - ஆவது உறுப்பு , 

19 + 2 + 3 + .............. + என்பதாகும் . 


3 


H 


-- 


--- 


2 


m = 1 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 

8 


1 


m ( 2n + 3 + 1 ) 

+ 
(2n + Sw * + m ) 


1 
8 


156 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


= 1 


m 


n = 1 


n = 1 


n = 1 


S. = ) 
[ 22 
2 2 + 3 pm + ) 

2 
- [ + ] + 3 ("(a+ nan+1 ) + 

[ * ] 
(n + 1) + n ( n + 1 ) ( 2n + 1 ) + 


+ 


1 
12 


m ( + 


1 
12 

n ( n + 1 ) 


1 

m ( n + 1 ) [ n ( n + 1 ) + ( 2n +1) + 1 ] 
12 


1 


m ( n + 1 ) [ n + Sn + 2 ) 

• 


12 


1 


12 


n ( n + 1 ) [ m +2 ) 


8. 2 + 5 + 10 + 17 + . எனும் தொடரின் 7 - ஆவது 
உறுப்பையும் , முதல் n உறுப்புகளின் கூடுதலையும் காண்க . 
தீர்வு : 

தொடரின் n- ஆவது உறுப்பை . என்க . 


11 = 2 , 


1. = 5 , 


i = 10 , 


i.e. 


t1 


1 + 1 = 


19 +1 


= 4 + 1 

= 24 


9 


23 +1 


18 = 9 + 1 = 32 + 1 
1 = 16 + 1 = 4 + 1 


1. = n + 1 என்று கண்டுகொள்ளலாம் .. 





தொடர்கள் 


157 


மேலும் , S. = 


Σ 


tal 


n = 1 


Σ ( m • + 1 ) 


= 


- 2 + 


m + m 


nal 


m (n + 1) (20 + 1 ) + 


m 


8 


8 

[ ( n + 1 ) ( 2n + 1 ) +8 ] 


பயிற்சி 
1. பின் வரும் தொடர்களின் கூட்டுத்தொகைகளை முதல் 

உறுப்புகள் வரையிலும் , மற்றும் முடிந்தால் முடிவிலி 
வரையிலும் பெறவும் . 

5 8 11 
( i ) 2 + 

+ . 
+ 
4 

41 


11 


+ 


48 


2 


+ 


8 
79 


+ + + 
+ .. 


+ 


( ii ) 1 + 7 

4+ 


7 


( iii ) 1+ 


+ 9 


10 
+ 


+ 


2. கீழே 


கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் கூட்டுத் . 
தொகைகளை முதல் 7 உறுப்புகள் வரை கண்டுபிடி . 
( j ) 1.3 + 3.5 + 5.7 + ............ 
( ii ) 1.3 + 2.4 + 3.5 + ..... 
( iii ) 1.1 + 2.3 + 3.5 + ............ 
( iv ) 3.7 + 7.11+ 11.15 + ............ 
( v ) 1.2 + 4.5 + 7.8+ 
( vi ) 12 + 32 + 51 + ............ 
3. கீழ்க்காணும் தொடர்களின் கூட்டுத்தொகைகளை முதல் , 

n உறுப்புகள் வரை கணக்கிடுக . 
( i ) 1.2.3 + 2.3.4 + 3.4.5 + ............ 


1158 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( ii ) 1.3.5 + 8.5.7 + 5.7.9 + 
( iii ) 1.22 + 2.31 + 3.43 + ............. 
( iv ) 19.3 + 32.5 + 52.7 + ....... 
( v ) 1.49 + 2.72 + 3.102 + 
( vi ) 18 + 38 +53 + ..... 


4. பின்வருவனவற்றை n- ஆவது உறுப்புகளாக உடைய 

தொடர்களின் முதல் n உறுப்புகள் வரையிலுமுள்ள கூடு 
தல்களைக் காண்க . 
( i ) & n + 3. ( ii ) 4 + 2n ( n - 1 ) ( iii ) 20 - 63. 


--5 . பின்வரும் தொடர்களின் 7 - ஆவது உறுப்புகளையும் முதல் 

n உறுப்புகள் வரையிலும் உள்ள கூட்டுத்தொகை 
களையும் கண்டுபிடி . 
( i ) 3 + 5 + 9 + 17 + 33 + ........... 
( ii ) 2 + 5+ 14 + 41 + ............. 
( iii ) 3 + 8 + 11 + 18 + ............ 


விடைகள் 


( 3n - 1 ) 


-1 . ( i ) S. = 4 


1 
3.4n - 2 


; S = 4 


= 


5.4n - 1 


( ii ) S. 


( 6n +7 ) 


== 


49 
36 


S = 


49 
38 


36.7n - 1 


99 


( iii ) S. 


24n + 11 

99 
64.9n - 1 - 

S = 

64 


2. ( i) n ( n + 1 ) ( 2n +1 )-71 
(ii) - n ( n + 1 ) ( 2n + 7 ) ( iii ) 

( iii ) - n ( n + 1 ) ( 4n - 1 ) 


( iv ) 


8 
3 


n ( n + 1 ) ( 2n + 1 ) + 4n( n + 1 ) - 3n 


( v ) n(sm - 1); ( vi ) n ( n + 1 ) ( 2n + 1 ) -2 - m . 


! " 


தொடர்கள் 


159 


8 . 


n ) * 
n ? n n + 1 ) ( 2n + 1 ) 
+ 

+ n ( n + 1 ) 
( ii ) n ( n + 2 ) ( 2n + 4n - 1 ) 
( iii ) ian (n + 1 )( n + 2 ) ( 8n + 5 ) 
( iv ) 2n * ( n + 1 ) * - n ( n + 1 ) ( 2n + 1 ) – nº 
( v ) nº (n+ 1)* +n(n + 1) ( 2n + 1) + n ( n + 1 ) 
( vi ) nº ( 2n – 1 ) . 

9 
4. ( i ) n (n + 1 ) ( 2n + 1 ) + 

2 

( 86 - 1 ) 
( ii ) ( 46— 1 ) + - n (n ° – 1) 
( iii ) 2n + 1 -2- n ( n + 1) ( 2n + 1 ) 


5. ( i ) 


n 


( i ) to = 2n + 1 ; Sa = 2 ( 20 1 ) + n 
1 

3 
( ii ) to ( 90 + 1 ) ; S 

4 

n ( n + 1 ) ( 2n + 1 ) 
( iii ) to = n + 2 ; 
n® + 2 ; SA 

8 


1 S 


8 ( 80—1) + 


2 


+ 2n 


8. வரிசை மாற்றங்களும் , சேர்வுகளும் 

( Permutations and combinations ) 


8.1 . வரையறை 

இந்தப் பகுதியில் கொடுக்கப்பட்ட பல பொருள்களிலிருந்து 
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை எத்தனை விதங்களில் தேர்ந் 
தெடுக்கலாம் ; மற்றும் அப்பொருள்களை எத்தனை வெவ்வேறு 
விதங்களில் வரிசைப்படுத்தலாம் என்பனவற்றைப்பற்றி காண 
விருக்கிறோம் . முதலில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் 
இவற்றை விளக்குவோம் . பின்னர் இவற்றின் வரையறைகளை 
எடுத்துக்கொள்வோம் 


கொடுக்கப்பட்டுள்ள மூன்று பொருள்களை a , b , c என்ற 
எழுத்துக்களால் குறிப்பிடுவோம் . இந்த 3 பொருள்களிலிருந்து 
ஏதேனும் இரண்டை , ab , bc , ca 

ab , bc , ca 6T OTP மூன்றுவகைகளுள் 
ஏதேனும் ஒரு வகையில் தேர்ந்தெடுக்க முடியும் . அதாவது , 
மூன்று பொருள்களிலிருந்து இரண்டு பொருள்களைத் தேர்ந் 
தெடுக்க , மொத்தம் 3 வெவ்வேறு வழிகள் உள்ளன என்று 
அறிகிறோம் . இவை ஒவ்வொன்றையும் ஒரு சேர்வு என்றும் 
மொத்த வழிகளின் எண்ணிக்கையை 3 பொருள்களிலிருந்து 
இரண்டிரண்டாக எடுக்கப்படும் சேர்வுகளின் எண்ணிக்கை 
என்றும் கூறுகிறோம் . இந்த சேர்வுகளின் எண்ணிக்கையை 
* c , என்று குறிப்பிடுதல் வழக்கமாகும் . ஆகையால் , c = 3 
என்பது மேலே கொடுக்கப்பட்ட விளக்கத்திலிருந்து அறியக் 
கூடும் . 


இங்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பொருள்களை எடுத்து 
வரிசைப்படுத்துத்துவோமானால் ; ab , ba என்றும் , bc , cb என்றும் , 
ca , ac என்றும் , இரண்டிரண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் 
களை ஆறு வெவ்வேறு வகைகளில் வரிசைப்படுத்த முடியும் . 
அதாவது . ஒவ்வொரு சேர்வையும் இரண்டு வெவ்வேறு வகை 
களில் வரிசைப்படுத்தலாம் எனத் தெரிகிறது . இவை 
வொன்றையும் ஒரு வரிசை மாற்றம் என்று கூறுவர் . மேலும் 3 
பொருகளிலிருந்து ஏதேனும் இரண்டை எடுத்து வரிவசப்படுத்த 
மொத்தம் 6 வழிகள் உள்ளன என்றும் தெரிகிறது . 

இதை 


ஒவ் 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


18 


1 


3 பொருள்களிலிருந்து இரண்டிரண்டாக எடுத்து செய்யப்படும் 
வரிசை 

மாற்றங்களின் எண்ணிககை என்று அழைக்கிறோம் . 
இதைக் குறிப்பிட * P , என்ற அடையாயம் பயன்படுத்தப்படு 
கிறது . எனவே , P. = 6 என்று கண்டு கொள்ளலாம் . 
( அ ) சேர்வுகள் : பொதுவாக . 

பொருள்களிலிருந்து 
ஏதேனும் r பொருள்களைத் தேர்ந்தெடுக்க உள்ள வெவ்வேறு 
வழிகளன் மொத்த எண்ணிக்கையை , என்று குறிப்பிடுகிறோம் . 
இவை ஒவ்வொன்றையும் ஒரு சேர்வு என்கிறோம் , 

( ஆ ) வரிசை மாற்றங்கள் : இதே போன்று n பொருள்களி 
லிருந்து ஏதேனும் - பொருள் + ளை எடுத்து வரிசை மாற்றம் செய்யப் 
படும் வெவ்வேறு வழிகளின் மொத்த எண்ணிக்கையை P. 
என்று குறிப்பிடுதல் வழக்கமாகும் . இவை ஒவ்வொன்றும் ஒரு 
வரிசை மாற்றம் எனப்படும் . 

குறிப்பு : ( i ) C. " P , என்ற குறியீடுகளை C. P. என்றும் 
குறிப்பிடுவதுண்டு . இந்தக் குறியீடுகளில் காணப்படும் n எனும் 
முதல எழுத்து மொத்தப் பொருள்களின் எண்ணிக்கையையும் ; 
பின்னால் உள்ள r எனும் எழுத்து . ஒரு சமயத்தில் தேர்ந்தெடுக்கப் 
படும் , அல்லது எடுத்து வரிசை மாற்றம் செய்யப்படும் பொருள் 
களின் எண்ணிக்கையையும் குறிக்கின்றன என்பதை கவனிக் 
கவும் . 
( ii ) மேலே கொடுக்கப்பட்ட வரையறைகளிலிருந்து , 
" C nCn = 1 , PP = n என்று 

குறிப்பிட்ட 
மதிப்புகளைப் பெற முடியும் . 
( iii ) சேவுகளை அமைப்பதில் , பொருள்கள் எடுக்கப்படும் 
வரிசை முக்கியமல்ல என் கதையும் , ஆனால் வரிசை மாற்றங்கள் 
செய்யும்போது பொருள்கள் எடுக்கப்படும் வரி F தான் முக்கிய 
மானது என்பதையும் , நன்கு புரிந்து 

கொள்ள வேண்டும் . 
அதாவது , ab , bu என்பன இரண்டும் ஒரே சேர்வைத்தான் 
குறிக்கும் ; ஆனால் அவை இரண்டு தனித்தனி வரிசை மாற்றங் 
களைக் குறிக்கின்றன . 

PC , P. இவற்றின் மதிப்புகளைப் பெற பயன்படுத்தப்படும் 
சூத்திரங்களைக் காணும் முன்பு , ஒரு விதியை , அடிப்படைக் கோட் 
பாட்டிலிருந்து நிறுவுவோம் . 


8.2 . தேற்றம் 

ஒரு குறிப்பிட்ட வேலையை ( அல்லது செயலை ) m வெவ்வேறு 
வழிகளுள ஏதேனும் ஒரு வழியிலும் , பிறிதொரு வேலையை 

க.ஓ. அ . - 11 


182 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


வெவ்வேறு வழிகளுள் ஒன்றின் மூலமும் செய்ய முடியுமானால் , 
பின் , இரண்டு வேலைகளையும் செய்ய ( mn ) தனித்தனி வழிகள் 
உண்டு . 


. 


நிருபணம் 

முதல் வேலையைச் செய்ய m தனித்தனி வழிகள் உள்ளன . 
இவற்றுள் ஒரு குறிப்பிட்ட வழியில் முதல் வேலையைச் செய்வ 
தாகக் கொள் வோம் . முதல் வேலையைச் செய்த பின்னர் . 
இரண்டாவது வேலையை n வெவ்வேறு வழிகளுள் ஏசேனும் ஒரு 
வழியில் செய்ய முடியும் . அதாவது முதல் வேலையைச் செய்யக் 
கூடிய ஒவ்வொரு வழிக்சம் ஒப்ப இரண்டாவது வேலையைச் 
செய்ய n தனித் தனி வழி மள் உள்ளன . எனவே , முதல் வேலை 
யைச் செய்யக்கூடிய எலலா 11 வழிகளுக்கும் ஒப்ப இரண்டாவது 
வேலையையும் செய்ய மொத்தம் ( mn ) வழிகள் உண்டு என 
அறிகிறோம் . அதாவது இரண்டு வேலைகளையும் ( nn ) வெவ்வேறு 
வழிகளில் செய்ய முடியும என்று தெரிகிறது . 
குறிப்பு : 

( i ) எடுத்துக்காட்டாக , சென்னையிலிருந்து திண்டிவனம் 
செல்ல இரு வேறு மார்க்கங்களும் , அங்கிருந்து திருவண்ணா 
மலைக்குச் செல்வதற்கு மூன்று தனித்தனி மார்க்கங்களும் . இருப்ப 
தாகக் கொள்வோம் . சென்னையிலிருந்து புறப்படும் ஒருவர் 
திண்டிவனத்திற்கு , இரண்டு மார்க்கங்களுள் ஏதேனும் 

ஒரு 
மார்க்கத்தில் சென்றால் , அங்கிருந்து திருவண்ணாமலைக்குச் 
செல்ல மூன்று வெவ்வேறு பார்க்கங்கள் உள்ளன . அதாவது , 
திண்டி வனம் செல்ல இருக்கும் ஒவ்வொரு வழிக்கும் தகுந்தாற் 
போல் , அங்கிருந்து திருவண்ணாமலையை அடைய 3 வழிகள் 
இருக்கின்றன என்பது பொருளாகும் . 

எனவே , 

சென்னை 
யிலிருக்கும் ஒருவர் திருவண்ணாமலையை அடைவதற்கு 2x3 = 8 
வழிகள் உள்ளன என்று அறிகிறோம் . 

( ii ) இத்தேற்றத்தை விரித்துக் கூறி , பல்வேறு செயல்களைச் 
செய்வதற்கான வழிகளைப் பின் வருமாறு பெறலாம் . 


ஒரு செயலை m வெவ்வேறு வழிகளிலும் பிறிதொரு செயலை 
1 வெவ்வேறு வழிகளிலும் , மூன்றாவது செயல் ஒன்றை தனித் 
தனி வழிசளிலும் , இதே போன்று இன்ன பிற செயல்களையும் 
தனித்தனி வழிகளில் செய்ய முடியுமானால் , அச்செயல்கள் 
அனைத்தையும் செய்வதற்கு ( m.n.p ...... ) தனித்தனி வழிகள் 
உண்டு . 

இதைப் பின் வரும் தேற்றத்தில் பயன்படுத்துகிறோம் . 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


168 


8.3 தேற்றம் 

PP . = n ( n - 1 ) ( n - 2 ) . 


( n - r + 1 ) 


நிருபணம் 

PP , என்பது n பொருள்களிலிருந்து - பொருள்களை பல்வேறு 
விதங்களில் எடுத்து வரிசை மாற்றம் செய்யக்கூடிய மொத்த 
வழிகளின் எண்ணிக்கை யக் குறிக்கும் என்று தெரியும் . எனவே 
இதன் மதிப்பு . r வெற்றிடங்களை n பொருள்களைக் கொண்டு 
எத்தனை வழிகளில் நிரப்பக்கூடுமோ அவ்வழிகளின் எண்ணிக் 
கைக்குச் சமமாகும் என்பது தெளிவு . 

இந்த வெற்றிடங்களையும் கீழ்க்காணும் - கட்டங்களின் 
மூலம் குறிப்பிடுவோமானால் , முதல் கட்டத்தை நிரப்ப , கொடுக் 


| | -- 1) 


( n - 1 ) ( n - 2 ) 


... 


1 


2 


3 


... 


T 


என்பது 


கப்பட்டுள்ள, n பொருள்களுள் ஏதேனும் ஒன்றை எடுத்துக் 
கொள்ளலாம் . அதாவது முதல் கட்டத்தை நிரப்ப n தனித்தனி 
வழிகள் உள்ளன 

விளங்கும் . முதல் கட்டத்தை 
இவ்வாறு ஏதேனும் ஒரு பொருளைக்கொண்டு நிரப்பிய பின் , 
மீதயுள்ள ( n - 1 ) பொருள்களுள் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு 
இரண்டாவது கட்டத்தை நிரப்பலாம் . அதாவது இரண்டாவது 
கட்டத்தை நிரப்ப ( n - 1 ) வழிகள் உண்டு என்றறிகிறோம் . 
எனவே , முதல் இரண்டு கட்டங்களையும் - நிரப்புவதற்கு [ n ( n - 1 ) ] 
வெவ்வேறு வழிகள் உள்ளன என்று பெறப்படும் . 


முதல் இரண்டு கட்டங்களை பும் , இம்முறையில் ஏதேனும் 2 
பொருள்களைக்கொண்டு நிரப்பிய பிறகு , மூன்றாவதுக் கட்டத்தை 
நிரப்புவதற்கு ( n - 2 ) வழிகள் இருக்கின்றன என்பது நன்கு 
எனவே 

முதல் 3 கட்டங்களையும் நிரப்பு வதற்கு 
[ n ( n - 1 ) ( n - 2 ) வெவ்வெறு வழிகள் உள்ளன . 


விளங்கும் 


இதே முறையில் அடுத்தடுத்துள்ள கட்டங்களையும் , கொடுக் 
கப்பட்ட பொருள்களைக்கொண்டு நிரப்பிக்கொண்டே செல்வோ 
மானால் , இறுதியாக உள்ள r- ஆவது கட்டத்தை நிரப்புவதற்கு 
( n - r + 1 ) வழிகள் இருக்கும் . இவ்வாறு , எல்லா 

. , - கட்டங் 
களையும் , ஒரு கட்டத்திற்கு ஒரு பொருள் வீதம் , நிரப்புவதற்கு 
[ n ( n - 1 ) ( n - 2 ) ... ... ( n - r + 1 ) ] தனித்தனி வழிகள் 
இருக்கும் என்று தெரிகிறது 


- 


- 


184 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


அதாவது , 


° P = n ( n - 1 ) ( n - 2 ) 


( n - 1 + 1 ) 


... ... ... 


குறிப்பு : 

( i ) " P , - ன் விரிவில் மொத்தம் 7 காரணிகள் உள்ளன . முதல் 
காரணி n என்றும் , அடுத்தடுத்த 

காரணிகளின் 

மதிப்புகள் , 
முன்னே உள்ள காரணியின் மதிப்பைவிட ஒன்று குறைவாக 
இருக்கும் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் . 


( ii ) வரையறையிலிருந்து , 
RP . = n ( n - 1 ) ( n - 2 ) ... 1 காரணிகள் வரை 
= n ( n - 1 ) ( n - 2 ) . 

3.2.1 
அதாவது " F.- ன் மதிப்பு முதல் n இயற்கை எண்களின் 
பெருக்குத் தொகைக்குச் சமம் என்று தெரிகிறது . முதல் 1 
இயற்கை எண்களின் பெருக்குத் தொகையை I n , அல்லது n ! 
என்ற அடையாளத்தினால் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . இதை 
“ காரணீயம் n ” ( Factorial n ) என்று கூறுவர் . 

In என்று தெரிகிறது . 


nPa 


அதாவது , சொடுக்கப்பட்டுள்ள எல்லா n பொருள்களையும் 
( வழிகளில் வரிசை மாற்றம் செய்யலாம் என்று அறிகிறோம் . 


( ii ) இப்பொழுது , " P , = n ( n - 1 ) ( n - 2 ) ... .... 

( n - r + 1 ) 
[ n ( n - 1 ) ( 1 - 2 ) ( n - r + 1 ] ] [ [ n - r ) n - r - 1 ) 3.2.1 ] 

[ 1.2.3......... ( n - r ) ] 

( n - 1 ) n 
i.e. P 

1.2.8 ......... ( n - 1 ) 

| n 
| n - r 


( iv ) PP . -ன் மதிப்பிலிருந்து , 

| n 
0P 

என்று கிடைக்கும் . 
| n - n 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


185 


அதாவது . 


In 


n 
10 


எனவே 10 

10 = 1 என்று கிடைக்கும் . 


இவ்வாறு , | n- ன் வரையறையிலிருந்து | 0 - க்கு எந்த ஒரு 
பொருளும் அல்லது விளக்கமும் தர இயலாதபோதிலும் , அதன் 
மதிப்பு ஒன்றுக்குச் சமமாக இருக்கும் என நிறுவியுள்ளோம் . 
இது ஒரு முக்கியமான முடிவாகும் . 


8.4 . தேற்றம் 


man - 1 ) ( n - 2 ) 

1.2.3 ......... 


( n - 7 + 1 ) 


PC - 


ர 


( அ ) நிரூபணம் 

" C , என்பது n பொருள்களிலிருந்து , ஒவ்வொரு முறையும் 
பொருள்களை எடுத்துச் சேர்வுகள் செய்யக்கூடிய மொத்த வழி 
களின் 

எண்ணிக்கையைக் குறிக்கும் என்று தமக்குத் தெரியும் . 
கொடுக்கப்பட்டுள்ள 11 பொருள் களையும் a , b , c , d . 

என்று 
குறிப்பிடுவோமானால் , எல்லா , சேர்வுகளிலும் உள்ள மொத்த 
எழுத்துக்களை பின் வருமாறு 

இரண்டு வகைகளில் கணக் 
கிடலாம் . 


முதலில் , ஒவ்வொரு சேர்விலும் உள்ள எழுத்துக்களை எடுத் 
துக்கொள்வோமானால் , அவை எண்ணிக்கையில் இருக்கும் 
என்று தெரியும் . ஆனால் மொத்த சேர்வுகளின் எண்ணிக்கை 

- என்றிருப்பதால் . எல்லா " C , சேர்வுகளிலும் உள்ள எழுத்துக் 
களின் மொத்த எண்ணிக்கை rac என்றாகும் . 


இரண்டாவதாக , ஒவ்வொரு எழுத்தும் -C . சேர்வுகளில் 
எத்தனை முறை வந்துள்ளன என்பதைக் காண்பதன் மூலம் , 
மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையைத் தெரிந்து கொள்ள 
லாம் . குறிப்பாக a என்ற எழுத்து எல்லா சேர்வுகளிலும் எத்தனை 
முறை வந்துள்ளது என்பதைக் கணக்கிட , அந்த எழுத்தை 
நீக்கிவிட்டு , மீதியுள்ள ( n - 1 ) எழுத்துக்களைக் கொண்டு , 
ஒவ்வொரு முறையும் ( r - 1 ) எழுத்துக்களை எடுத்துச் சேர்வுகள் 
அமைப்போம் . இதை ( n - 1 ) Cr - 1 , வெவ்வேறு வழிகளில் செய் 
அயலாம் என்பது நன்கு விளங்கும் . இந்த சேர்வுகள் ஒவ்வொன் 
றிலும் உள்ள ( r - 1 ) எழுத்துக்களோடு a- ஐச் சேர்க்க , மொத்த 
எழுத்துக்கள் ர ஆகும் . அதாவது 

அதாவது - IIC - 1 , சேர்வுகளிலும் 


166 


கணிதம் -- ஓர் அறிமுகம் 


a என்ற எழுத்து சேர்க்கப்பட்டுள்ளது என்பது பொருளாகும் . 
எனவே , a என்ற எழுத்து எல்லா சேர்வுகளிலும் 10-1 ) C ( r - 1 / 
தடவைகள் வரும் என்று அறிகிறோம் . 


இதே போன்று ஒவ்வொரு எழுத்தும் ( -11C - 1 , முறைகள் 
வரவேண்டும் என் பதும் விளங்கும் . என வே எல் லா n எழுத்தக் 
சளும் , nn- 1 / C (r- 1 தடவைகள் வரும் என்றாகிறது . அதாவது 
ஒவ்வொரு சேர்விலும் - எழுத்துக்கள் இருக் மாறு அமைக்கப் 
படும் சேர்வுகள் அனைத்திலும் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக் 
கை n ( n - 1 ) C ( r - 1 ) என்று அறிகிறோம் . 


இவ்வாறு , இரண்டு வகைகளிலும் கண்டுபிடித்த எழுத்துக் 
களின் எண்ணிக்கைகள் சமமாக இருக்க வேண்டுமா தலின் , 


C. 


nn - 1 } C ( -1 ) என்பது உண்மையாகும் . 


i e . 


C. 


( -1 ) C - 1 


( n - 1 ) C ( -1) 


இதேபோல , 
நிறுவலாம் . 


1 ) 

(n - 31C( - ) என்று 
- 11 ) 


( -1) 
+ ( r = }} *-*/Ce- 


C 


n ( n - 1 ) 
r ( r - 1 ) 


இதே முறையில் தொடர்ந்து செல்வோமானால் , பின் வருமாறு 
கிடைக்கும் . 


அதாவது , C. 


m ( n - 1 ) ( n - 2 ) ( n - 3 ) 
r ( r - 1 ) (r- 2 ) (r - 3 ) 

( n - r + 2 

2 


( - + 1 ] C ) 


ஆனால் (n - r + 1JC , 


( n = 1 + 1 ) என்று தெரியும் . 


PC 


( H ) ( - ) (" = 2) .... ( "-2 + 3 ) 
(" - ) 


-- 


n ( n - 1 ) ( n - 2 ) .......... ( n - r - 1 ) 

r ( r - 1 ) ( r - 2 ) ........ 2.1 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


187 


17 - 1 ) 


1.e. 


PC 


nin - 1 ) ( n - 2 ) 

| r 


( ஆ ) பிறிதொரு முறை : PP -ன் மதிப்பிலிருந்து , -ன் 
மதிப்பைப் பின் வரும் முறையிலும் பெறலாம் . 


1 பொருள்களிலிருந்து ஒவ்வொரு முறையும் - பொருள்கள் 
வீதம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மொத்த சேர்களின் எண்ணிக்கை 
" C , என்பதாகும் . இந்த சேர்வுகள் ஒவ்வொன்றிலும் உள் 9 F 
பொருள் களையும் எந்த வரிசையில் வேண்டுமானாலும் எடுக்கலாம் . 


இப்பொழுது ஒவ்வொரு சேர்விலும் உள்ள r பொருள்களையும் 
அவற்றுக்குள்ளேயே வரிசை மாற்றம் செய்ய , மொத்தம் | 
வரிசை மாற்றங்கள் கிடைக்கும் . அதாவது ஒவ்வொரு 

சேர் 
விலிருந்தும் | r வரிசை மாற்றங்களைப் பெறலாம் . எனவே , 
எல்லா " C , சேர்வுகளிலிருந்தும் கிடைக்கக்கூடிய 

வரிசை 
மாற்றங்களின் எண்ணிக்கை , C | r என்று தெரிகிறது . 


ஆனால் இம்மதிப்பு , 1 பொருள்களிலிருந்து . ஒவ்வொரு முறையும் 
" பொருள்கள் வீதம் எடுத்து 

வரிசை மாற்றம் செய்யக் 
கூடிய மொத்த வழிகளின் எண்ணிக் கையைத்தான் குறிக்கும் 
என்பது நன்கு விளக்கும் . அதாவது இம்மதிப்பு -ன் மதப் 
புக்குச் சமமாக இருக்கவேண்டும் என்று அறிகிறோம் . 


இவ்வாறு , " C : Tr = " P ; என்று தெரிகிறது . 


PP . 
அதாவது , " Cr = r 

| 


அதாவது , 


C 


n ( n - 1 ) ( n - 2 ) ........... ( m - T + 1 ) 

| 


குறிப்பு : 


| 


1 
( i ) இங்கு 1C , = 

1P . 
| 

Im 
ஆனால் , P , - 

என்று தெரியும் . 
| n - r 


168 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆகையால் , 


C 


| n 
Tr 7- 


என்று கிடைக்கும் . 


( ii ) மேலே கண்ட முடிவில் = 0 என்றிடுவோமானால் 


| n 


C. 


1 என்று அறிகிறோம் . 


To Tn 


m ( n - 1 ) ( n - 2 ) . - ( n - r + 1 ) 


( iii ) இப்பொழுது , " C 


மொத்த 


இங்கு , C என்பது சேர்வுகளின் 

எண்ணிக்கை 
யைக் குறிப்பதால் , அது ஒரு மிகை முழுஎண்ணாக இருக்கவேண் 
டும் . எனவே , வல துபுறமும் மிகைமுழு 

எண்ணாக 

இருக்க 
வேண்டுமா தலால் , வலதுபுறத் தொகுதியிலுள்ள r காரணிகளின் 
பெருக்குத்தொகை | r- ஆல் 

மீதியின்றி வகுபடவேண்டும் . 
அதாவது . அடுத்தடுத்துள்ள r மிகை முழு எண்களின் பெருக்குத் 
தொகை , காரணீயம் r- ஆல் மீதியில்லாமல் வகுபடும் . 


( iv ) சேர்வுகள் அமைக்கும்போது , n பொருள்களிலிருந்து 
, பொருள் சளை எடுக்கக் கூடிய ஒவ்வொரு முறையும் ,, வேறு 
( n - ) , பொருள் களை விட்டுவிடுகிறோம் . 

அதாவது , எத்தனை 
வழிகளில் n பொருள்களிலிருந்து r பொருள்களை எடுத்துச் 
சேர்வுகள் செய்கிறோமோ , அத்தனை வரிகளில் ( n - r ) பொருள் 
களை விட்டுவிடுகிறோம் 

என்பது தெளிவு . ஆல்ை . n பொருள் 
களைக் கொண்டு , ஒவ்வொரு முறையும் r பொருள்கள் வீதம் 
அமைக்கக்கூடிய சேர்வுகளின் எண்ணிக்கை " C , என்றும் , 
இதேபோன்று ( n - r ) பொருள்களை விட்டுவிடக்கூடிய பொத்த 
வழிகளின் எண்ணிக்கை " C ( n - 1) என்றும் தெரியும் . இவ்விரண்டு 
மதிப்புகளும் சமமாதலின் , 


PC = " C ( - ) என்று அறிகிறோம் . 


1 . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
பின் வருவனவற்றின் மதிப்பு காண்க : 
i ) 9Ps . ( ii ) 

PP . , ( iii ) 10 ° C98, 


( iv ) PC . 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


168 


தீர்வு : 


( i ) Ps = 9.8.7 = 504 . 
( ii ) " P , = n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 3 ) 
( iii ) 19 ° C98 = 10 ° C100-98 

= 10 ° C , 

100.99 

1.2 


4950 


m n - 1 ) ( n- ) 
( iv ) " C : = 

1.2.3 


1 
18 


n ( n = 1 ) ( m - 2 ) 


2. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து n- ன் மதிப்பைக் 
கண்டுபிடி . 


( i ) PP . = 31 +1 ) P , 


( ii ) 


3 + 1Pa - 1 : P. = 3 : 5 


( iii ) 


5 ° Cr + S 


= க ° Can + 3 


தீர்வு : 


( i ) " Ps = 

Sln + 1 ) PA 


i.e. n ( n - 1 ) ( n - 2 ) ( 1 - 3 ) - 4 ) 

= 3 [ (nt 1 ) n ( n - 1 ) ( n - 2 ) ] 
ice . ( n - 1 ) ( n - 2 ) [ ( n - 8 ) ( 1-4 ) - 8 ( n +15 ] 

3 n + 1 = 0 
i.e. n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 1on + 9 ) = 0 
i.e : n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 1 ) ( 0-9 ) 

n = 0 , 1 , 2 , அல்லது 9 . 
ஆனால் n = 9 எனும் மதிப்பு மட்டுந்தான் பொருந்தும் . 
ஏனைய மதிப்புகள் பொருந்தமாட்டா . ( ஏனெனில் 
PP.- ல் r < n ) 


= 0 


.. 


. 


( 20 + 1 ) Pn - 1 
( ii ) –2n - 1 ) P . 


8 


.. 


5 


i.e.. 


5. (2n + 1 ) P. - 1 


3. 12n - 1 ) PR 


170 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


| 2n - 1 


i.e. 


| 2n - 1- 1 


. 


i.e. 


2 + 1 
5n . 

= 8 
| ( 2n - ) - (n- )) 
2n + 1 

| 2n - 1 
5 
| n + 2 

| n - 1 
| 21 + 1 

n + 2 
5 

8 
1 

In 

| 


3 


i.e. 


= 


| 2n 


5 ° Cea + 


என்ற 


i.e. 52n ( 2n + 1 ) = an ( 1 + 1 ) ( n + 2 ) 
i.e. 11 ( 2n + 1 ) = 3n ( n " + 3n + 2 ) 
i.e. 

( -n ) [ 3n " + 9n + 8 - 20n - 10 ] = 0 
i.e. 

( 3ne - 11n - 4 ] = 0 
i.e. [ [ 3n + 1 ) ( n - 

4 ) ] = 0 
m = 4 என்ற மதிப்புத்தான் தேவையானதாகும் . 
( iii ) ° Ca + 3 
ஃ ( n + 8 ) ( 3n + 2 ) , அல்லது ( n + 8 ) + ( 3n + 2 ) = 50 
என்றிருக்கும் . 
i.e. 2n = 6. அல்லது 4n = 40 

i.e. n = 3 , அல்லது = 
3. 2 , 4 , 5 7 , 8 

இலக்கங்களைப் பயன்படுத்தி 
எத்தனை நான் கிலக்க இரட்டை எண்களை அமைக்க முடியும் ? 
இங்கு ஒவ்வொரு இலக்கமும் ஒரு எண்ணில் ஒரே ஒரு முறைதான் 
வரவேண்டும் . 
தீவு : 

தேவையான எண்களின் எண்ணிக்கையும் . ஒருசில நிபந் 
தனைகளுக்குட்பட்டு 5 பொருள்களைக் கொண்டு ஒவ்வொரு 
முறையும் 4 பொருள்கள் வீதம் எடுத்து வரிசைமாற்றம் செய்யக் 
கூடிய மொத்த வழிகளின் எண்ணிக்கையும் ஒன்றென அறியவும் . 

இங்கு நான்கு கட்டங்களை எடுத்துக்கொள்வோம் . அவற்றுள் 
நான்காவது கட்டம் தேவையான 

எண் 
ணின் ஒன்றினிடத்தையும் மூன்றாவது 

| 
கட்டம் பத்தினிடத்தையும் . இரண்டாவது 

1 2 3 
கட்டம் நூறுனிடத்தையும் . முதல் கட்டம் 
ஆயிரத்தினிடத்தையும் சறிப்பதாகக் கொள்வோம் . இந்த 
சட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு எண்ணால் பல்வேறு விதமாக 
நிரப்பக் கூடிய மொத்த வழிகளைக் கணக்கிட வேண்டும் . 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


நமக்கத் தேவையான எண்கள் இரட்டையாக இருக்க 
வேண்டும் . தலின் , நான்காவது கட்டத்தை அதாவது ஒன்றி 
னிடத்தில் ) 2 , 4. 8 

ஆகிய 

மூன்று எண்களுள் ஏதேனும் 
ஒன்றினால் நிரப்பவேண்டும் . எனவே நான்காவது கட்டத்தை 
நிரப்ப மூன்று வழிகள் உள்ளன . பிறகு மீதியுள்ள 4 எண்களுள் 
ஏதேனும் ஒன்றினால் மூன்றாவது கட்டத்தை நிரப்ப வேண்டும் . 
இனதச் செய்ய 4 வழிகள் உள்ளன என்று தெரிகிறது . இவ்வாறு 
கடைசி 

இரண்டு கட்டங்களையும் இரண்டு இலக்கங்களைக் 
கொண்டு நிரப்பியபின் . மீதியுள்ள 3 இலக்கங்களில் ஏதேனும் 
ஒன்று இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடுமாதலின் , இரண் 
டாவது கட்டத்தை நிரப்ப 3 வழிகள் இருக்கின்றன . இதே 
போன்று முதல் கட்டத்தை நிரப்ப 2 வழிகள் உள்ளன என்று . 
கண்டுகொள்ளலாம் . 


எனவே . நான்கு கட்டங்களையும் நிரப்புவதற்கான மொத்த 
வழிகளின் எண்ணிக்கை = 8x4x3x2 = 72 . 

அதாவது , தேவையான 4 இலக்க இரட்டை எண்களின் 
எண்ணிக்கை = 72 . 


4 . 

எந்த இலக்கமும் ஒரு எண்ணில் ஒரே ஒரு தடவை 
மட்டும் வருமாறு , 0 , 2 , 4 , 5 , 6 என்ற இலக்கங்களைக் கொண்டு 
10,000 - ஐ விட பெரிய எண்கள் எத்தனை உருவாக்க முடியும் ? 
அத்தகைய எண்கள் எல்லாவற்றின் கூட்டுத்தொகையையும் 
கண்டுபிடி . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 5 ; மற்றும் 
தேவையான எண்களும் ஐந்திலக்க எண்களாகும் . 

எனவே 
கொடுக்கப்பட்டுள்ள 5 எண்களையும் எடுத்துக்கொண்டு வரிசை 
மாற்றம் செய்ய வேண்டும் . ஆனால் பூஜ்யம் எந்த எண்ணிலும் 
முதல் இலக்கமாக அமைய முடியாது . 

ஆகையால் பத்தாயிரத் 
தினிடத்தில் 2 , 4,5,6 என்ற இலக்கங்களுள் ஏதேனும் ஒன்று 
தான் இருக்க முடியும் . அதாவது , இந்த இடத்தை நிரப்ப 4 
வழிகள் உள்ளன . 

பிறகு , மற்ற 4 இடங்களையும் , மீதியுள்ள 4 இலக்கங்களைக் 
கொண்டு நிரப்ப வேண்டும் . இதைச் செய்ய , 

4 = 24 வழிகள் உண்டு . 
எனவே தேவையான எண்களின் எண்ணிக்கை 

= 4 x 24 = 96 . 


414 


172 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


அடுத்து , இந்த 98 எண்களின் கூட்டுத் தொகையைக் 
காண்போம் . 10,000 - ன் இடத்தில் 2 , 4 , 5 , 8 என்ற இலக்கங் 
களுள் ஏதேனும் ஒன்றுதான் வருமாதலால் , இந்த இடத்தில் 
நான்கு இலக்கங்களும் சமமான தடவைகள் தான் வரக்கூடும் . 

98 
எனவே ஒவ்வொரு இலக்கமும் , 

24 
41 

தடவைகள் 
10,000 - ன் இடத்தில் வரும் என்று அறிகிறோம் . 


- 


இதே போன்று 1,000 - ன் இடத்தில் ஒவ்வொரு இலக்கமும் 
எத்தனை முறை வரக்கூடும் என்பதைப் பின் வருமாறு கணக்கிட 
லாம் . கொடுக்கப்பட்ட இலக்கங்களுள் 6 எனும் இலக்கம இந்த 
இடத்தில் இருப்பதாகக் கொள்வோமானால் , பின் 10,000 - ன் 
இடத்தில் 2 , 4 , 5 இவற்றுள் ஏதேனும் ஒன்றுதான் வரமுடியும் . 
அதாவது 10,000 ன் இடத்தை நிரப்ப வழிகள் உள்ளன என்று 
தெரிகிறது . அதற்குப்பிறகு 100 - ன் இடம் . 10 - ன் இடம் , 1 - ன் 
இடம் ஆகியவற்றை மீதியுள்ள 3 இலக்கங்களால் ( பூஜ்யம் உட் 
பட ) நிரப்ப வேண்டும் . இதைச் செய்ய 3 = 6 வழிகள் 
உண்டு என அறிகிறோம் . இவ்வாறு 6 

இலக்கம் 
1,000 - ன் இடத் தல் 

வரக்கூடிய மொத்த வழிகளின் எண் 
ணிக கை , 3 x 6 = 18 என்று கிடைக்கும் . 


என்ற 


இதே முறையைப் பின்பற்றி , ஒவ்வொரு இலக்கமும் 1,000 - ன் 
இடத்தில் 18 முறை வரக்கூடும் என்று அறிகிறோம் . மேலும் 
1 ..- ன் 

இடம் , 10 - ன் இடம் , 1 - ன் இடம் ஆகிய ஒவ்வொரு 
இடத்திலும் , ஒவ்வொரு இலக்கமும் 13 முறைதான் வரும் என்று 
நிறுவ முடியும் . எனவே எல்லா 96 எண்களின் 

கூட்டுத் 
தொகையைப் பின் வருமாறு பெறலாம் . 


ஒன்றின் இடத்திலுள்ள எண்களின் கூட்டுத்தொகை 

[ 2 + 2 + 2 + ............ 18 தடவைகள் ) 
+ ( 4 + 4 + 4 + ............ 18 தடவைகள் ) 
+ ( 5 + 5 + 5 + .......... 18 தடவைகள் ) 

+ ( 8 + 6 + 6 + ............ 18 தடவைகள் , ) ) 
= ( 2 + 4 + 5 + 6 ) x 18 
= x 
17 18 = 306 . 


இதேபோல , 
10 - ன் இடத்தில் உள்ள எண்களின் மொத்த மதிப்பு 

= 306 x 10 = 3,080 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


178 


100 - ன் இடத்தில் உள்ள எண்களின் மொத்த மதிப்பு 

= 306 x 100 = 30,600 
1,000 - ன் இடத்தில் உள்ள எண்களின் மொத்த மதிப்பு 

= 308 x 1,000 = 8,08,000 - 


ஆனால் 10,000 . - ன் இடத்தில் ஒவ்வொரு இலக்கமும் 24 
முறைகள் வரும் என்று பார்த்தோம் எனவே அந்த இடத்தில் 
அமைந்துள்ள எல்லா எண்களின் மொத்த மதிப்பு , 

24 x ( 2 + 4 + 5 + 8 ) x 10,000 40,80,000 
ஆகையால் , தேவையான கூட்டுத்தொகை , 

= 40,80 000 
+ 3,06,000 

30.600 
3.060 
306 


+ 
+ 
+ 
+ 


= 44,19,966 


5 . குறிப்பிட்ட இரண்டு மாணவர்கள் 

அடுத்தடுத்து 
அமராதவாறு . n மாணவர்களைப் டல்வேறு விதமாக உட்கார 
வைப்பதற்கு ( 1 - 2 ) | n - 1 வழிகள் உண்டு எனக் காட்டு . 


தீர்வு : 

எந்தவித கட்டுப்பாடுமில்லாமல் எல்லா 1 மாணவர்களையும் 
அவர்களுக்குள்ளேயே வரிசையாற்றம் செய்யக்கூடிய மொத்த 
வழிகளின் எண்ணிக்கை | n என்று தெரியும் . 


குறிப்பிட்ட 2 மாணவர்கள் அடுத்தடுத்து உட்காருவதாகக் 
கொள்வே மானால் , இருவரையும் சேர்த்து ஒரே தொகுதியாகக் 
கருதி வரிசைமாற்றம் செய்யலாம் . இப்பொழுது மொத்த மாண 
வர்களின் எண்ணிக்கை ( n - 1 ) என்றாகும் . இவர்களை வரிசை 
மாற்றம் செய்யக்கூடிய மொத்த வழிசளின் எண்ணிக்கை 
| n - 1 என்று கிடைக்கும் . ஆனால் , குறிப்பிட்ட இரண்டு 
மாணவர்களையும் அவர்களுக்குள்ளேயே வரிசைமாற்றம் செய்ய 
2 வழி , ள் உள்ளன . 

எனவே , குறிப்பிட்ட 2 மாணவர்கள் 
அடுத்தடுத்து அமருமாறு செய்யக்கூடிய வரிசைமாற்றங்களின் 
மொத்த எண்ணிக்கை , 

= 2 1n - 1 என்று கிடைக்கும் . 


-174 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆகையால் , குறிட் பிட்ட 2 மாணவர்கள் அடுத்தடுத்து இல்லாத 
வாறு / மாணவர்களை உட்கார வைக்கக்கூடிய மொத்த வழி 
களின் எண்ணிக்கை , 

| n - 2 | n - 1 
| n - 1 ( n - 2 ) = ( n - 2 ) ( n - 1 . 


6. • FATHER என்ற 

என்ற சொல்லிலுள்ள எழுத்துக்களை பல் 
* வேறு விதமாக வரிசைமாற்றம் செய்து கிடைக்கப் பெறும் சொற் 
களை , அங்கில அகர வரிசையில் அமைப்போமானால் . அச்சொல் 
எத்தனையாவது இடத் தில் வரும் என்று கண்டுபிடி . 


தீர்வு : 

ஆங்கில அகர வரிசைப்படி , முதலில் A- ல் ஆரம்பமாகும் 
சொற்களும் . அடுத்து E- ல் ஆரம்பமாகும் சொற்களும் , அதன்பின் 
F- ல் ஆரம்பமாகும் சொற்களும் , இதேபோன்று ஏனைய சொற் 
களும் வரிசைப்படுத்தப்படும் என்று தெரியும் . 

( அ ) முதலாவதாக A- ல் ஆரம்பமாகும் சொற்களின் எண் 
ணிக்கையைக் கணக்கிட , A முதல் இடத்தில் வரும் போது மீதி 
யுள்ள 5 எழுத்துக்களையும் 5 இடங்களில் வரிசைமாற்றம் செய்ய 
|் வழிகள் உள்ளன . அதாவது , A- ல் ஆரம்பமாகும் சொற் 
களின் எண்ணிக்கை = 15 

| 5 = 120 என்றாகும் . 
( ஆ ) இதேபோன்று , E- ல் ஆரம்பமாகும் சொற்களின் எண் 
ணிக்கை = 120 என் றறியவும் . 

( இ ) அடுத்து F- ல் ஆரம்பமாகும் சொற்களை பின்வருமாறு 
காண்போம் . 

( i ) முதல் இடத்தில் F- ம் . இரண்டாவது இடத்தில் A- ம் 
மூன்றாவது இடத்தில் E- ம் வரக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை 

= 6 என்பதாகும் . 
( ii ) முதல் இடத்தில் F- ம் , இரண்டாவது இடத்தில் A- ம் , 
மூன்றாவது இடத்தில் H- ம் வரக்கூடிய சொற்களின் எண்ணிக் 
கையும் 6 என்று கிடைக்கும் 

( iii ) இதேபோன்று , முதல் இடத்தில் F- ம் , இரண்டாவது 
இடத்தில் A- ம் , மூன்றாவது இடத்தில் R- ம் வரக்கூடிய சொற் 
களின் எண்ணிக்கையும் 6 என்றாகும் . 

( iv ) அடுத்து , முதல் இடத்தில் F- ம் , இரண்டாவது இடத் 
தில் A- ம் . மூன்றாவது இடத்தில் T- ம் , நான்காவது இடத்தில் 


13 


வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 


175 


E- ம் வரக்கூடியன | 2 = 2 சொற்களாகும் . இவ்வெல்லாச் 
சொற்களுக்குப் பிறகுதான் Father என்ற சொல் வரும் என்பது 
தன்கு விளங்கும் . 
எனவே . இச்சொல்லுக்கு முன்னதாக 

உள்ள சொற்களின் 
எண்ணிக்கை , 


= 120 + 120 + 8 + 8 + 6 + 2 


260 . 


அதாவது , FATHER என்ற சொல் -261 - ஆவது இடத்தில் வரும் . 


7. 6 ஆண்களும் , 4 பெண்களும் அடங்கிய குழு ஒன்றை . 
15 ஆண்கள் , 8 பெண்சளிலிருந்து எத்தனை வெவ்வேறு வழி 
களில் அமைக்க முடியும் என்று கண்டுபிடி . 


தீர்வு : 

15 ஆண்களிலிருந்து 8 ஆண்களைத் தேர்ந்தெடுக்கக்கூடிய 
வெவ்வேறு வழிகளின் மொத்த எண்ணிக்கை = 
இதேபோல , 


15C , 


8 பெண்களிலிருந்து 4 பெண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய 
பல்வேறு வழிகளின் எண்ணிக்கை 

8C4 


உள்ளன . 


மேலும் ஆண்களைத் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு 
வழிக்கும் ஒப்ப , பெண்களைத் தேர்ந்தெடுக்க * C , வழிகள் 

எனவே ஆண்களைத் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா 
4C . வழிகளுக்கும் ஒப்ப , பெண்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய 
மொத்த வழிகளின் எண்ணிக்கை 1C . C4 எனக் 

* CA எனக் கண்டு 
கொள்ளலாம் . 


அதாவது , 6 ஆண்களும் , 4 பெண்களும் அடங்கிய குழுவை 
அமைப்பதற்கான பலவேறு வழிகளின் மொத்த எண்ணிக்கை 

1CX CA 
15.14.13.12.11.10 8.76.5 

X 
1.2.3.4.5.6 

1.2.3.4 
= 3,50,350 . 


8 
. 


7 பக்கங்கள் உடைய பல கோணத்தின் மூலை 
விட்டங்கள் எத்தனை ? மேலும் அந்தப் பல கோணத்தின் உச்சி 
களைக் கொண்டு எத்தனை முக்கோணங்கள் அமைக்கமுடியும் ? 


176 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 

பல கோணத்தின் n உச்சிகளையும் இரண்டிரண்டாகச் சோப் 
போமானால் " C , நேர்கோடுகள் கிடைக்கும் . இவற்றுள் , 

இவற்றுள் , அடுத் 
தடுத்துள்ள இரண்டு புள்ளிகளை இணைப்பதால் கிடைக்கப் பெறும் 
1 பக்கங்ளும் அடங்கம் இந்த n பக்கங்களைத் தவிர , மீதியுள்ள 
கோடுகள் தான் . பல கோணத்தின் மூலை விட்டங்களாகும் . 
எனவே . மூலை விட்டங்களின் எண்ணிக்கை = " C , - 1 

n ( m 1 ) 

1.2 
m ( n - 3 ) 


1 


. 


பல 


அத்து , ஒரே கோட்டிலமையாத மூன்று புள்ளிகள் ஒரு 
முக்கோணத்தை உருவாக்குமாதலால் . 

கோணத்தின் 
1 உச்சிகளைக் கொண்டு அமைக்கப்படும் முக்கோணங்களின் 
எண்ணிக்கை 

" C 


n ( n - 1 ) ( n - 2 ) 

1.2.3 
1 
6 

n ( n 1 ) ( n - 2 ) 


= 


9 . 12 சோஷலிஸ்டுகள் , 7 கன்சர்வேட்டிவ்களிலிருந்து , 
குறைந்தது 2 கன்சர்வேட்டிவ்கள் ஒவ்வொரு குழுவிலும் இருக்கு 
மாறு சோஷலிஸ்டு பெரும்பான்மையுள்ள 8 பேர் அடங்கிய 
குழுக்கள் எத்தனை அமைக்க முடியும் என்று கண்டுபிடி . 
தீர்வு : 
சோஷலிஸ்டு பெரும்பான்மையுள்ள 

குழுக்கள் அமைக்க 
வேண்டியிருப்பதால் , ஒவ்வொரு குழுவிலும் குறைந்தது 5 சோஷ 
லிஸ்டுகள் இருக்க வேண்டும் . மேலும் ஒவ்வொரு குழுவிலும் 
குறைந்தது 2 கன் சர்வேட்டிவ்கள் இருக்க வேண்டுமாதலால் , 
இத்தகைய குழுக்களை கீழ்க்காணும் இரண்டு வகைகளில் 
அமைக்கக்கூடும் . 

( அ ) 5 சோஷலிஸ்டுகள் . 3 கன்சர்வேட்டிவ்கள் உள்ள 
குழுக்கள் . இவற்றை அமைக்கக்கூடிய பல்வேறு வழிகளின் 
மொத்த எண்ணிக்கை 

13C .. Cs 


12.11.109.8 76.5 

X 
1.2.3.4.5 1.2.3 
= 27,720 


1 


177 


வரிசை மாற்றங்களும் , சேர்வுகளும் 


8 சோஷலிஸ்டுகள் , 2 கன்சர்வேட்டிவ்கள் உள்ள 
குழுக்கள் . இத்தகைய குழுக்களின் எண்ணிக்கை , 

1 ° C , C , 
12.11.10.9.8.7 7.6 

X 
1.2.3.4.5.6 1 : 2 
19,404 


என வே , தேவையான மொத்த குழுக்களின் எண்ணிக்கை 

= 27,720 + 19,404 

47,124 


10. பொருளாதாரத்தில் நூேல்களும் , கணிதத்தில் 3 நூல் 
களும் , வணிகவியலில் 2 நூல்களும் கொடுக்கப்பட்டால் , ஒவ் 
வொரு பிரிவிலிருந்தும் குறைந்தது 2 நூல்கள் இருக்குமாறு , 
மொத்தம் 8 நூல்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் தேர்ந் 
தெடுக்க முடியும் ? 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்டு 8 நூல்களைத் தேர்ந் 
தெடுப்பதை 

பின்வரும் இரண்டு வழிகளுள் ஒன்றின் மூலம் 
செய்யலாம் . 

( அ ) 4 பொருளாதார நூல்கள் , 2 கணித நூல்கள் , மற்றும் 
2 வணிகவியல் நூல்களைத் தேர்ந்தெடுக்கலாம் . இதைச் செய் 
வதற்கான மொத்த வழிகளின் எண்ணிக்கை , 

° C , C , C , 
° C , C1.1 
6.5 

3 
1.2 

45 
( ஆ ) 3 பொருளாதார நூல்களையும் , 3 கணித நூல்களையும் 
2 வணிகவியல் நூல்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான 

மொத்த 
வழிகளின் எண்ணிக்கை , 

= ° C , ° C , C , 
6.5.4 

.1.1 
1.2.3 


20 


தேவையான 8 நூல்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான 
மொத்த வழிகளின் எண்ணிக்கை = 45 + 20 = 65 . 

க . ஓ . அ . - 12 


178 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


4 


பயிற்சி 
1. கீழே 

கொடுக்கப்பட்டுள்ள வற்றின் மதிப்புகளைக் 
கணக்கிடு . 
( i ) 10P , ( ii ) 15P3 

( ii ) 15P3 ( iii ) ° P . ( iv ) P 
2 . 

பின் வரும் தொடர்புகளிலிருந்து 1.ன் மதிப்பைக் 
கண்டுபிடி . 
( i ) 2nPs = 12 P. ( ii ) PnPs = 2 PP , 
( iii ) 1 ° P . = 5040 


3. 1. 3. 4 , 6.8 என்ற இலக்கங்களைக் கொண்டு மூன் 

றிலக்க எண்கள் எத்தனை அமைக்க முடியும் என்றும் , 
அவ்வெல்லா எண்களின் கூட்டுத்தொகையின் மதிப்பு 
என்ன என்றும் கணக்கிடவும் . இங்கு ஒவ்வொரு இலக் 
கமும் ஒரு எண்ணில் ஒரு முறைதான் வரவேண்டும் 

என்பதைக் கவனிக்கவும் . 
4. எந்த இலக்கமும் ஒரு எண்ணில் ஒரே ஒரு முறை வரு 

மாறு 0 , 1 , 3 , 5.7 என்ற இலக்கங்களைப் பயன் படுத்தி 
எத்தனை 4 இலக்க எண்களை உருவாக்கலாம் ? 


5 . 


என்ற 


6 . 


ஒவ்வொரு எண்ணிலும் எந்த இலக்கமும் ஒரே ஒரு 
முறைதான் வரவேண்டும் என்ற நிபந்தனைக்குட்பட்டு 
0 , 1 , 3 , 4 , 6 , 8 

இலக்கங்களைக் 

கொண்டு 
அமைக்கப்படும் எண்களுள் 2,000 - க்கும் 5,000 - க்கும் 
இடைப்பட்ட எண்கள் எத்தனை ? 
ஒவ்வொரு 

இலக்கமும் ஒரு எண்ணில் ஒரு முறைக்கு 
மேல் வராதவாறு , 0 , 1 , 2 , 5 , 6 என்ற இலக்கங்களைப் 
பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கப்பெறும் பல்வேறு 
எண்களுள் ( i ) ஒற்றை 

எண்களையும் ; 
( ii ) ஐந்தால் வகுபடும் எண்களையும் , ( iii ) 25- ஆல் 
வகுபடாத எண்களையும் எத்தனை இருக்கும் என்றும் 
கண்டுபிடி . 


வகையான 


7. 2 , 3 , 4 , 6 , 7 என்ற : எல்லா இலக்கங்களையும் , ஒவ் 

வொன்றும் ஒரு எண்ணில் ஒரே ஒரு முறை வருமாறு 
பயன்படுத்தி பல்வேறு எண்கள் உருவாக்கப்படுகின் 
றன . அவற்றுள் எத்தனை எண்களில் ( i ) இரட்டை 
எண்கள் அடுத்தடுத்து சேர்ந்துவரும் என்றும் 
( ii ) ஒற்றை எண்கள் சேர்ந்து வராமலிருக்கும் என்றும் 
காண்க . 


வரிசை மாற்றங்களும் , சேர்வுகளும் 


179 


8 . 


குறிப்பிட்ட இரண்டு மாணவர்களுள் ஒருவர்கூட முதல் 
இடத்திலோ 

அல்லது இரண்டாவது இடத்திலோ 
அமராதவாறு , ஒரு வரிசையில் 1 மாணவர்களை எத்தனை 
வெவ்வேறு வழிகளில் உட்காரவைக்கலாம் ? 


9. Lagarithm என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களைப் 

பலவிதமாக மாற்றியமைக்கும்போது , எத்தனை சொற் 
களில் T , H 

எழுத்துக்கள் 

சேர்ந்து வரா 
மலிருக்கும் ? 


என்ற 


10 . 


ஒரு மோட்டார் 

வண்டியில் ஓட்டுநர் இடத்தையும் 
சேர்த்து மொத்தம் ஆறு இடங்கள் உள்ளன . அந்த 
ஆறு இடங்களிலும் , மோட்டார் ஓட்டத் தெரிந்த 
இருவரையும் சேர்த்து 6 பேர்களை எத்தனை வழிகளில் 
உட்காரவைக்க முடியும் ? 


11. 5 ஆண்களும் 3 பெண்களும் ஒரு வரிசையில் உட்காரும் 

போது , எந்த இரண்டு பெண்களும் அடுத்தடுத்துவராமல் 
இருக்குமாறு எத்தனை வெவ்வேறு வழிகளில் அவர்களை 
உட்காரவைக்கலாம் என்று கண்டுபிடி . 


12 . 


ஒரு புத்தக அலமாரியில் 8 தமிழ்ப் புத்தகங்களும் , 
6 மளையாளப் புத்தகங்களும் 2 தெலுங்குப் புத்தங்களும் 
வைக்கப்பட்டுள்ளன இப் புத்தகங்களை எத்தனை வெவ் 
வேறு வழிகளில் மாற்றி அடுக்க முடியும் என்றும் , ஒவ் 
வாரு மொழியிலும் உள்ள புத்தகங்கள் ஒன்றாகவே 
இருக்குமாறு எத்தனை வெவ்வேறு வழிகளில் மாற்றி 
யமைக்கலாம் என்றும் கணக்கிடு . 


4 


18 . 


ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக 5 மாணவர்களும் , 
4 

மாணவிகளும் வரிசையாக உட்காரும்போது 
( i ) மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்குமாறு 
( ii ) மாணவிகள் எல்லோரும் ஒன்றாக வராதவாறு , 
( iii ) மாணவிகள் இரண்டு ஓரங்களிலும் 

வருமாறு , 
மற்றும் ( iv ) ஒற்றை இடங்களில் மட்டும் மாணவிகள் 
வருமாறு , அவர்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் 
உட்காரவைக்கலாம் என்று கண்டுபிடி . 


14. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வற்றின் மதிப்புகளைக் காண்க 

( i ) 8 ° C ( ii ) 27C , ( iii ) 85C81 


180 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


15. கீழ்க்காணும் தொடர்புகளிலிருந்து r- ன் மதிப்பைக் 

கண்டுபிடி . 
( i ) 0P , = 720 , eC , = 120 ( ii ) rC- , = 15 

C , 
( iii ) 14C = 14Cr + , 


16. ) 
tn + = JCg : ( n -3P4 

( n - 3 ) P4 = 57 : 18 என்றால் 1 - ன் மதிப்பு 
என்ன ? 


17. 


10 பேர்களைக்கொண்டு 4 பேர் அடங்கிய குழுக்களை 
எத்தனை விதத்தில் அமைக்க முடியும் ? 


18 . 


ஒரு வகுப்பிலுள்ள 40 மாணவர்களிலிருந்து , கைப் 
பந்தாட்டம் விளையாடுவதற்காக 9 மாணவர்களடங்கிய 
குழு ஒன்று அமைக்கவேண்டும் . 
( i ) குறிப்பிட்ட 4 மாணவர்கள் எப்பொழுதுமே இக் 

குழுவில் இருக்குமாறு , 
( ii ) வேறு 9 மாணவர்கள் இக் குழுவில் இல்லாதவாறு , 
( iii ) குறிப்பிட்ட 4 மாணவர்கள் இருக்குமாறும் , மற்றும் 

வேறு 9 பேர் இல்லாதவாறும் , எத்தனை குழுக்கள் 
அமைக்கலாம் என்று கண்டிபிடி . 


19 . 


போது 


ஒரு தளத்தின் மீது 1 புள்ளிகள் உள்ளன . அவற்றுள் 
எந்த 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையாதிருக்கும் 

எத்தனைக் கோடுகளும் , முக்கோணங்களும் 
வரையமுடியும் ? மேலும் P புள்ளிகள் மட்டும் ஒரே 
கோட்டில் இருந்து , மீதி உள்ள வற்றுள் எந்த 3 புள்ளி 
களும் ஒரே கோட்டிலமையாதிருக்குமானால் , அப்புள்ளி 
களைக்கொண்டு வரையப்படும் கோடுகளின் எண்ணிக் 
கையையும் , முக்கோணங்களின் எண்ணிக்கையையும் 
கணக்கிடு . 


20 . 


ஒரு புகை வண்டித்தொடரில் n புகை வண்டி நிலை 
யங்கள் இருக்கின்றன . அத்தொடரில் செல்லும் ஒரு 
புகை வண்டி அடுத்தடுத்துள்ள எந்த இரண்டு நிலையங் 
களிலும் நிற்காமல் , ஏதேனும் 3 நிலையங்களில் நிற்பதற்கு 

1 
, 


என நிறுவுக . 


வரிசை மாற்றங்களும் , சேர்வுகளும் 


181 


21 . 


தந்தை ஒருவர் தன்னுடைய 

குழந்தைகளை 
பொருட்காட்சி சாலைக்கு அழைத்துச் செல்ல விரும்பு 
கிறார் . 

ஒரு தடவைக்கு மூன்று குழந்தைகள் என்ற 
வீதத்திலும் , ஒரு தடவை அழைத்துச் சென்ற அதே 
மூன்று குழந்தைகளை மற்றொரு முறை அழைத்துச் 
செல்வதில்லை என்ற நிபந்தனைக்குட்பட்டும் , அவர் 
குழந்தைகளை எடுத்துச் செல்வாரானால் , ( i ) ஒவ்வொரு 
குழந்தையும் பொருட்காட்சியைக் காண எத்தனை முறை 
செல்லும் என்றும் , ( ii ) அவர் எத்தனை தடவைகள் 
செல்வார் என்றும் கணக்கிடு . 


22 . 


9 இந்துக்களும் , 5 முஸ்லீம்களும் . 4 பேர் அடங்கிய குழு 
ஒன்றில் அங்கம் வகிக்க விரும்புகின்றனர் . இத்தகைய 
குழுக்கள் ஒவ்வொன்றிலும் குறைந்தது ஒரு முஸ்லீம் 
அங்கத்தினர் இருக்க வேண்டுமானால் , 

எத்தனை 
குழுக்கள் அமைக்கலாம் என்று கண்டுபிடி . 


23. 7 ஆண்கள் , 4 பெண்களிலிருந்து ஒரு குழு அமைக்க 
வேண்டியுள்ளது . அக்குழுவில் இருக்கக்கூடிய 

8 
அங்கத்தினர்களுள் குறைந்தது இருவர் பெண்களாக 
இருக்க வேண்டுமானால் , அத்தகைய குழுக்கள் எத்தனை 
அமைக்கலாம் ? 


24. 5 அங்கத்தினர்களுள்ள ஆசிரியர் - மாணவர் சங்கம் 

ஒன்றை , 5 ஆசிரியர்களிலிருந்தும் , 10 மாணவர்களிலி 
ருந்தும் அமைக்க வேண்டியுள்ளது . இந்த சங்கத்தில் 
ஆசிரியர்கள் பெரும்பான்மையினராகவும் , குறைந்தது 
ஒரு மாணவராகிலும் இருக்க வேண்டுமானால் , இ 
சங்கத்தை எத்தனை வழிகளில் அமைக்க முடியும் ? 


25 . 


ஒரு கிரிக்கெட் சங்கத்தில் 14 அங்கத்தினர்கள் இருக் 
கிறார்கள் . இவர்களுள் 5 பேர் பந்து எறியத் தெரிந்தவர் 
களாவர் . இவர்களைக் கொண்டு 11 பேர் அடங்கிய 
கிரிக்கெட் குழு ஒன்ரை , குறைந்தது 3 பந்து எறிபவர் 
கள் இருக்குமாறு 

எத்தனை 

விதங்களில் அமைக்க 
முடியும் ? 


. 


28. ஒரு அலுவலகத்தில் 8 காலி இடங்கள் உள்ளன . இந்த 
6 

5 
இடங்களுக்கு , 8 ஆண்களும் , 

பெண்களும் 
விண்ணப்பம் செய்கிறார்கள் . ஆண்களும் , பெண்களும் 
சம எண்ணிக்கையில் இருக்குமாறு , இந்த காலி இடங் 


182 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


என்று 


களை நிரப்புவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன 
கண்டு பிடி . 


27 . 


ஒரு விருந்துக்கு 18 பேர் அழைக்கப்படுகின்றனர் . 
அவர்கள் ஒரு மேஜையின் முன்னால் , பக்கத்துக்கு 8 
பேர் வீதம் அமரவேண்டும் . குறிப்பிட்ட மூவர் 
மேஜையின் ஒரு பக்கத்தில் உட்காருவதற்கும் . வேறு 
இருவர் எதிர் பக்கத்தில் உட்காருவதற்கும் விருப்பம் 
தெரிவிக்கின்றனர் என்றால் , எத்தனை வெவ்வேறு வழி 
களில் விருந்தினர்களை உட்கார வைக்க முடியும் எனக் 
காண்க . 


28 . 


இரண்டடுக்கு பேருந்து ஒன்றின் , கீழ் அடுக்கில் 9 
பிரயாணிகளும் , மேல் அடுக்கில் 6 பிரயாணிகளும் 
உட்கார முடியும் . 

ஒரு சமயத்தில் பிரயாணம் செய்ய 
விருக்கும் 15 பேர்களுள் , குறிப்பிட்ட மூவர் கீழ் அடுக் 
கிலும் , வேறு இருவர் மேல் அடுக்கிலும் உட்கார விரும்பு 
கின்றனர் . இவர்களைப் பேருந்தில் உட்கார வைப்பதற்கு 
எத்தளை வழிகள் உண்டு என்று கண்டுபிடி . 


விடைகள் 


1. ( i ) 240 , ( ii ) 2,730 , ( iii ) 720 , ( iv ) 840 . 
2. ( i ) 2 , ( ii ) 8 , ( iii ) 4. 3. 60,29,304 . 4 . 98 
5 . 120. 6. ( i ) 36 , ( ii ) 42 , ( iii ) 86 . 
7. ( i ) 86 , ( ii ) 72 . 8. ( n - 5n + 6 ) In - 2 . 
9. 7X ( 8. 10. 420 . 

420. 11. 14,400 . 
12 . | 16 , 12X | 8x 18 . 
13. ( i ) 14,400 , ( ii) 480x | 6 , ( iii ) 2880 , 

( iv ) 14,400 . 
14. ( i ) 4,060 , ( ii ) 351 , (iii ) 52,360 . 
15. ( j ) 3 , ( ii ) 6 , ( iii ) 8 . 16. 19 . 17. 210 . 
18. ( i ) C 

( i ) 56C ; ( ii ) 81C , ( iii ) 27C .. 
20. ( 1 ) " C ,, C. , ( ii ) (" C. - PC , + 1 ) , ( " C. 

PCS ) 
21. ( i ) 10 , ( ii ) 20 . 22. 875 . 23. 371 . 
24. 500 . 25. 354. 26. 560. 27. 11 C.x ( 18) x 2 
28. 210 . 


9 ஈருறுப்புத் தேற்றம் 

( Binomial theorem ) 
9.1 . தேற்றம் 

17 என்பது ஒரு மிகை முழு எண் எனில் , பின் 
( x + a ) r = xn + PC , xn - 1 a + • c , x? - a + 
+ C x -rar + 

+ an 
நிரூபணம் 
இப்பொழுது , ( x + a ) = ( x + a ) ( x + a ) ... 

n காரணிகள் 
வரை என்று தெரியும் . இங்கு வலது பக்கமுள்ள 7 காரணிகளுள் 
ஒவ்வொன்றிலுருந்தும் ஒரு உறுப்பை எடுத்து அவற்றைப் பெருக்கி 
வரும் மதிப்பானது , இடது பக்கமுள்ள கோவையின் விரிவிலுள்ள 
ஓர் உறுப்பாக அமையும் என்பதை அறியவும் . எனவே , இந்த 
விரிவிலுள்ள ஒவ்வொரு உறுப்பும் x , a இவற்றில் n படியுள்ள 
சமபடித்தான கோவையாக இருக்கவேண்டும் என்பது தெளி 
வாகும் . அதாவது , ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள -ன் படி , 
a- ன் படி இவற்றின் கூட்டுத் தொகை n என்றிருக்கவேண்டும் . 
எனவே , குறிப்பாக ( x - r ar ) எனும் கோவையையுடைய உறுப் 
பை எவ்வாறு பெறமுடியும் என்பதை இங்கு பார்ப்போம் . 


வலதுபக்கமுள்ள n காரணிகளுள் ஏதேனும் r காரணிகளி 
லிருந்து a எனும் உறுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு , மீதி 
யுள்ள ( n - r ) காரணிகளிலிருந்து x - ஐ மட்டும் எடுத்து , இவ் 
விரண்டையும் பெருக்க ( x - rar ) என்ற கோவை கிடைக்கும் . 
ஆனால் , 7 காரணிகளிலிருந்து ஏதேனும் காரணிகளைத் தேர்ந் 
தெடுக்க " C , வழிகள் 

உண்டு என்று தெரியும் . ஆகையால் 
( x ? -r ar ) எனும் கோவை , தடவைகள் வரும் என்று தெரி 
கிறது . அதாவது , தேவையான 

விரிவில் ( x -rar ) எனும் 
கோவையை உடைய உறுப்பு ( PC , xn - r ar ) என்பதாகும் . 


எனவே , ( x + a) -ன் விரிவிலுள்ள ( xn -ra -ன் குணகம் C 
என்று அறிகிறோம் . 


இவ்வாறு , 
0,1,2 ,............. n 


கிடைக்கப் பெற்ற உறுப்பின் மதிப்பில் , r- க்கு 
என்று அடுத்தடுத்து மதிப்புகளைப் பிரதியிட 


184 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


xe xn - 1 a , x - ra , ......... an ஆகிய கோவைகளின் குணகங்கள் 
கிடைக்கும் . 1 

அவை முறையே 1 , " C ) . " C ........... " C. என்பன 
வாகும் . இம்முறையில் ( x + a ) -ன் விரிவிலுள்ள எல்லா உறுப்பு 
களும் கிடைக்கப் பெறும் . எனவே , 
( x + a) = x ? + " C , ar - l a + " C.x ? - * a + 
+ Cran - r at + 

+ a 


. 


9.2 . துணை முடிவுகள் 

( i ) ( x + a ) - ன் விரிவிலுள்ள மொத்த உறுப்புகளின் எண் 
ணிக்கை ( n + 1 ) என்று அறியவும் . அதாவது , ஈருறுப்புக் 
கோவையின் படி 1 எனில் அதன் விரிவில் ( n + 1 ) உறுப்புகள் 
இருக்கும் . குறிப்பாக , ( x + a ) -ன் விரிவில் 4 உறுப்புகளும் , 
( x + a ) - ன் விரிவில் 5 உறுப்புகளும் இருக்கும் என்று தெரிகிறது . 

( ii ) ( x + a ) -ன் விரிவிலுள்ள ( Crx - rar ) எனும் உறுப் 
பைப் பொது உறுப்பு என்று கூறுவர் . இது விரிவிலுள்ள ( r + 1 ) 
ஆவது உறுப்பு என்பது நன்கு விளங்கும் . எனவே , பொது 
உறுப்பு , tr + 1 = ( nC , x - r a ) .என்பதாகும் . 

( iii ) ( x + a) -ன் விரிவில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளில் 
x- ன் படி குறைந்து கொண்டும் , அதற்கொப்ப a- ன் படி அதிகரித் 
துக்கொண்டும் செல்லும் என்பதை கவனிக்கவேண்டும் . ஆனால் 
எப்பொழுதும் x , a இவற்றின் படிகளின் கூட்டுத்தொகை 
என்றுதான் இருக்கும் என்பதை அறியவும் . 
( iv ) " C = C- என்று 

நமக்குத் தெரியும் . எனவே , 
வலது பக்கத்திலுள்ள 

விரிவின் ஆரம்பத்திலிருந்தும் , இறுதி 
யிலிருந்தும் சமதூரத்தில் அமைந்துள்ள உறுப்புகளின் குணகங் 
கள் சமமாகவே இருக்கும் . இவ்வாறு , 

" C. 1 

= 1 = " Cn ; " C , = " C. - 1 . " C , = " Ca - s 
இதேபோன்று , இன்னபிற சமன்பாடுகளையும் பெறமுடியும் . 
( V ) ( x + a ) -ன் விரிவிலிருந்து , 

( 1 + x ) " = 1 + ° C ] x + ^c.x " + ...... + " C , xr + ...... + x 
என்று கிடைக்கப்பெறும் . 


ஈருறுப்புத் தேற்றத்தை இந்த அமைப்பிலும் சிலசமயங்களில் 
எழுதுவதுண்டு . மேலும் , " Cr -ஐ , சுருக்கமாக C , என்றே குறிப் , 
பிடுவதுமுண்டு . இவ்வாறு , 

( 1 + x ) = C. + Cix + c , x + ............ + Cnx " என்றாகும் . 


185 


ஈருறுப்புத் தேற்றம் 


இங்கு , C. ( = 1 ) , C ) , C ............ என்பனவற்றை ஈருறுப்புக் 
கோவைக் குணகங்கள் என்றும் அழைப்பார் . 
இக்குணகங்களின் 

பண்புகளைப் பற்றி அடுத்து வரும் 
எடுத்துக்காட்டுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் . 

எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. பின்வரும் கோவைகளை விரித்து எழுதவும் . 

2 
( i ) ( 2x + 3 ) ( ii ) 

8 


தீர்வு : 


( i ) ( 2x + 3 ) * = ( 2x )* + * C ,( 2x) * ( 3 ) ++ C , ( 2x ) * ( 8 ) " 
+ C8 ( 2x ) " ( 3 ) 8 + C , ( 2x ) ( 3 ) * + * Cs ( 3 ) * 

5.4 
25.x + 5.2.3.x + 25.32.8 

1.2 
5.4.8 

29.38.x + 5.2.3 * x + 3 * 

1.2.3 
= 32x + 240x + 720x3 + 1,080x " 

+ 810x - 
3 2 

3 
y 3 

* 


+ 


= 


லல் 


+ 


colno 


( - ) + *c,( ** ) (- + - ) + 

“c.( ** ) ( -- > ) +•c4 (- * * ) 
- ( ) * +4( ) ( - )( 
x"> + 1: 3 
( 2 ) (- ) "c=" 
>")+4 (3 ) ( - ) 

( - ) 
= x - 4. 27 = (x " > ) + 8. + 4 

(* > ) - 4. * * ( y") + 1 
its - 9x + y + ex * y * - ** + 1 , 


( xy ) + 


y 


16 
81 


188 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


a 


2 . 


( 


2 )" 


-ன் விரிவிலுள்ள பத்தாவது உறுப்பைக் 


b 


கண்டுபிடி . 
தீர்வு : 

( x + a )n- ன் விரிவிலுள்ள பொது உறுப்பு , 
tr + 1 = " Cr xn -ra என்று தெரியும் . 

25 
கொடுக்கப்பட்டுள்ள ஈருறுப்புக்கோவை 

b 

- ஐ 
( x + a ) " - உடன் ஒப்பிட , 

2b 
; a = 

ae 

மற்றும் n = 13 என்றாகும் . 


18 


| 


aa 


) " 


( 
* +1 = 1 " C , ( 

> ( 4 ) " ( - 2 ) 


எனவே , பத்தாவது உறுப்பைப் பெற , = 9 
வேண்டும் . 


என்றிட 


i.e. 110 


2619 


* 


* C , ( ) " ( - 2 ) 
1c (5 ) ( -1 ) 2 " 


= -18C , 


2 


a be 
br as 


be 


18.12.11.10 

1.2.84 


29 . 


all 


b5 


( 715 


715 x 29 x 


al 


91 


8. கீழ்க் காணும் ஈருறுப்புக் கோவைகளின் விரிவிலுள்ள 
நடு உறுப்புகளைக் காண்க . 

2 
( i ) 

; ( ii ) 

* + 

3x2 
தீர்வு : 

2 
( i ) 5x 

-ன் விரிவில் 11 உறுப்புகள் 

3x2 
உள்ளன . ஆகையால் இதன் விரிவிலுள்ள 

ஆறாவது உறுப்புடி 
நடு உறுப்பாக அமையும் . மேலும் பொது உறுப்பு 

2 
tr + 1 1 . 10 

என்பதாகும் . 
3x 


10 


ஈருறுப்புத் தேற்றம் 


187 


: r = 5 என்றிட , 


14. = 1 ° C , [ 5x ) " ( - * ) 

( E ) * 1. 
c . ( 9 ) : 


1 ° C , 55 


1 ° C 


= 


( ii ) x + 

- ன் விரிவில் 22 உறுப்புகள் உண்டு. 
எனவே , 11 - ஆவது மற்றும் 12 - ஆவது உறுப்புகள் நடு உறுப்பு , 
களாக இருக்கும் . 
இங்கு , 1 + 1 = 21 C x91 

( 


11 - ஆவது உறுப்பு , 111 


21C1 


( 4 )" 


81 Clox 


இதேபோன்று , 12 - ஆவது உறுப்பு , 


11 


1. - " Cus " (1 ) " 

( ) 


21C1 


4 . 


( * - + ) " 


-ன் விரிவிலுள்ள TIT 


குணகம் 


என்ன ? 


தீர்வு : 


-ன் விரிவிலுள்ள பொது உறுப்பு , 


( 
**)" 
+1 = " C,(x") - ( - + ) 

( - ) 


15C, ( -1)r x80-4r 


( -1) 16C360-7 


x - 11- ன் குணகம் தேவைப்படுவதால் , 60 - 7r = -- 17 
என்று கொள்ளவேண்டும் . 


188 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


60 - 7 / = - 17 


i.e. 


-7 / = 


3 


- 77 


i.e. 


r = 11 


எனவே , 17 - ன் குணகம் = ( -1 ) 11 15C 

= -1C , 


5. ( 1 + x + x ) ( 1 - x ) - ஐ 

- x ) - ஐ விரித்து x- ன் படி ஏறு 
வரிசையில் இருக்குமாறு அமைத்தால் , x- ன் குணகம் காண்க . 


தீர்வு : 

( 1 + x + x ) ( 1 - 3 ) 
= ( 1 + x + x * ) ( 1 - x ) ( 1 - x ) . 

( 1-3 ) ( 1 - 14 
தேவையான 315 - ன் குணகம் 

( 1-3 ) ( 1 - - -ல் உள்ள க - ன் குணகம் . 
= ( - ) ( 1 - x ) 14- ல் உள்ள 3 - ன் குணகம் . 

( 1 - 14 - ல் விரிவிலுள்ள 312 - ன் குணகம் . 
ஆனால் , ( : -x) = 1-14C , x + 14C , x -......... + x14 

இதன் விரிவிலுள்ள 319 - ன் குணகம் = 1C . என் 
பதாகும் . 


எனவே , தேவையான குணகம் 


1. C 


14C , 


8. ( 1 + ax ) -ன் விரிவிலுள்ள முதல் 3 உறுப்புகள் முறையே 
1,6x , 18x என்றால் 

a , 1 இவற்றின் மதிப்புகளைக் கணக்கிடு . 


தீர்வு : 
( 1 + ax ) " = 1+ " C , ( ax ) + " C , (ax) + .............. + ( ax ) " 

n ( n - 1 ) 
= 1 + nax + 

ax + 

..... arx 
1.2 


இங்கு . முதல் 3 உறுப்புகளாவன : 

n ( n - 1 ) 
1 + nax + 

ax 
2 


na = 6 , 


n (n - 1 ) as 

a = 18 என்று பெறலாம் . 
2 


- 


= 16 


= 8a 


* 


= 


69Cx 10 = 89Cr + 1 x 5 
ஈருறுப்புத் தேற்றம் 

180 

18 
எனவே , இவற்றை வகுக்க 

n ( n - 1 ) a 
2na 

என்றாகும் . 

8 
i.e. 8 ( n - 1 ) a 

= 18 
i.e. 3 ( na - a ) 
i.e. 3 ( 6- a ) 

18 ( 

na = 8 ) 
i.e. 18-16 

2 
i.e. 

a 

3 
8 

8 
na = 8 என்பதால் , 1 = 

9 
2 
இவ்வாறு , a = n = 9 என்று தெரிகிறது . 

8 
7. ( 10x + 5 ) 89 - ன் விரிவிலுள்ள அடுத்தடுத்த இரண்டு . 
உறுப்புகளின் குணங்கள் சமமாக இருந்தால் , அந்த உறுப்பு . 
களைக் கண்டுபிடி . 
தீர்வு : 

( 10x + 5 ) 89- ன் விரிவிலுள்ள ( r + 1 ) - ஆவது , ( r + 2 ) - ஆவது 
உறுப்புகளின் குணகங்கள் சமம் எனக்கொள்வோம் . 
இங்கு பொது உறுப்பு , +1 Cr ( 10x ) 9- 5 

.. 

Ir + 3 = 89 Cr + 1 ( 10x ) 89 --- 1 5r + l 
i.e. 

tr + 1 = 89C , 1089- 5r x89 
tr + s 

8 ° C + 1 1088- 5r + 1 x88 
இவ்விரு , உறுப்புகளின் குணகங்கள் சமமாதலின் , 

C. 1089-5 = 8C + 1 1088- 5 + 1 
i.e. 


" ம் 


89 


69 


89 


i.e. 


189 

69 


X 2 


| r 


| r + I 


88 


= 


2 | r + 1 
i.e. 

| 
i.e. 2 ( r + 1 ) 
i.e. 

3r 


189 - 
185 
89 
87 


29 


11.90 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


89 


எனவே , 30 - ஆவது , 31 - ஆவது உறுப்புகளின் குணகங்கள் 
சமமாக இருக்கும் என்று அறிகிறோம் . 
மேலும் , 130 9C ,91060529360 

tg1 = 89C , 1059 580 x59 . 
8 . பின்வரும் கோவைகளின் விரிவுகளில் உள்ள தனி 
உறுப்புகளைக் கணக்கிடு . 
1 

2 
( i ) 2x2 + 

( ii ) 


12 


20 


தீர்வு : 


12 


2x2 + 


-ன் விரிவிலுள்ள பொது உறுப்பு , 


( 1 * ) " 
( 1 ) ( 2x 1 ) 
1.42 - 4 * c ; ( 2x") - ( 4 ) 

(x-- * + ) 


= 12C . 212 


= 12C , 212 - rx24-3r 
நமக்குத் தனி உறுப்புத் தேவைப்படுவதால் , இவ்வுறுப்பில் 
x- ன் படி பூஜ்யமாகும் . 

24-3r = 0 என்றிருக்க வேண்டும் . 

i.e. = 8 
எனவே தனி உறுப்பு , 19 19C : 24 = 12C , 16 

2 
என்ற 

கோவையின் விரிவி 


20 


( ii ) ( 


) 


x3 


2 ) 


- லுள்ள பொது உறுப்பு , 

2 
tr + 1 2.Cx) 

°° - ( 

( 
( - 2 ) 2 ° C x 

( 20- ) 
( -2 ) r 20C- x2 ( ° --- 4r ) 

( 20-5 ) 
= (-2) 20C, x2 
தனி உறுப்புத் தேவைப்படுவதால் , ( 20- 5r ) = 0 

2 
- என்றிருக்கவேண்டும் . 

i.e. r = 4 என்ருகும் 
எனவே , தேவையான உறுப்பு 1 = ( - 2 ) 2 ° C , 

= 16 20C . 


1 


ஈருறுப்புத் தேற்றம் 


191 


8 


49 


9 . 


50 


-ன் மதிப்பை 5 தசம இடங்களுக்குச் சுத்தமாகக் 


கண்டுபிடி . 


தீர்வு : 


8 


( 3 ) - ( 188 ) 

= (1-13 ) 


8 


= ( 1- 0.02 ) 8 
= 1- % C1 (0.02) + SC , (0.02 ) - * C : (0.02) * + ..... 


8.7 
1.2 


== 


1- 8 ( 0.02 ) + 


( 0.0004 ) 


8.7.6 
1.2.3 


X ( 0.000008 ) + 


8 


ஃ . 


49 
50 


-ன் தோராய மதிப்பு , 


1-0.16 + 28 ( 0.0004 ) - 56 ( 0.000008 ) 
= 1-0.16 + 0.0112-0.000448 


0.850752 


= 0.85075 ( ஐந்திடங்களுக்குச் சுத்தமாக ) 


+ C = 20 


10 . பின் வருவனவற்றை நிறுவுக : 
( i ) C. + C + C + 

2n - 1 = 
( ii ) C + C , + C4 + 

C + C ++........ 

C. 
C1 
( iii ) 

+ n 

+ 
C. 

CI 
n ( n + 1 ) 

2 


C + 3 


CS 


+ 2 


Ca 


Ca - 1 


C. 


CA 


( iv ) Ci + 2 C , + 3 Cs + 

+ nC . = n2n - 1 
( v ) C. - _ + - ........... + ( -1 ) n 

( n + 1 ) 
1 
n + 1 


- 


= 


- ( +1 ) 





.... + 


| 


( iii) - 
192 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
தீர்வு : 
( i ) ( 1 + x , " = 1 + ° C ] x + ° C , x + 

+ x 
= C . + C1x + C , x + ......... + Coxo 
இதில் x = 1 என்றிட , 

( 1 + 1 ) = C. + C1.1 + C..1 + ......... + C..1 
i.e. 20 = C. + C1 + C , ++ 

+ C 

( 2 ) 
( ii ) முற்றொருமை ( 1 ) -ல் ! = - 1 என் றிட , 

0 Co + C ( - 1 ) + C. ( +1 ) + C ( -1 ) + ............ 
i.e. 0 = c . - ( 1 + C , - Cs + ............ 

( 3 ) 
ஃ ( 2 ) + ( 8 ) = £ " = 2 ( C. + C , + C , + ........... ) 
i.e. 2-1 = C. + C , + C , + 

........ ) 
இதேபோல , 
( 2 ) - ( 3 ) 

( 3 ) = 20 2 ( C ) + Cs + Cs + ......... ... ) 
i.e. 2n - 1 ( C ) + Cs + C + 

.... ) 
C 
+ .. 

+ n 


1 


CS 
C ) 


C. 
Cn- i 


CO 


= 


+ 


+ Ca - 1 


" + 2 "C ; 
- [ + ) + [ 2 


( m ) ( n - 1 ) 

1.2 


] 


+ 


+ n 


( 1 ) 


n 


. 


= n + ( n - 1 ) + ( n - 2 ) + 

+ 1 
முதல் 1 இயற்கை எண்களின் கூட்டுத்தொகை . 
n ( n + 1 ) 


( iv ) S. = CI + 2C + 3Cs + 

+ nC . என்க . 
i.e. S. = " C1 + 2 " C , + 3 ^ c , + ......... + n " C ....... ( 1 ) 
மேலும் S. = n C. + ( n - 1 ) " Ca - 1 + ...... ..... 

+ 2C , + " C ) என்று மாற்றி எழுதலாம் . 
i.e. S. = nPC . + ( n - 1 ) ^ C1 + (n- 2 )" C , + .............. 

+ 2 " Cn- , + Ca - 1 
i.e. = C1 

S. = n + ( n - 1 ) " CI + ( n - 2 ) " C, + . 
+ 2 Ca- + C - 1 

( 2 ) 


ஈருறுப்புத் தேற்றம் 


188 


( 1 ) + ( ? ) = 2S . = n + [ 1+ ( n - 1 ) " C1 + [ 2+ ( n - 2 ) ] " C , 

+ ............ + [ ( n - 1 ) +1 ] rC . - 1 + nrc . 
= n + n ° C ) + n ° C , + 

+ n " Co - 1 
+ n " 
n [ 1 + Ci + rc : + 

+ " C - 1 + CA ] 


= n.2n 


ஃ . 


S. 


= n.2n - 1 . 


( v ) C. 


C 


+ 


* 


S. + (-1 ) " . 1 
- 


1 


1 n ( n - 1 ) 
m + 
3 12 

1 
+ ( - 1 ) 

1 . 
n + 1 

( 1 + 1 ) .n . ( n - 1 ) 

+ 
1.2 

1.2.3 


- + ) [ + 


1 
[ n + 1 


( n + 1 ) - ( n + 1 ) 
m 


+ ( -1) 


) 


== 


( n + 1 ) C. + (n + 1 ) CS 


(n+ 1 ) [ n + - ) 


+ 1 ) ( + 2 C, 


..... + ( -1 ) 


In + 1 ) C ( n + 1 ] 


1 


* 


xn + 1 


90 BUT 95l , ( 1 + x , + = 1 + ( +1 )Cx + ( +1 ) C. 

+ .......... 

1 

/ 
இதில் , x = - 1 என்றிட , 
0 = 1 - ( n + LICI + ( +1 ) C 

+ ( - 1 ) +1 


in + 1 ) C ( n + 1 } 


i.e. 


( n + 1 ) C1 - (n + 1 ) C. + 

C ... 


( -1 ) +1 


( n + 1 ) C ( n + 11 


1 


C. 


C 


C. 


ஃ . 


C. 


+ - 


+ ( - 1 ) 


n + 1 


+1 ) 


1 . 


1 
( n + 1 ) 

1 

( n + 1 ) 
பயிற்சி 
பின் வரும் ஈருறுப்புக் கோவைகளை விரித்தெழுதுக : 

( i ) ( 3 + 4x ) , ( ii ) ( 3x - y " ) " . ( iii ) ( 3a - 2 ) 
க.ஓ. அ . - 18 


1 . 


104 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


2 
. 


( » + * ) " - ன் விரீவிலுள்ள பதினாருவது உறுப் 


பைக் கண்டுபிடி . 


3. கீழ்க்காணும் கோவைகளின் விரிவிலுள்ள நடு உறுப்பு 

களைக் காண்க . 


( i ) (x 
( ** - * )" ; 

( i ) ( " , 

( - ) " 
( iii ) ( 

( 2x " - * ) " ; (iv ) ( 4x • + + ) ; 
( 23- " ) " 

( vi ) ( 
( * + 2 

2 ) " 


20 


( v ) 


4. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோவைகளின் விரிவுகளி 
லுள்ள , குறிப்பிடப்பட்டுள்ள குணகங்களைப் பெறவும் . 

2 
( i ) 

( (x 
x + 

-ன் விரிவிலுள்ள 11 - ன் குணகம் . 
x 


+ 


2 


15 


-ன் விரிவிலுள்ள x82- ன் குணகம் . 


7 


1 


-ன் விரிவிலுள்ள 


-ன் குணகம் . 


) " 
( i ) ( 
( - + ) 
(i) ( 

( : - * ) 
( iv ) ( x - 1 ) 
) 

( ** + + ) 
( x- - ) " 


15 


-ன் விரிவிலுள்ள x - 3- ன் குணகம் . 


20 


( V ) 


-ன் விரிவிலுள்ள 11 - ன் குணகம் . 


20 


( vi ) 


-ன் விரிவிலுள்ள x3 , X8 ஆகிய 


வற்றின் குணகங்கள் . 


( vii ) ( 1 + x + x ) ( 1 - x ) 16- ன் விரிவிலுள்ள 110 - ன் 

குணகம் 


( viii ) ( 1 - x + x ) ( 1 + x ) 18- ன் விரிவிலுள்ள 


x16- ன் 


குணகம் . 


( ix ) ( 1 - x + x ) ( 1 + x ) 15- ன் விரிவிலுள்ள 314 - ன் 


குணகம் . 


ஈருறுப்புத் தேற்றம் 


195 


5 . 


பின் வரும் கோவைகள் ஒவ்வொன்றின் விரிவிலுள்ள 
தனி உறுப்பைக் காண்க . 


( ii ) 


( ) ( 2x + * ) : (i ( ** - + ) " 
(i) ( 2x - 2:-) " : ( iv ) ( * -- ) " 
( 4 * - 2 ) : ( Vi ) ( 2 

(27- * )" 
(* - 2 ) 
1 )" 


( 


( v ) 


; ( vi ) 


( vii ) ( 2x + 1 ) 


x 


-ன் விரிவில் தனி உறுப்பு இருக்குமானால் , 


n- ன் மதிப்பு மூன்றின் மடங்காக இருக்கும் என்று காட்டு . 
மேலும் , அத்தனி உறுப்பின் மதிப்பு " என்றும் 
நிறுவுக . 


7 


( 1 + x )44- ன் விரிவிலுள்ள 

21 - ஆவது 

உறுப்பும் , 
22 - ஆவது உறுப்பும் சமமாக இருக்குமானால் , X- ன் 
மதிப்பைக் கண்டுபிடி . 


8. ( 1 + x ) an + - ன் விரிவிலுள்ள -ன் குணகமும் . + -ன் 

குணகமும் சமமாக இருப்பின் , ன் மதிப்பு என்ன ? 


9 


( 2 + 3x ) 4- ஐ X- ன் படி ஏறு வரிசையில் இருக்குமாறு 
விரித்தெழுதும் போதுக் கிடைக்கப்பெறும் r- ஆவது 
உறுப்பு , ( r + 1 ) - ஆவது உறுப்பு ஆகியவற்றின் 
குணகங்கள் சமமானால் , r- ன் மதிப்பைக் கண்டுபிடி . 


10. x- ன் படி ஏறு வரிசையில் இருக்குமாறு ( 1 + x ) * 8 - ன் 
விரிவு 

அமைந்துள்ளது . அவ் விரிவிலுள்ள 
( 2r + 1 ) -ஆவது , ( r + 2 ) -ஆவது உறுப்புகளின் குண 
கங்கள் சமமாக இருக்குமானால் , -ன் மதிப்பைக் காண்க. 


11. ( 1 + x ) 98- ன் விரிவிலுள்ள r- ஆவது , ( r + 1 ) -ஆவது 

உறுப்புகளின் குணகங்கள் 1 : 5 என்ற விகிதத்தில் 
அமைந்திருக்குமானால் , r- ன் மதிப்பு என்ன ? 


196 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


d , 


11 


12. " 

( 1 + ax ) -ஐ x- ன் படி ஏறு வரிசையில் அமையுமாறு 
விரித்தெழுதும் போது கிடைக்கப்பெறும் முதல் மூன்று 
உறுப்புகள் 1 + 12x + 6 * x " என்றுள்ளன . 

ஆகியவற்றின் மதிப்புகளைக் கண்டுபிடி 
13. ( x + a ) " - ன் விரிவிலுள்ள , மூன்றாவது , நான்காவது . 

ஐந்தாவது உறுப்புகள் முறையே 64 , 280 , 560 என்று 
கொடுக்கப்பட்டால் , x , a , n ஆகியவற்றின் மதிப்புகளைக் 
காண்க . 


14. 1 

( 1 + x ) -ன் விரிவிலுள்ள இரண்டாவது , மூன்றாவது , 
நான்காவது உறுப்பு ளின் குணகங்கள் கூட்டுத் 
தொடரில் அமைந்திருக்குமானால் , n- ன் மதிப்பைக் 

கண்டுபிடி . 
15. ( 1 + x ) 14- ன் விரிவிலுள்ள r- ஆவது , ( r + 1 ) -ஆவது 

( r + 2 ) -ஆவது உறுப்புகளின் குணங்கள் கூட்டுத் 

தொடரில் இருக்குமானால் , -ன் மதிப்பு என்ன ? 
18. ( 1 + x ) - ன் விரிவில் உள்ள அடுத் தடுத்துவரும் மூன்று 

உறுப்புகளின் குணகங்கள் 1 : 2 : 3 என்ற விகிதத்தில் 

இருக்குமானால் , n- ன் மதிப்பைக் கண்டுபிடி . 
17. ஈருறுப்புத் தேற்றத்தைப்பயன்படுத்தி கீழே கொடுக் 

கப்பட்டுள்ளவற்றின் மதிப்புகளைக் கணக்கிடு . 
( i ) 9 , ( ii ) 

( ii ) 118 , ( iii ) ( 1.01 ) 10 ( 5 இடங்கள் 
சுத்தமாக ) , ( iv ) ( 0.99 ) 10 ( 5 இடங்கள் சுத்தமாக . ) 
18. ஈருறுப்புக் குணகங்களுக்கிடையே கொடுக்கப்பட்டுள்ள 

கீழ்க்காணும் தொடர்புகள் உண்மை என நிரூபிக்கவும் . 
( i ) C + 2C1 + 3C , + ...... + ( n + 1 ) C. 

= ( n + 2 ) 2n - 1 
( ii ) C. + 3C1 + 5C . + 

+ ( 2n +1) C. 
= ( n + 1 ) 20 
( iii ) 3C1 + 7C , + 11cs + ......... n உறுப்புகள் வரை 

( 2n - 1 ) 2 + 1 
( iv ) a c + ( a + d ) C1 + ( a + 2d ) C , + 

+ ( a + nd ) Cn = ( 2a + nd ) 20-1 
C 

C. 
+ 

+ 
3 

+ 

( n + 1 ) 
1 
( 28 + 1 

- 1 ) 
n + 1 


C , 


+ 


= ( +1 ) 


வருறுப்புத் தேற்றம் 

197 
( vi ) C 2C , + 8 Cg 

+ ( - 1 ) -In Ca = 0 

| 2n 
( vii ) Col + C + ......... + Cp = 

( ln ) ? 
( Co + C1 ) ( C1 + C ) .... ( Cn - 1 + C . ) ( n + 1 ) 
) 
CC , 

Cn 


in 


1 . 


விடைகள் 
( i ) 81 + 482x + 864x * + 768x + 256x8 . 
( ii ) 248x6–405x * y * + 270x® je – 90x® y® +15 xy 

-310 
( iii ) 81a " - 2162 + 216aº19 - 96ab8 + 1654 


8 


7 


8. ( i ) – 14C7 


x² 
27 


( ii ) . 24C19 


2. " C. ( * ) 

) , 
( ) ii) -2 ° C , ( **** ), 

( 1916-) (iv) 1960 ( 4 * 2® ) ; 
(w ) " C. ( *-);; --C8 ( 10) 


10 C10 


( iv ) 1100 ( 4®® ) ; 1100 ( 457 ) 


1.3.5 . 


.... ( 2n - 1 ) 


( vi ) 


4. ( i ) 4.1 ° C ,, ( ii ) 19C4 , ( iii ) Cs 


aco ( 


( 6 ), 


( iv ) -18C . ( v ) 400g ( vi ) € 4.2 ° C ; 214 2 ° CE , 
( vii ) 16Cg . ( viii ) 10C ( ix ) ( 1 + 1408 ) 


5. ( i ) Cg 


26 
98 

( ii ) 10 C4 , ( iii) 10C4 ( 4a ) , 
( iv ) 18 C , ( v ) 27. Cg , ( vi ) 1 ° C4 ( 28 84 ) , 
( vii ) ° C 20 – ° C , 2 ) . 7. § 8. n . 

9. 9 . 


7 


10. 1 , 14. 11. 4. 12 . 

8. 13. 1 , 2 , 7 . 

2 
14. 7. 15. E , 9. 16 . 14. 17 ( i) 4,782 969 , 
( ii ) 1,771,561 ( iii ) 1.10462 ( iv ) 0.90438 


. 


அத் 


முடி வுடைத் தொடரின் பொது உறுப்பு , கூடுதல் ஆகிய 

என்பது ஒரு 
10. முடிவிலாத் தொடர்கள் 

( Infinite series ) 
முன்னுரை 
வற்றைக் காணும் முறைகளைப் பற்றி முன்பு பார்த்துள்ளோம் . 
இனி , சில முடிவிலாத் தொடர்களைப் பற்றி அறியுமுன்னர் . 
தொடர்சளின் பண்புகளைத் 

தெரிந்து கொள்ளப் பயன்படும் 
‘ பகுதிப் பின்னமாக்குதல் ( splitting into partial fractions ) எனும் 
செயலைப் பற்றி முதலில் விளக்குவோம் . இச்செயலின் அடிப் 
படையில் தான் , கொடுக்கப்பட்டக் கோவைகளின் விரிவுகளை 
x- ன் படியில் எழுதமுடியும் என்பதை அடுத்துவரும் பகுதிகளி 
லிருந்துத் தெளிவாக உணரலாம் . 
10.1 . பகுதிப் பின்னங்கள் 

பல்லுறுப்புக் கோவைகளைப் பற்றி விளக்கும் போது , விகித 
முறுச் சார்புகள் என்பதையும் வரையறுத்துள்ளோம் . அதாவது , 
P , Q என்பன x- ல் அமைந்துள்ள ஏதேனும் இரண்டு பல்லுறுப்புக் 

P 
கோவைகளைக் குறிக்குமாயின் , எனும் விகிதம் ஒரு விகித 
முறுச் சார்பைக் குறிப்பதாகும் . அதாவது . இரண்டு பல்லுறுப்புக் 
கோவைகளின் விகிதமாக அமைந்துள்ள ஒவ்வொரு சார்பும் , ஒரு 
விகிதமுறுச் சார்பு என்றழைக்கப்படும் . இங்கு P , Q என்ற சார்பு 
களின் படிகள் வெவ்வேறானதாக இருக்கக்கூடும் . . - ன் படி 

P 

. 
தகு பின்னம் எனப்படும் . இத்தகையத் தது பின்னங்களை . 
றுக்கு மேற்பட்ட சிறிய பின்னங்களின் கூட்டுத்தொகையாக 
அமைக்கும் முறைக்குத்தான் பகுதிப் பின்னமாக்குதல் என்று 
பெயராகும் . ( PIQ என்பது தகா 

பின்னமாக 

இருப்பினும் , 
அதாவது , . - ன் படி P- ஐ விட சிறியதாக இருந்தாலும் , P- ஐ 
Q- ஆல் வதத்த பின்னர் கிடைக்கப்பெறும் மீதியைப் பகுதிப் 
பின்னமாக்கக் கூடும் ) . 


Q 


ஒன் 


முடி விலாத் தொடர்கள் 


199 


எடுத்துக்காட்டாக , பின் வரும் சார்பைக் கவனிக்கவும் . 
6 

5 

6 ( 2 - x ) + 5 ( 9x 5 ) 
( 3x - 5 ) + ( 2 - 3 ) ( 3x- 5 ) ( 2 - x ) 

( 9x - 13 ) 
( 3x 5 ) ( 2 - x ) 


பதிப் 


இங்கு , இரண்டு சிறிய பின்னங்களின் கூட்டுத்தொகையை 
ஒரு விகிதமுறுச் சார்பாகப் பெற்றுள்ளோம் . இச்செயலுக்கு நேர் 
மாறாக , ஏதேனும் ஒரு விகிதமுறுச் சார்பை , சிறிய பின்னங்களின் 
கூட்டுத் தொகையாகப் 

பிரித்து 

எழுதுவதைத்தான் 
பின்னமாக்குதல் என்கிறோம் . இங்கு , இடதுபுறக் கோவைகள் 
இரண்டும் வலதுபுறக் கோவையின் பகுதிப் பின்னங்களாகும் .. 
இவ்வாறு பகுதிப் பின்னமாக்குதலைப் பகுதிச் சார்பு -ன் 
அலமப்பைப் பொருத்து , வகைப்படுத்தியுள்ளனர் . இந்த வகை 
ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுகள் 

இனி 
விளக்குவோம் . 

P 
10.1.1 . வகை 1 . எனும் சார்பில் , Q என்ற சார்பு ஒருபடிச் 

e 
கார்புகளின் பெருக்குத் தொகையாக அமைந்திருந்தல் . 
1 . பின் வருவனவற்றைப் பகுதிப் பின்னமாக்குக . 

( 2x - 3 ) 
( i ) 

( 7x - 1 ) 
( x - 1 ) ( x + 2 ) ( 3 - x ) 

( ii ) 

( 1 - 5x + 6 ) 


கள் 


மூலம் 


தீர்வு : 


( i ) 


== 


( 2r - 3 ) 
( -1) ( x + ) ( 3 - x ) 

C 
+ 

என்க . 
( 8 

- x ) 


A 

B 

+ 
( x - 1 ) ( x + 2 ) 


இங்கு A. B. C என்பன மாறிலிகளாகும் ; இவற்றின் மதிப்பு 
சளைப் பெற வெவ்வேறு முறைகள் உண்டு . அவற்றுள் பொது 
வான முறை ஒன்றை நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம் . 


மேலேயுள்ள சமன்பாட்டிலிருந்து பின் வரும் முற்றொருமை 
மாற்றி கிடைக்கும் . 
( 2x- 3 ) = A ( x + 2 ) ( 3 - x ) + B ( x - 1 ) ( 3 - x ) 

+ C ( x - 1 ) ( x + 2 ) 
= A ( 6 + x - x ) + B ( -3 + 4x - 

+ C ( - 2 + + x ) 


- x " ) 


200 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இம்முற்றொருமையிலுள்ள , ஒத்த உறுப்புகளின் குணங்களை 
ஒப்பிடும் வாமானால் , பின் வரும் சமன்பாடுகள் கிடைக்கப்பெறும் . 
-A - B - C = 0 

( x- ன் குணகங்கள் ) 
A + 4B + C = 2 ( 2 ) ( 1 - ன் குணகங்கள் ) 
SA - 3B - 2C - 3 .... ( 3 ) 

( தனி உறுப்புக்கள் ) 
( 1 ) + ( 2 ) = 3B + 2C = 2 

( 4 ) 
மேலும் , ( 1 ) x ( 8 ) = - 6A - 6B + 6C = 0 

6A 3B - 20 
-9B + 4C = -8 

( 5 ) 
இவற்றைக்கூட்ட , ( 4 ) x 3 + ( 5 ) = 10C = 3 ; 


( 3 ) 


... 


i.e. 


C = 


* 


3 
10 


3 


ஃ . 


3B = 2 - 2C = 2 - 


7 
5 


5 


i.e. 


B == 


7 
15 


இப்பொழுது , 

A = - B + C = 


- 


7 

+ 
15 

10 


1 


i.e. 


A = 


| 


6 


எனவே , 


( 2x - 3 ) 
( x - 1 ) ( x + 2 ) ( 3 - X ) 


) 


= 


( - ) 
3 ) ( 7 (18 ) 

+ ( x + 2 ) +13 
7s ( x + 2 ) + 3 ( 4 ) - + ( 4 ) 


( x - -1 ) 


x ) 


குறிப்பு : மேலேயுள்ள முற்றொருமையில் ( x 

1 ) = 0 , 
( x + 2 = 0 , ( 3 - x ) = 0 என் றிட் முறையே A , B , C ஆகிய 
மாறிகளின் மதிப்புளை உடன் பெறமுடியும் . பகுதியிலுள்ளச் 


முடிவிலாத் தொடர்கள் 


201 


சார்பை ஒரு படிக் காரணிகளாக எழுத முடியுமானால் , மாறிலி 
களின் மதிப்புகளைப் பெற இம் முலை மிகவும் எளிதானதா 5 
அமையும் . இதைப் பின் வரும் எடுத் துக் காட்டிலி நந்து அறி 
யலாம் . 
( 7x - 1 ) 

( 7r - 1 ) 
6x ( 1 - 3x ) ( 1 - 2x 
A 

B 
+ 

எனக் கொள்வோம் . 
1 - 3x 1 - 2x 


( ii ) (1-5x + 63 ) 


i.e. ( 7x - 1 ) = A ( 1 - 23 ) + B ( 1 - 37 ) 

1 
இம்முற்றொருமையில் , 1-3x = 0 என்றிட ( அதாவது , x = 
என்றிட ) 

1 
7 . 1 1 - 2 . 

என்றாகும் . 
31 


-- 


i.e. 


A = 4 . 


இதே போன்று முற்றொருமையில் 1 - 2x = 0 என்றிட , 


(1.6 x = 3 என் நீட ) 
( 7.1 - 1 ) - 6 ( 1-3 . 3 ) 


i.e. 


B = - 5 . 


( 7r - 1 ) 
(1-5x + 6x ) 


4 
( 1-3x ) 


- 


5 
( 1 - 2x ) 


10.1.2 


வகை 2 . 


Q- ன் காரணிகள் ஒரு படிச் சார்புகளாக இருந்து , அவற்றுள் 
சில மீண்டும் மீண்டும் வருதல் 
2. கீழ்க்காணும் சார்புகளைப் பகுதிப் பின் மாக்கவும் . 

(.x + 1 ) 
( i ) 
( x - 1 ) - ( 2x + 3 ) 

( ii ) 

x ( x + 2 ) 


| 


202 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 


+ 


3 


( x + 1 ) 

B 
( i ) இங்கு 

( x - 1 ) ( 2x + 3 ) ( x - 1 ) ( x - 1 ) 

C 
( 2x + 3. என் 

என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் 


+ 


3 


... ( x + 1 ) = A ( x - 1 ) ( 2x + 3 ) + B ( 2x + 3 ) + C ( x- 1 ) 

= A ( 2x + x - 3 ) + B ( 2x + 3 ) + C ( x - 2x + 1 ) 


இனி , இரண்டு பக்கங்களிலும் காணப்படும் ஒத்த உறுப்புக் 
களின் குணங்களைச் சமப்படுத்த பின்வருவனக் கிடைக்கும் . 


2A + C = 0 
A + 2B - 2C = 1 

-3A + 8B + C = 1 
( 1 )-லிருந்து C = 2A என்று பெறலாம் . 


: 
: 
: 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


எனவே , சமன்பாடுகள் ( 2 ) , 
மடையும் . 


( 3 ) பின் வருமாறு மாற்ற 


2B + 5A = 1 

3B - 5A = 1 
இவற்றைக் கூட்ட , 5B = 2 ; 


i.e. 


B = 

5 


ஃ . 5 A = 1 - 2B = 1 


4 
5 


= 


1 
5 


i.e. 


A = 


1 
25 


தேபோன்று C = - 2.A 


- 2. ( 2 ) 


i.e. 


2 
251 


| 


208 


முடிவிலாத் தொடர்கள் 


எனவே , 


( -2 ) 


+ 


= 


112 


- ) 


( r + 1 ) 

25 ) 5 

25 

+ 
( x - 1 ) ( 2 x + 3 ) ( x - 1 ( x - 1 ) ( 2x +3) 

1 

10 
25 

+ 
( x - 1 ) ( x - 

2 

( 2x + 3 ) 
( ii ) இங்கு ,, 
1 

A B C 

D 
+ 
x ( x + 2 ) 

( x + 2 ) 
என்க . 

1 = Ax ( x + 2 ) + Bx ( x + 2 ) + C ( x + 2 ) + Dx 
இம்முற்றொருமையிலிருந்து பின் வரும் தொடர்புகளைப் பெறலாம் . 
A + D = 0 , i.e. D = - A 

B 
2A + B = 0 
= 0 ; i.e. A = 

2 


+ 


C 


2B + C = 0 ; 


i.e. B = 


2 


- 


1 


2C = 


C = 


1 


i.e. 


2 


1 


B = 


-- 


A = + 


- 


1 
8 


D = 


- 


என்று அறிகிறோம் . 


இவ்வாறு , 


* -14 ), ( - ) ( 4), (- ) 


+ 


( x + 2 ) 


== 


1 
8 


( 1 - * ++ - + ) 


+ 


10.1.3 வகை - 3 

Q- ன் காரணிகள் இருபடிச் சார்புகளாக இருத்தல் 

3. கீழே கொடுக்கப்பட்டுள்ளச் சார்புகளைப் பகுதி பின்ன 
மாக்கி எழுதவும் . 

( x + x + 1 ) 
( i ) 

( ii ) 
( a + 2 ) ( 1 * + 3 ) 

( +8 ) 


28 


204 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


. 


தீர்வு : 
( i ) இங்கு , 
( x + x + 1 ) 

( Ax + B ) ( Cx + D ) 

+ 
( x + 2 ) 

( x + 3 ) ( x + 2 ) ( x * + 3 ) 
என்ற அமைப்பில் எடுத்துக் கொள்ள வேண்டும் . A. B , C , D 
என்பன மாறிலிகளாகும் . 

( x + 2 + 1 ) 
i.e. 

( Ax + B ) ( x : +3 ) + ( Cx + D ) ( x + 2 ) 
( +2 ) ( x + 3 ) 

( x + 2 ) ( x2 +3 ) 
x + x + 1 = ( AS + Bx + 3 Ax + 3 B ) 

+ - ( Cx : + 9x + 2Cx + 2D ) 
முன்போல் ஒத்த உறுப்புகளின் குணகங்களைச் சமப்படுத்த , கீழ்க் 
காணும் சமன்பாடுகள் கிடைக்கும் . 
A + C = 1 

( 1 ) 
B + D = 1 

( 2 ) 
3A + 2C = 0 

( 3 ) 
3B + 2D = 1 

( 4 ) 


: 
: 
: 
: 


இந்நான்கு சமன்பாடுகளின் தீர்வுகள் காண , 

A = , , 

- 2 , B = -1 , C = 3 , D = 2 
என்று பெறக்கூடும் . 


ஆகையால் , 

( x : + x + 1 ) 
( x + 2 ) ( x +3 ) 


( -2x - 1 ) 
( x + 2 ) 
3r + 2 
x2 

+ 3 


( 3x + 2 ) 
( x2 + 3 ) 
2x + 2 
x + 2 


8 


( ii ) இப்பொழுது . ( x +8 ) ( x + 2 ) ( x " -2x + 4 ) 
என்பது உண்மையாகும் . 
x 

8 
மேலும் , 

= 1 
x + 8 

x * + 8 

8 
1 

( x + 2 ) (x- 2x + 4 ) 
1 

A 

( Bx + C ) 
இங்கு , 

( x + 2 ) ( x - 2r + 4 ) ( x + 2 ) ( x2 - 2x + 4 ) 
என்க . 


+ 


முடிவிலாத் தொடர்கள் 


205 


1 = A ( x - 2x + 4 ) + ( Bx + C ) ( x + 2 ) 

= A ( x - 2x + 4 ) + [ Bx + ( 2B + C ) ( + 2C ) 


--- 


எனவே , பினவரும் தொடர்புகளை இம்முற்றொருமையிலிருந்து 
பெறலாம் . 
A + B = 0 

( 1 ) . 
--2A + 2B + C = 0 

( 2 ) 
4A + 2C = 1 

( 3 
இந்தச் சமன்பாடுகளிலிருந்து A. B , C ஆகியவற்றின் தீர்வு 
கள் காண , 
1 

1 
A B = 

1 
12 

C = 
12 

3 
என்று கிடைக்கப்பெறும் . 


( நீ ) ( - ) 

) + 
[ +2) 
(x + 2 ) + ( 

x2x + 4) 1 


( 4 - x ) 


= 1 - 


2 
3 


10.1.4 . வகை 4 . இன்னபிற அமைப்புகளிலுள்ள விகிதமுறுக் 

சார்புகள் 
4. பகுதிப் பின்னமாக்குக : 

x8 + x + 1 
( i ) 

38 - 4x + 2 

( ii ) 
( x + 1 ) ( x +2 ) 

( x - 2 ) 
தீர்வு : 
( i ) இங்கு , 

( x + x + 1 ) ( Bx + C ) 
( x + ) ( + 1 ) ( x + 2 ) 

( Cx + D ) ( Ex + F ) 
+ 

+ 
( x + 1 ) 

( x + 1 ) 


* + 2) 


என்று கொள்ளவேண்டும் . A , B , C , D , E , F என்பன மாறிலி 
களாகும் . 
ஃ x + x + 1 = ( Ax - B ) ( x + 1 ) + ( Cx + D ) ( x + 1 ) 

( x + 2 ) + ( Ex + F ) ( x + 2 ) 
= ( A + C ) + ( B + D ) + ( 2A + 3C + E ] x & 

+ ( 2B + 3D + F ) + ( A + 2C + 2Ex 
+ ( B + 2D + 2F ). 


8 , 


206 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஒத்த உறுப்புக்களின் குணகங்களைச் சமப்படுத்திப் பின் வரும் 
தொடர்கள் கிடைக்கப்பெறும் . 
A + C = 0 

( 1 ) 
B + D = 0 

( 2 ) 
2A + 3C + E = 1 

( 8 ) 
2B + 3D + F = 0 

( 4 ) 
A + 2C + 2E = 1 

( 5 ) 
B + 2D + 2F = 1 

( 6 ) 


... 


... 


( 3 ) x 2 - ( 5 ) = 8A + 4C = 1 


( 1 ) x 4 


= 4A + 4C = 0 


இவற்றைக் கழிக்க , 


- A = 1 என்றாகும் ; 


i.e. A = -1 


( 1 )-லிருந்து , C = - A = 1 ; 


i.e .. 


C = 1 


( 4 ) x 2 - ( 6 ) = 3B + 4D = - 1 
( 2 ) x 4 

= 4B + 4D = 0 


இவற்றைக் கழிக்க , 


- B = - 1 என்றாகும் 


i.e. 


B = 1 


ஃ ( 2 )-லிருந்து , D = - B = - 1 : 


i.e. 


D = - 1 


இதேபோல , ( 3 )-லிருந்து , E = 1 - 2A - 3C 

= 1 + 2 - 3 


= 0 


1.e. 


E = 0 


முடிவிலாத் தொடர்கள் 


207 


மற்றும் , ( 4 )-லிருந்து , F = - 2B - D 

- 2 + 3 


= 1 ; 


i.e. 


F = 1 


( x + x + 1 ) 
+2 ) ( x + 1 ) 


( + ) + ( +1 ) 


2 


( 13 


+ 


8 


( x + 1 } 
1 - x 

1 
+ 
x + x 

( x + 1 ) 
( 3x3 

4r + 2 ) 
( ii ) கொடுக்கப்பட்டக் கோவை = 

( x - 2 ) 


இதில் y = x - 2 என்றிட வேண்டும் . 

2 என்றிட வேண்டும் . அதாவது = y + 2 
என்றாகும் 

3 ( y + 2 ) 4 ( v + 2 ) + 2 
ஃ . 

கோவை = 


4 


( 3y : + 8y + 6 ) 


3 


6 


8 

+ 


== 


+ 


y8 


3 


8 


8 


i.e. 


Sx 4x + 2 

( x - 2 ) 


+ 


|| 


( x- 22 


(x - 2 ) + ( x 

( x - 2 ) 


குறிப்பு : 

இதுகாறும் பார்த்த பல்வேறு வகைப் பகுதிப் பின்ன அமைப் 
புகளிலிருந்து பின் வருவனவற்றை அறிகின்றோம் . 

P 
( i ) எனும் விகிதமுறுச் சார்பை முதலில் தகுபின்ன 

Q 
மாக்கிக் கொள்ள வேண்டும் . 


( ii ) Q- வை ஒரு படிக்காரணிகளாகப் பிரிக்க முடியுமானால் , 
தொகுதியில் மாறிலி மட்டுமுள்ளப் பின்னங்களின் கூடுதலாக 
P 

-வை எழுதவேண்டும் . 
e 


208 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( iii ) Q- வை இருபடிக்காரணிகளாகப் பிரித்தெழுத முடியு 
மானால் , தொகுதியில் ஒரு படிக்கேவைகளையுடையப் பின்னங் 
களாகப் பிரித்து எழுதவேண்டும் . 

( iv ) பொதுவாகப் பகுதியில் n படிக்கேவை இருக்குமானால் , 
தொகுதியில் உள்ள கோவை ( n - 1 ) படியில் இருக்குமாறுப் 
பின்னங்களை அமைக்கவேண்டும் . 


பயிற்சி 
பின்வரும் கோவைகளைப் பகுதிப் பின்னமாக்கி எழுதவும் . 
( 7-19x ) 

( 5x - 3 ) 
1 . ( x - 1 , ( x + 2 ) ( x - 3 ) 

( 2x - 1 ) ( 3x - 2 ) 
1 

( x + 2 ) 
8 . 

4 . 
( 1 - x - 6x2 ) 

1 ) 


2 
. 


x ( x2 


x4 


5 
. 


2x 
( x - 1 ) ( - 4 ) 


6 . 


7 . 


( x + 2 ) 
( x + 1 ) ( x - 1 ) 


8 . 


( x - 1 ) ( x " - 4 ) 

x - 7x + 2 
( 3 - 2x ) ( 1 + x ) 

2.x2 + 3x + 4 
( x - 1 ) ( x2 + 2 ) 


9 . 


10 . 


2 


11 . 


12 . 


2x3 - 1 
( x : - 1 ) 


( 


( x - 2 ) 
( x + 2 ) ( x - 1 ) 

) 

( x + 1 ) 
( 1 - x ) " ( 1 + 3 ) 

3x8 - 2x -1 
( x + x + 1 ) ( x - x + 7 ) 

) 
x4-3x8-5x + 4x + 3 

( x - 2,1 


1 


18 , 


14. (x -1) (x 


( x - 1 ) ( x - 1 ) ( x8 -1 ) 
2x8 - 7x2 + 9 

( x - 1 ) 


15 . 


16 . 


விடைகள் 


+ 


2 3 

5 
1 . 
( x - 1 ) ( x + 2 ) - ( x - 3 ) 
1 

1 
2 . ( 2x - 1) + (3x - 2 ) 
3 

2 
8 . 
5 ( 1 - 3x ) 
) 

+ 5 (1 + 23) 
2 8 

1 
4. 1 + 

+ 

2 ( x + 1 ) 


முடிவிலாத் தொடர்கள் 


209 


16 


3 ( x + 1 ) + 


+ 


7 . 


இ 


1 1 

16 
5. 2x - 
3 ( x - 1 ) 

3 ( x - 2 ) + 3 + 2 ) 
1 4 

4 
8 . ( x + 1 ) - ( x - 1 ) 

+ 

( x - 2 ) 3 ( x + 2 ) 
3 

1 
41) 
4 ( x - 1 ) 4 ( x + 1 ) 

2 ( x + 1 ) 
2 1 

1 
8 . ( x + 1 ) 

( x + 1 ) ( 3-2x ) 
1 

4 
9 . 

x - 1 3 ( x - 1 ) 9 ( x + 2 ) 
3 

( x - 2 ) 
10 . 

( x - 1 ) ( x + 2 ) 
1 

1 

( x - 1 ) 
11 . 

+ 
2 ( 1 - 3 ) ( 1 - x ) " 2 ( 1 + x " ) 


+ 


12 . 


13 . 


+ 


17 


1 


8 


( 1 ) + (E ++ ) 

( ** + ) + ( +1 ) 
14. 3( + ) 
8 ( x + 1 ) + 72 ( x - 1 ) - 4 ( x - 1 ) 

6 ( x - 1 ) 
( 
(x - 1 ) 

( 4y 


1 


+ 


( x + 2 ) 
9 ( x + x + 1 ) 


8 


5 


17 


15. 1 + 


( x - 2 ) + 


1 
( x - 


20 
( x - 2 ) 


2 ) 


( x - 2 ) 


2 


1 


16 . 


( x - 1 ) 


8 
( x - 1 ) 


+ 


10.2 . குவியுந் தொடர்கள் ( Convergent series ) 
10.2.1 . தொடரின் ஒருங்கல் அல்லது குவியுந்தன்மை 

( Convergent of a series ) 


an = a + a , 

al + a + as + .... 


n = 1 


க . ஓ . அ . - 14 


* -412 ) 


210 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


என்பது கொடுக்கப்பட்ட ஒரு முடிவிலாத் தொடராக இருக் 
கட்டும் . இத்தொடரின் முதல் n உறுப்புக்களின் கூடுதலை S. 
எனக் குறிப்பிடுவோம் . 


அதாவது , S. = a + a , + . 

+ an 
எனவே , S. al , S , = al + a ,, S. = ai + a , + ag , .... 
என்று அறியலாம் . 


வரையறை : S1 , S. , S ,, ............ எனும் உறுப்புக்களால் 
அமைந்துள்ள தொடர்முறை ( sequence ) முடிவுடைய எல்லையை 
நோக்கிக் குவியுமானால் , பின் கொடுக்கப்பட்டத் தொடரும் 
அதே எல்லையை நோக்கிக் குவிவதாக வரையறுக்கிறோம் . 

( Sn ) எனும் தொடர் முறையின் எல்லையை S என்று குறிப் 
பிடுவோமானால் , இதை ( i ) n + ஐ எனும் போது S. - S என்றும் . 
( ii ) Lt S. 

= S என்றும் குறிப்பிடுவது வழக்கமாகும் . 


n- + 0 


ஆனால் , 


Lt S. = 
n- + 0 


an 


= + 

ai + a , + as + ............... முடி விலி வரை . 


- 


Σ 


an 


m = 1 


எனவே , S = al + as + as + 

...... 


முடிவிலி வரை 


ல 


Σ 


an 


n = 1 


இவ்வாறு , ( S. ) என்ற தொடர்முறை S எனும் எல்லையை 
நோக்கிக் குவியுமானால் , ( a + a , + as + ............. + ல ) என்ற 
தொடரும் S- ஐ நோக்கிக் குவிவதாகக் கூறுகிறோம் . இந்நிலையில் 
S என்பது கொடுக்கப்பட்டத் தொடரின் கூடுதல் ( sum of the 
series ) என்று கூறப்படும் . இங்குக் கூடுதல் எனும் சொல்லை 
வழக்கமானப் பொருளில் பயன்படுத்தாது , குவியுந்தொடரின் 
எல்லையைக் குறிக்கும் ஒரு சொல்லாகப் பயன்படுத்தியுள்ளோம் 
என்பதை அறியவும் . 


முடிவிலாத் தொடர்கள் 


211 


இனி , ஒரு 

தொடர் கொடுக்கப்படின் , அத்தொடர் குவி 
வதற்குத் தேவையான நிபந்தனை ஒன்றைக் கூறுவோம் . 


10.2.2 . வேண்டியதும் போதுமானதுமான நிபந்தனை 
E என்பது , கொடுக்கப்பட்ட 

ஏதேனும் ஒரு 

மிகச் சிறிய 
மிகை எண் எனில் , அதற்கொப்ப N என்ற மிகை முழு எண் , 

m > n > N எனும்போது , | sm - S. | < E 
என்ற சமனின்மையை நிறைவு செய்யுமாறு அமையுமானால் , 
பின் , zar என்ற தொடர் குவிதல் வேண்டும் . 


குறிப்பு : ( j ) மேலே கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை 
யிலிருந்து , aan எனும் தொடர் குவியுமானால் , அதன் 7 - ஆவது 
உறுப்பின் எல்லை மதிப்புப் பூஜ்யமாகும் என்று பெறலாம் . 


ஏனெனில் , m = n + 1 என்றிட , மேலேயுள்ள நிபந்தனை 

| S. + 1 - S.T < E என்று மாறும் . 
i.e. | an + 1 | < E 
மேலும் , இங்கு n > N என்றுமிருத்தல் வேண்டும் . 


எனவே , n - 0 எனும்போது , ar + 1–0 என்று அறிகிறோம் 
அதாவது , 11 முடிவிலியை அணுகும் போது . ஒரு குவியுந் 
தொடரின் ( n + 1 ) -ஆவது , எனவே 

n- ஆவது உறுப்பும் ,, 
பூஜ்யத்தை அணுகும் என்று தெரிகிறது . 


ஆனால் இது ஒரு தேவையான அல்லது வேண்டிய நிபந் 
தனையேத் தவிர போதுமான நிபந்தனை அல்ல என்பதைப் பின் 
வரும் எடுத்துக்காட்டிலிருந்து அறியலாம் . 


1 


Σ 


எனும் முடிவிலாத தொடரை எடுத்துக்கொள்வோ 


1 


மானால் an = 


என்று தெரிகிறது . 


11 


மேலும் 7 - ன் மதிப்பு அதிகரிக்கும் போது ,, an- ன் மதிப்பு 
குறைந்துகொண்டே செல்லும் என்றும் அறிவோம் . 


அதாவது , n > N எனும்போது , an < E என்றமையும் . 
எனவே , a . பூஜ்யத்தை நோக்கிக் குவியும் . 


212 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


+ 


என்பது ஒரு 


1 

1 
ஆனால் , aan = 1+ 

+ 

2 8 
குவியுந்தொடர் அல்ல என்று நிறுவமுடியும் . 


( ii ) ஒரு முடிவிலாத் தொடர் குவியாவிடில் , அது விரியுந் 
தொடராகவோ அல்லது அலைவுத் தொடராகவோ இருக்கக் 
கூடும் . 


மேலே எடுத்துக்கொண்ட தொடர் - என்பது விரியுந் 


தொடராகும் . 

z ( -1 ) ^ - 1 , z ( -n) r - 1 என்பன அலைவுத்தொடர்களாகும் .. 

( iii ) ஒரு தொடரின் அனைத்து உறுப்புக்களும் மிகை எண் 
களாகவே இருக்குமானால் , அது 

ஒரு குவியுந்தொடராகவோ 
அல்லது 

விரியுந்தொடராகவோ இருக்குமேத் தவிர , அலைவுத் 
தொடராக இருக்கமுடியாது .. 


10.3 பெருக்குத்தொடர் ( Geometric series ) 

நாம் இங்கு காணவிருக்கும் குவியுந்தொடர்களில் , முதலாவ 
தாகப் பெருக்குத் தொடரை எடுத்துக் கொள்வோம் . 


வரையறை : 


a + ar + are + 

+ arr - 1 + 

என்பது ஒரு 
பெருக்குத் தொடர் என்று கூறப்படும் . 

இங்கு a என்பது தொடரின் முதல் உறுப்பு என்றும் , r என்பது 
பொது விகிதம் என்றும் தெரியும் . மேலும் r- ன் எண்ணளவு 
ஒன்றைவிட சிறியதாக இருக்குமானால் இத்தொடர் குவியும் 
என்றும் கண்டுகொள்ளலாம் . 
ஏனெனில் , இங்கு S. = a + ar + ar " + .. 

..... 

+ arn - 1 
a ( 1 - ( 7 ) 

( முன்பே நிறுவப்பட்டுள்ளது ) 
( 1 r ) 


a 


arn 


i.e. S. = 


( 1 - 1 ) ( 1 - r ) 
மேலும் , | r | < | எனில் , -ன் எல்லை மதிப்புப் பூஜ்ய 
மாகும் . 


! 


முடிவிலாத் தொடர்கள் 


213 


Lt S. 
nO 


Lt 
அய 


[ ( - ) - ( - ) ) 
- L 


u 


1 


Lt ( rn ) 
n + 0 


= ---- ( 0 ) 
( ( 
- ) ( ஒரு முடிவுடைய எண் ) 


கொடுக்கப்பட்டத்தொடர் 


குவியும் 


என்று 


எனவே , 
தெரிகிறது . இவ்வாறு , 


IM8 


arn - 1 


( 4 ) 


n = 1 


குறிப்பாக , a = 1 என்றும் , 1 = x என்றும் கொள்வோ 
மானால் , ( 1 + x + x + x + 

...............) எனும் முடிவிலாத் 

1 
தொடரின் கூடுதல் 

என்றமையும் . 


( - ) 


அதாவது , 


= 1 + x + x2 + ...... முடிவிலி வரை . 


இத்தொடர் பொருளாதாரத்தில் மிகவும் பயன்படக்கூடிய 
தொன்றாகும் . 


குறிப்பு : 

இத்தொடரைப் பயன்படுத்திப் பெறப்படும் பல்வகை முடிவு 
களையும் முன்பே பார்த்துள்ளோம் . அவற்றை இங்கு நினைவில் 
கொள்ள வேண்டும் . 


10.4 . ஈருறுப்புத் தொடர் ( Binomial series ) 
முன்னுரை 
n என்பது ஒரு மிகை முழு எண்ணாக இருக்கும்போது , 

( 1 + x ) n 1 + rc , x + " C ,. x + ............ + rC .. xn 
என்று முன்பு நிறுவியுள்ளோம் . இவ்விரிவு x- ன் அனைத்து மதிப்பு 
களுக் கும் உண்மையாகும் என்றும் அறிவோம் . 


214 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


மிகை முழு 


எண் 


மேலும் , n- ன் 

மதிப்புகளுக்குதான் 
" C ) , " C ,, " C , ....... என்ற குறியீடுகளுக்குப் பொருளுண்டு 
என்றும் தெரியும் . ஆகையால் , n என்பது ஏதேனும் ஒரு விகித 
முறு எண்ணாக இருக்குமானால் , பின்வரும் குறியீடுகள் பயன் 
படுத்தப்படும் என்பதை அறியவும் . 


அதாவது , n = n , n = n ( n - 1 ) , n = n ( n - 1 ) ( 1 - 2 ) 
பொதுவாக , n = n ( n - 1 ) ( n - 2 ) ............ ( n - r + 1 ) 


இக்குறியீடுகளைப் பயன்படுத்தி , n- ன் எல்லா விகிதமுறு 
மதிப்புகளுக்கும் ஈருறுப்புக் கோவையின் விரிவை எவ்வாறு 
பெறலாம் என்பதை இனி எடுத்துக் கூறுவோம் . 


10.4.1 . ஈருறுப்புத் தேற்றம் 


x- ன் மதிப்பு எண்ணளவில் ஒன்றைவிடக் குறைவானதாக 
ருக்குமானால் , 7 - ன் எல்லா விகிதமுறு மதிப்புகளுக்கும் , 


112 


ns 


1 + 


ni 
1 


8 


x + 


x2 + 


x 


( 2 


13 


எனும் முடி விலாத் 

தொடர் குவியும் . மேலும் இத்தொடரின் 
கூடுதல் ( 1 + x ) என்றிருக்கும் . 


அதாவது , 


| x | < 1 என்றிருக்குமானால் , 


( 1 + x ) " = 1+ " * 


x + 


n ( n - 1 ) 

x + 
2 


n ( n - 1 ) ( n - 2 ) 

x8 


| 3 


-- 


.... முடிவிலி வரை . 


குறிப்பு : இத்தேற்றத்தின் நிரூபணமும் , அடுத்துவரும் 
தேற்றங்களின் நிரூபணங்களும் இந்நூலிற்கு அப்பாற்பட்டன 
வாகும் . எனினும் , நுண்கணிதத்தைப் பயன்படுத்திச் சார்பு 
களின் விரிவுகளைக் காணும்போது , இவற்றை நிறுவியுள்ளோம் . 
இனி , மேலேயுள்ள முடிவிலிருந்து சில முக்கியமான முடிவுகளை 
எவ்வாறு பெறலாம் என் பதைப் பார்ப்போம் . 


முடிவிலாத் தொடர்கள் 


215 


10.4.2 . துணை முடிவுகள் 
( i ) ஈருறுப்புத் தேற்றத்தில் n = -1 என்றிட , 

( -1 ) - 1 ) ( - 2 ) 
( 1 + x) -1 = 1+ 

x + 

2 
( -1 ) ( -2 ) ( - 3 ) 
+ 

x + 


3 


3 


= 1 = x + x x + 
( ii ) முடிவு ( i ) - ல் X- க்குப் பதிலாக ( - x ) என்றிட , 
( 1 - x ) -1 = 1 - ( - x ) + ( - x ) " - ( - x ) " + ............- ல 

= 1 + x + x + x + 


...- + 0 


O 


i.e. ( 1 - x ) -1 = 


x 


r = 0 


கிடைக்கப்பெற் 


1 
i.e. ( 1 - x ) = 1 + x + x2 + x8 + 

. 
இம்முடிவைப் 

பெருக்குத் தொடரிலும் 
றுள்ளோம் என்பதைக் கவனிக்கவேண்டும் . 
( iii ) இதேபோன்று , 

( -2 ) 
( 1 - x ) -2 = 1 + ( - x ) 


2 


( -2 ) ( -2-1 ) 
+ 

2 

( - x ) : + 
i.e. ( 1 - x ) -2 = 1 + 2x + 3x + 4x + ... 


8 


== 


_ ( r + 1 ) x . 


T50 


( iv ) ( 1 - x ) -3 

( - 3 ) 

- . 


1 + 


( - x ) + 


* 0 


-x) + ( -3 )( - 4 ) 

2 


1 


x + 


== 


3.4 

3.4.5 
1 + 3x + x + 
| 2 

3 
2.3 3.4 

4.5 
x + x2 + 

| 2 


1+ 


x + ........ 


|| 


1 8 


| 2) 


80 


( r + 1 ) ( r + 2 ) 

| 2 


x " 


0 


216 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( v ) இதேபோன்று , 


( 1 - x ) = > 


( r + 1 ) ( r + 2 ) ( r + 3 ) 

13 


x என்று 

நிறுவலாம் . 


r = 0 


p 
( iv ) இவ்வாறு , n = என்றும் , x- க்குப் பதிலாக ( -x ) 

9 
என்றும் கொள்ளப் பின் வரும் முடிவைப் பெறலாம் . 


2 


p X 

p ( p + q ) 

+ 
| 1 9 

| 2 
p ( p + q ) ( p + 2q ) 
+ 

| 3 


8 


( * ) 


| 


+ 


முடிவிலி வரை . 


இம் முடிவுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் , பல்வகைக் 
கணக்குகளின் தீர்வுகளைக்காணும் முறைகளை எடுத்துக்காட்டுகள் 
மூலம் பின்வருமாறு விளக்குவோம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


வகை 1 தொடர்களின் கூடுதல் காணுதல் 

1. கீழ்க்கானும் முடிவிலாத் தொடர்களின் கூடுதல்களைக் 
கணக்கிடு : 


( i ) 1 + 


3 
4 


+ 


3.5 3.5.7 

+ 
4.8 

+ 
4.8.12 


( ii ) 1 


+ 


1.4 
5.10 


1.4.7 
5.10.15 

+ 


5 


8 


+ 


8 


( i ) ( 2 ) + 1 (3 ) + 13 ( 1 ) 

13 (1 ) 
(iv ) + ( H 


+ 


+ 


-- 


+ 


5.7 
6.9 


+ 


5.7.9 

+ 
6.9.12 


1 


( v ) 


1.8 
24.32 


+ 


1.3.5 
24.32.40 " 


24 


முடிவிலாத் தொடர்கள் 


217 


தீர்வு : 
( i ) தேவையானக் கூடுதலை S என்று குறிப்பிடுவோம் . 

3 3.5 

3.5.7 
- + 

+ 
4.8 4.8.12 


S = 1 + 4 


+ 


உ 


= 


1+ 


+ 


+ 


1 


1 

3.5 
4 12 

3.5.7 
+ | 

T3 


( 4 ) 
( 4 ) 


+ . 


p | 
இம்முடிவிலாத் தொடரை ( 1 - x ) q -ன் விரிவுடன் ஒப்பிட் 

1 
டுப்பார்க்க , p = 3 , q = 2 , 

என்று கிடைக்கப்பெறும் . 
4 


K 


1 


.. 


பு 
4 


2 
4 


ம -ல 


p 
9 


எனவே S = ( 1 - x , 


- 


. 


= ( 1 - 1 ) 
= ( 3 ) = 23 - 


= 2 2 


( ii ) இங்கு S = 1 


1 1.4 
5 + 

5.10 
+ 


1.4.7 
5.10.15 
என்க 


. 


i.e. 


S = 1 


B 


+ 


- - ( 4 ) + - ( 5 ) 

-14 ( 4 ) 
++ ( -1 ) + 11 (-1 ) 
14:27 ( - 1 ) 


2 


= 1 + 


8 


+ 


+ 


* 


ஆகையால் , p = 1 , g = 3 , 


1 
5 


என்று 


பு 


அறிகிறோம் . 


218 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , x = 


| சம 

|| 


- 


5 ) 


எனவே , 


S = ( 1 - x ) 

- , 
3 

-- 
1 + 

5 


. 


i.e. 


S = 


= ( 8 ) * - (5 ) 


-- 15 


( iii ) கொடுக்கப்பட்டத் தொடரை S என்க . 


ஃ 


+ 


+ 


2 


s- ( 2 ) + 1 ( 2 ) 

+ 1 * (4 ) 
= 3 + - ( 1 ) 

1. * ( 1 ) 
-4+ - ( 4 ) 

" 3 ( 4 ) + 


8 


+ 


+ 


2 


+ 


+ 


X 


ஒவ்வொரு உறுப்பின் தொகுதியிலுள்ள காரணிகளிலிருந்து , 
q = 2 , - என்று தெரிகிறது . மேலும் , ஒவ்வொரு உறுப் 

g 
பிலும் ஒரு காரணிக் குறைவாக உள்ளது . இக்காரணி எல்லா 
உறுப்புகளுக்கும் பொதுவான முதல் காரணியாகும் . ( ஏனெனில் , 
( 1 - x ) 1 - ன் விரிவில் உள்ள ஒரு உறுப்பின் பகுதியில் Ir 
இருந்தால் , தொகுதியில் r காரணிகள் இருக்க வேண்டும் என்பது 
தெளிவு ) எனவே , இக்காரணி p = ( 1 - 2 ) = ( - 1 ) 
என்பதாகும் . 


ஆகையால் இரண்டு பக்கங்களையும் ( -- 1 ) -ஆல் பெருக்கப் 
பின் வருமாறு அமையும் 


முடிவிலாத் தொடர்கள் 


219 ) 


i ... ( - 1 ) S = ( - 1 ) 


+ 


+ 


|| 


[[1 - x) - * - 1 ) 


( - 1 ) S = ( - 1 ) ( 4 )+2 ( 4 ) 

(-11-3 ( 4) : 
= 

- [(1-3 ) - 1 ) 
- s- ( -1 ) 
s - (1-4 ) 
( + 

] 


i.e. 


i.e 


( iv ) S = 


1 
3 


5 
6 


+ 


5.7 

+ 
6.9 


5.7.9 

+ ..... 
6.9.12 


5 5.7 

+ 
3.6 3.6.9 


|| 


+ 


5.7.9 
3.6.9.12 


+ ....... 


5 


1 


5.7 


1 


+ 


5.7.9 
14 


( 3 • ஓ 8 + 


|232 


1 
34 

+ ..... 


முன்போலவே , q = 2 என்று தெரிகிறது . ஒவ்வொரு உறுப் 
பிலிருந்தும் ஒரு காரணி குறைகிறது என்றும் ; அது p = ( 5-2 ) 
= 3 எனும் முதல் காரணி என்றும் அறிகிறோம் . ஆகையால் , 
இரண்டு பக்கங்களையும் 3 - ஆல் பெருக்கு வோம் . 


1 


3.5.7 


3.5 
: 3S = 


1 


1 


+ 


+ 


2 32 


3.5.7.9 
4 




13 


38 


ஓ 4 + ..... 


X 


இங்கு , 


== 


1 

2 
3 என்பதால் , x = 

3 

என்றாகும் . மேலும் , 


9 


4 


இத்தொடரை ( 1 - x ) -ன் விரிவுடன் ஒப்பிடுவோமானால் 
இத்தொடரில் முதல் இரண்டு உறுப்புக்கள் இல்லை என்பதும் 
தெளிவாகும் . 

- * 

P 
இவ்வாறு . 3 S = ( 1 - x ) 

1 

9 


220 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


- ( 1 - - ) ( 1 + ++ ) 
- ( ) 


- ( 2 ) 


i.e. 


3 S = 3 -13 - 2 


i.e. 


( v ) S = 


- 


1.3 

1.3.5 
24.82 

+ 

24.32.40 


8 


S = > ( 813 - 2 ) 
24 
-3 ( 3 ) -1.2 ( 3 ) 

( 9 ) 
( 3 ) ( ! ) 
18- ( 1 ) -14 ( A ) 


8 


1.3.5 
+ 

3.4.5 ( 8 


+ 


S 
1.2 


1 ) 
1.2.3 


1.3 
1.2.3.4 


+ 


2 


+ 


( இங்கு ஒவ்வொரு உறுப்பின் பகுதியிலும் காரணீயத்தை 
உருவாக்க ( 1.2 ) என்ற காரனியால் பகுதியைப் பெருக்க 
வேண்டும் ) 
மீண்டும் , வலதுபுறத் 

தொடரைத் திட்ட அமைப்புக்குக் 
கொண்டுவர , தொகுதியை இரண்டுகாரணிகளினால் பெருக்க 
வேண்டியுள்ளது . அவைகள் ( 1-2g ) , ( 1 - q ) என்பனவாகும் . 
இங்கு g = 2 என்று தெரிகிறது . 

ஃ ( - 3 ) ; ( -1 ) ஆகிய காரணிகளால் பெருக்கவேண்டும் . 


பெருக்கக் கிடைக்கும் 


மேலும் , 

8 
பின்வருமாறு . 


தொடர் 


8 . 


( -34-1}s -(- 3) - ( 4 ) 

--3)(-1) 1.8 ( 4 ) 


+ . 


முடிவிலாத் தொடர்கள் 


221 


3 


3S 
128 


( -3) ( -1) 1 


i.e. 


( 


- 


| 3 


. 


4 


( -3 ) ( - 1 ) 1.3 


+ 


+ 


] 


14 


( 3 ) 
( 1 ) 
( -3 ) + 


[ 


+ 


- ) 


( -3 ) ( -1 ) 1 

1 
13 

8 
( - 3 ) ( - 1 ) 1.3 

1 

+ 

14 
இவ்வாறு , 

1 
p = -3 , q = 2 , 

8 
பி 

என்று கிடைக்கின்றன . 

1 
மேலும் , x = 

என்றாகும் . 


x 


* 


- 


3S 
128 


- x ) 


p 
11 


+ 


|| 


+ 


( -3 ) ( - 1 ) 


{ ( 1 - X [ 

Pr + 2 ( ) ) } 
- { ( 1 + 4 ) - [: +12(- 1 ) 

21 ) ( - + ) ] } 
= - { ( 4 ) - [ + * +133 ) } 

[ 5 - (128 ) ) 
- 129 - 128) 
( 176 ] 


i.e. 


S = 


179 - 80 15 


வகை 2 


தொடரிலுள்ள கான் குணகம் காணுதல் 

2. பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் காணப்படும் 
கோவையின் விரிவில் உள்ள x- ன் குணகம் காண்க . 


222 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( i ) 


( ii ) 


( 7x - 10 ) 
( 3x - 4 ) ( x - 1 ) 


x 
( x - 1 ) ( 2x - 1 ) 
( 1 + x ) 
( 1 - x ) 


( iii ) 


தீர்வு : 


( i ) இப்பொழுது , ( x - 1 ) ( 2x 


-- 
+1+ - 22 ] 


( 3x - 1 ) 
( x - 1 ) ( 2x - 1 ) 


என்று தெரியும் . 


மேலும் , 


( 3x - 1 ) 
( x - 1 ) 

( 2x - 1 ) 
என்க . 


A 
1 - x 


+ 


B 
1 - 20 


ஃ ( 8x - 1 ) = A ( 1 - 2x ) + B ( 1 - x ) 
இம்முற்றொருமையில் , ( 1 - x ) = 0 என்றிட , 
( 3.1 - 1 ) = A ( 1- 2.1 ) என்றாகும் . 

i.e. A = - 2 


அடுத்து , ( 1 - 2x ) = 
, 

= 0 என்றிட , 
(31 - 1 ) = B ( 1 

B ( 1 - 1 ) என்றாகும் . 
i.e. B = 1 


இவ்வாறு , 


( 3x - 1 ) 
( 1 - x ) . ( 1 - 23 ) 


1 
( 1 - 2x ) 


2 
( 1 - x ) 


என்று கிடைக்கும் . 


( 1 - 2x ) -1-2 ( 1 - x ) -1 


m 


2 ( 2x ) -2 > x ( | 2x | < 1 எனில் ) 


r = 0 


r = 0 


எனவே கொடுக்கப்பட்டக் கோவையில் உள்ள x- ன் 
குணகம் 


== 


( 1 - 2x ) -1 - 2 ( 1 - x ) -1 


-ன் விரிவிலுள்ள 


x- ன் குணகம் . 


மூடிவிலாத் தொடர்கள் 


223 


// 


* ( -- 2.1 ] 


= ( 27-1 

( 2n - 1 - 1 ) 


குறிப்பு : 

(1-2x )-1 , ( 1 - x ) -1 ஆகிய கோவைகளை x- ன் படியில் 
விரித்தெழுத வேண்டுமானால் , | 2x | < 1 என்றும் , 

| x1 < 1 
என்றும் இருக்க வேண்டும் . 


அதாவது , 


| x | < 3 , மற்றும் | x | < 1 என்றிருக்க 
வேண்டும் . 
| x | < 3 என்றிருந்தால் போதும் . 


அதாவது , 


B 


( ii ) 


A 
( 3x - 4 ) 


+ 


( x 


1 ) 


( 7x - 10 ) 
( 3x - 4 ) { x - 1 ) * 

C 
+ 
( x - 1 ) 


என்க . 


அதாவது , ( 7x - 0 ) = A ( x - 1 ) + B ( x - 1 ) (3x - 4 ) 

+ C ( 3x - 4 ) 


இம் முற்றொருமையின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள ஒத்த 
உறுப்புக்களின் குணகங்களைச் சமப்படுத்திக் கிடைக்கப் பெறும் 
சமன்பாடுகளின் தீர்வுகள் காண . மாறிலிகள் A , B , C- ன் மதிப்பு 
களைப் பெற முடியும் . 


C = 3 


என்று கண்டு 


இவ்வாறு , A = 

A = - 6 , B = 2 , 
கொள்ளலாம் . 


- 6 2 

3 
( 7x - 10 ) 

+ 

+ 
( 3x - 4 ) ( x - 1 ) ( 3x - 4 ) ( x - 1 ) ( x - 1 ) 
- 6 

2 

3 
+ 
4 ( 1 - x ) 

- ( 1 - x ) ( 1 - 3 ) 
( 1 - 1x )-1 - 2 ( 1 – x )-1 + 3 ( 1 

2 - - x)-3 


+ 


-- 


2 


லை 


|| 


- 2 - x + 3 ) ( r + 1 ) x 


224 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( இங்கு | x | < 1 என்றிருக்க வேண்டும் ) 


எனவே "-ன் குணகம் 


-2.1 + 3 ( n + 1 } 


* ( 4 ) 
- (4 )" 


n + 1 

+ ( 3n + 1 ) 


( 1 + x ) 1 + 2x + x 
( iii ) 
( 1 

- x ) ( 1 - x ) 
இதில் , ( 1 - x ) = y , அதாவது x = 1 - y என்றிடுவோம் . 
பின் கொடுக்கப்பட்டக் கோவை 
1 + 2 ( 1 - y ) + ( 1 - y ) 

- ( " 

14 
4 - 4y + y : 

* 


= (4- * + " ) 
+ - ++ , 


== 


= 4 ( 1 - x ) -4 


4. ( 1 - x ; -3 + ( 1 - x ) 


இங்கு , | x | < 1 எனில் , பின் வருவன உண்மையாகும் . 


( r + 1 ) ( r + 2 ) ( r + 3 ) 


( 1 - x ) -1 = 


Σ 


xr 


| 3 


T = 0 


( 1 - x ) -8 = 


( r . + 1 ) ( r + 2 ) 


r = 0 


Σ 
Σ +1) 


o 


( 1 - x ) -2 


* 


= 


r = 0 


* -ன் குணகம் 


4 ( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) 


13 


( n + 1 ) ( n + 2 ) 
4 

+ ( n + 1 ) 
| 2 


முடிவிலாத் தொடர்கள் 


225 


( " * - )) { 2[m + 5n + 6) - (6n + 12)+3 } 
- (" 3 " ) (2#* +-4n + 8) 


வகை 3 . 


கோவைகளின் தோராய மதிப்புக் காணுதல் 


3. , இன்னபிற x- ன் உயர்படி உறுப்புக்களை நீக்கிவிடக் 
கூடிய அளவிற்கு x- ன் மதிப்பு மிகச் சிறியதாக இருக்குமானால் , 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளக் கோவைகளின் தோராய மதிப்பு , 
களைக் கண்டுபிடி . 


(9 + 2x)" ( 8 + 4x ) 


( i ) 


51 


( ii ) 


( 1 - x )- +( 16 + 8x ) 
( 1 + x) + ( 2 + x ) 


X 


தீர்வு : 

( i ) இப்பொழுது , 


( 9 + 2x } } = 9 (1 


1 + 

+ 


2 

X 
9 


- * [ 91 
+1 
( 2-1) 

( $ * ) .....-- ) 
- * [ + - in * ) 


| 2 


தோராயமாக . 


* (e+2x) ( 3 + 4x ) = 3[ 1 + * - 12 * ) 8+ 43) 

( 

] 


== 


8 


13 23 

3 + 3x + 54 
தோராயமாக . 


க.ஓ. அ . - 15 


228 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1 


இதே போன்று , 


51 - x 


(1-3 )-3 


- 

- 1 ) 
( 4 ) { / ) 


1 + 


( 1 


( - x ) 


+ 


2 


( - x ) 


+ 


- ( 1 + * + 26 * ). 


தோராயமாக . 


எனவே , ( 9 + 


( 9 + 23 ) 


. ( 3 + 4x) 


51 - X 


13 


23 


== 


x + 54 


1 + x + 


3 
25 


( 


13 


23 


54 ) 


( 3 + 34 * ) ( 

( ) 
8+ ( x + y ) + ( + 
25 + 45 + 54x 

] 
( 8 

) தோராயமாக . 
( அ 


+ 


74 


3 


3 + 15x + 


1178 
1350 


* 8 


74 


= 


9 + 5x + 


539 
225 


x 


2 ) 


( ii ) இங்கு , 


ப 


( 1-3 ) 


1 + 


( -- x ) 


( - ) 
( -1 )(- + - ) 


* 


+ 


( -x ) + ....... + 8 


முடிவிலாத் தொடர்கள் 


227 


+ 


+ 


- ( 1 + 2 + ** ) தோராயமாக 
(18 + 8x)+ - 18+ ( 1 + 3 ) 
-- ( 4 ) (+ ) 

] 
- 4. ( 1 + * - * ) 

* ") , தோராயமாக . 
= ( 4 + : - + ) 

(( 1+ = x + x ) 
+ ( 4 + x- * ) - ( 5 + 3 x + 4 * ) 
(143) - 1 + (-- ) , 
( - 1) (-1-1 ) 
= ( 1 - 1 * + ** " ) ; 

) , தோராயமாக. 


.. தொகுதி = 


+ 


அடுத்து , ( 1 + x ) 


( 1 


+ 


x + .... 


( 2 + x ) = ( 4 + 4x + x ) 


3 


+ 


x + 


2 


အထ 


) + ( 4 + 4x + * " ) 


* பகுதி - ( 1 - 1 

+7 


5 + 


x + 


11 
8 


x4 


223 


கணிதம் 


- 


ஓர் அறிமுகம் 


- 5 (1+ 1 + 4 * ) 


எனவே , கொடுக்கப்பட்டக் கோவையின் தோராய மதிப்பு 


// 


11 
x + 

401 


* 2 


( 6+ 7 x + 17x ) 

5 (1 + 7 
- 4 (5 + 7 + 4 * ) ( 1 + 7 * +4+ ) " 

- + (6 + 2 =+++ ). 
( 1- ( 1 + ! * ) + (f * + +3 = ) - ) 

= + (6 + 2 +1 * )( 1-7 * + 2 * ) 


+ . 


தோராயமாக . 


* 


- ( 1 + 7x + 13 * ) ( 1-7 * + 3 % 
- ( 1 + 20 
- ( 1 + 23 * ) 


+3 


தோராயமாக . 


இருக்குமானால் 


பின் 


4. x- ன் மதிப்பு மிகப் பெரியதாக 
வருவனவற்றை நிறுவுக . 


( i ) x + 16 = x + 9 


7 
2x 


தோராயமாக . 


11 


முடிவிலாத் தொடர்கள் 


229 


. 


x 


( ii ) 


( x + 3 ) 3 

2 


1 + 


= 


2 

x 


+ 


8 

தோராயமாக . 
2x9 


. 


( x - 2 ) 


1 


தீர்வு : 

( i ) x- ன் மதிப்பு மிகச் பெரியதாக இருக்குமாதலால் , 
என்பது மிகப் சிறிய மதிப்பாக இருக்கவேண்டும் . 


.. 


x2 + 16 = x 


16 


1 + 


loo 


* M1 
( 1 


167 
1 + 


x 


4 ( - ) (19 ) 


== 


+ 


| 2 


+ 


8 


1 + 


- 


1 256 
8 x4 | 


+ 


x 


] 
== [ 1 / 
( 4 (1) 

] 
( 

] 
( x + * ) 
. 

(1+ ) 
= ( x + 2 ) , 
x + 2 ) , தோராயமாக , என்று நிறுவலாம் . 

=( x + * ) - (x + 2 ) 


தோராயமாக . 


இதேபோன்று , ( x + 9 = x 


: Vx + 16 - Vx + 9 = 


= 


7 
2x 


( 51) (x+3}+ = = ( 1+ * ) 


230 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


9 


+ ....... 


. 


, தோராயமாக . 


1 


1 


1 


( x - 2 


2 , 


IT ( 


1 


- 


-- ( + A (!) + ( - ) ) 

] 
== [ 1+ + + ) 

2 ) 
= { 1- ) 
- + [ / ( ( - = ) 
-(- i ) (- + - )(- ) .- 

) 
+ [ 1+++ * ) 
* ( 1 + 1 - - ) - 

( 1 +++ * ) - 
- - 
( )( +++ + : 

++ * - 1-1- * ) 
1 ( 1+ = + * ). 

23 ), தோராயமாக . 
- ( 1+ = + ** -) 


- 


தோராயமாக . 


V 


: (x + 3,3 3 

( 


( x- 2 ) 


+ 


+ + 


= 1 


முடிவிலாத் தொடர்கள் 


231 


1 
5 . 7 மிகப் பெரிய மதிப்புகளை ஏற்கும் போது . 

8 
n + 1 + - 1 
என்பது 

எனும் கோவையின் 

2 
தோராய மதிப்பாக இருக்கும் என்று காட்டு . மேலும் இம்முடி 
வைப் பயன்படுத்தி , 


10 


1 
2 


( 101+ ( 99 ) = 0.000125 என்று நிறுவுக . 


தீர்வு : 


13. மிகப்பெரிய மதிப்புகளை ஏற்பதால் , --ன் மதிப்பு மிகச் 


சிறியதாக இருக்கவேண்டும் . 


ஃ Vn + 1 = vn 


1+ 


( 1 + } ); 
( 1 

# [ 1+ 2a - + ), 


+ ... 


தோராயமாக . 


இதேபோல , 


vñ 


1 


= 


V7-1-17 (1-3 - + ) என்று நிறுவலாம் . 

(V +1 + n-i ) 

(1 + 1 - * + 1- 1 
- 22 " ( - + ) 
- (V -5 ) 


2n 


8na 


= 


232 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1i.e. va 

(< a - ( n + 1 + n - 1 ) ) -- 


இம்முடிவில் , n = 100 என்றிடுவோம் .. 


பின் , 


100 


1 


101 + 499 


( 110 


8 


2 


--- 

+ (15 ) 


8 ( 100 ) 


1 


8 ( 0.001 ) 


= 0.000125 


6. 2 


MA 


7 50 
5 

என்று எழுதி 2 - ன் தேரராய 

49 
மதிப்பை மூன்று தசம இடங்களுக்குச் சுத்தமாகக் கண்டுபிடி . 
தீர்வு : 


MAS 


50 
49 


M 


100 
98 


1 


= 


98 


100 


== 


1 
40.98 


= ( 1 - 0.02 ) 


( - 0.02 ) 


+ -(- :) - 

(-3 ) ( - 1) 


+ 


2 


( -0.02 ) 


+ 


- [1+ ) (0.02) + * ( 0.004 ) ) , 


தோராயமாக . 


முடிவிலாத் தொடர்கள் 


233 


= 1.01 + 1 ( 0.0012 ) 


1.01 + 0.00015 


1.01015 


34/ 


50 
49 


7 
5x ( 1.01015 ) 


= 1.41421 


i ... 2 


= 1.414 , தோராயமாக . 


பயிற்சி 


1 . 


பின்வரும் முடிவிலாத் தொடர்கள் ஒவ்வொன்றின் கூடு 
தலையும் காண்க . 


( i ) 1 + + 


+ 


1.4 
6.12 


+ 


1.4.7 
6.12.18 


+ 


ல 


( ii ) 


2 
8 


-- 


2.5 
6.12 


+ 


2.5.8 
6.12.18 

+ . 


( iii ) 


1 
3 


- + 


1.3 
3.6 


+ 


1.3.5 
3.6.9 


+ 


1 


( iv ) 1 


6 + 


1.3 
6.12 


1.3.5 
6.12.18 


+ .. 


1 


1 


( v ) 3 + 


3.5 
1.2 


-- 


3.5.7 
+ 

1.2.3 


+ 


( vi ) 1 + 


4 

+ 


4.5.6 


4.5 
6.9 


8 


+ 


6.9.12+ 


- 


1 


1 
( vii ) 1+ 

2 


1 


1 
24 


1 
2.4 


1.8 
2.4.6 


28 + 


218 


( viii ) 


3 
2.4 


+ 


3.4 3.4.5 
2.4.6 

+ 

2.4.6.8 


+ 


( ix ) 


5 
6 


5.7 
6.9 


-- 


+ 


5.7.9 
+ 

+ 
6.9.12 


284 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


1 


5 1 5.8 1 

+ 
36 49 

3.6.9 48 


+ 


5.8.11 
3.0.9.12 


4 


+ 


( xi ) 


11.14 

11.14.17 
10.15.20 

+ 

10.15.20.25 


+ ...... 


( xii ) 


8 8.7 
18 + 

18.24 


+ 


8.7.11 
18.24.30 


+ ... 


7 


( xiii ) 


+ 


7.9 
9.12 


+ 


7.9.12 

+ 
9.12.15 


... 


1.4.7 


( 3n - 2 ) 


( xiv ) - 


1 
4n 


| n 


] = 0 


8 


( 2n- ! ) 


1 


( XV ) 


Σ 


(( -1 ) 1.3.5 ..... 

| n 


40 


n = 0 


( 
ii 
) 


* 


2. கீழ்க்காணும் கோவைகள் ஒவ்வொன்றையும் x- ன் 

படியில் விரித்தெழுதும்போது கிடைக்கப்பெறும் x- ன் 
குணகத்தைக் கண்டுபிடி . 
1 

1 
( i ) 
( 1-2x ) ( 1. - 3x ) 

| 1 

Ex2 ) 

1 
( iii ) ( 2x - 3 ) 

( iv ) 
( x- 2 ) ( x - 5 ) ( 1 - x ) ( 1 - 23 ) ( 1 - 3 ) 

( x - 7x + 2 ) 
( 3 - 2x ) ( 1 + x ) 

( vi ) 

( 1 + 2x : 2 (1-3x) 
( vii) ( x + 1 ) 

( x2 - 2 ) 
* 

( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 
( 7 + x ) 
(ix ) 

( 1 + x ) ( 1 + x2 ) 


( v ) 


( x - 1) ( 2x + 3 ) ( viii ) 


n என்பது ஒரு மிகை முழுஎண் எனில் , பின் வருவன 
வற்றை நிறுவுக . 

( 1 + 2x ) 
( i ) 

-ன் விரிவிலுள்ள -ன் குணகம் - Sn 
( 1-3 ) 


முடிவிலாத் தொடர்கள் 


235 


( ii ) 


( 1 + 3x ) n 

-ன் விரிவில் டன் 
( 1 - x ) 


குணகம் = 


4n 


( iii ) 


4 


( 1- 3x ) n 

-ன் விரிவில் xn + r- ன் குணகம் 
( 1-4x ) 
( r- ம் மிகை முழு எண் ) 


( iv ) 


விரிவிலுள்ள 


xn- ன் 


குணகம் 


(1- 2x ) 

-ன் 
(1-3x ) 
= ( 3n + 1 ) 


4. ( 2-3x ) 

( 1 - x ) - ன் 


விரிவிலுள்ள 


x -ன் 


குணகம் : 


( - 1 ) ( 1 - 2n ) என்று காட்டு . 


8 


-- 


5 . 


1 + x 
| x | < 1 எனில் , 

-ஐ - ன் படி 

ஏறுவரி 
1 
சையில் இருக்குமாறு விரித்தெழுதி , x- ன் குணகத்தைக் 
கண்டுபிடி . 


6 . 


b 
+ 

கோவையை -ன் 
( 1-3 ) 

( 2 + 3x ) 
படியில் விரித்தெழுதும் போது கிடைக்கப்பெறும் முதல் 
இரண்டு உறுப்புக்கள் ( 1 + 3 ) எனில் , a , b- ன் மதிப்பு . 
களைக் கணக்கிடு . மேலும் 3 - ன் எம்மதிப்புக்கு இவ் 
விரிவுகள் பொருளுடையன என்பதையும் காண்க . 


7 . 


x- ன் மதிப்பு மிகச் சிறியதாக இருக்குமானால் , கீழ்க் 
காணும் கோவைகளின் தோராய மதிப்புகள் உண்மை 
என நிரூபி . 


cosa 


- 
( i ) ( 1 - 3 ) ( 1+ x ) 

( 6+ 9x ) 


x 


x3 


7 


( ii ) 


x 2 + 4 = x +1 


1 


+ 


+ 4x 


8 


10 


( iii ) 


V ( 1 + x ) ( 4-3x ) 
( 8 + 5x ) 

5 


4 


T 


236 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( 1---- 

2 (1+ * ) 
( V ) ( 1 - x) + (1-5x) 

(18- ) 


3 ( x + 3 ) (1- ** ) , 


( iv ) 


= 1 


307 
256 


* 2 


1 - 


989 
192 


x 


3. 


( vi ) ( 1 - 37 ) 


3 


( 1 - 4x ) 
+ ( 1 - 4x ) 

-- 


= 


= 1 + x + 4x . 


8 . 


X- ன் மதிப்பு ஒன்றிலிருந்து மிகச் சிறிதளவுதான் வேறு 

( a xb - b 2 ° ) 
பட்டிருக்குமானால் , 

உன் தோராய 
( xb - x ) 
1 
மதிப்பு 

என்று காட்டு . 


9. 1 - உடன் ஒப்பிடும் போது C- ன் மதிப்பு மிகச் சிறியது 
1 1 를 

ce 
என்றால் , 

+ 
tc 

4 12 
என்றிருக்குமென நிறுவுக . 


10. p அல்லது ( இவற்றுடன் ஒப்பிட்டுப் 

பார்த்தால் , 
( p - g ) - ன் மதிப்பு மிகச் சிறிய தொன்றாகும் . பின் 
( n + 1 ) p + ( n - 1 ) 

-ன் மதிப்பு ஏறக்குறைய 
( n -1+( n + 1 ) 


p 
9 


( 
2 
) 


( 
படுத்தி ( 139 ) 


-க்குச் சமம் என்று காட்டு . இதைப் பயன் 


ன் ஏழுபடி மூலத்தின் 


மதிப்பைக் 


காண்க . 


11 . 


+ 
4 

-ஐ 1 + x- ன் தோராய 
மதிப்பாக எடுத்துக்கொள்வதில் ஏற்படும் பிழை ஏறக் 

x + 

என்று நிரூபி . 


குறைய 2 


முடிவிலாத் தொடர்கள் 


237 


1 


எனும் விகிதம் ஒரு முடிவுடைய எண்ணாகும் . மேலும் , 
நான்காம் படியும் அதற்கு மேலும் உள்ள உறுப்புக்களை 
நீக்கிவிட்டால் , 


( 1 + y * 
( 1 + x ) 
என நிரூபி . 


-ன் தோராய மதிப்பு ( 1 - xy 

4 ( 1-3 ( = ) ) 


13 . 


x , x8 , 

முதலியனவற்றை விட்டுவிடுமளவுக்கு 
X- ன் 

மதிப்பு மிகச்சிறியதாக இருப்பின் , 
( 1 + x ) - 21 + 1 + 1 ) x 

என்று காட்டு . 
2n + ( n - 1 ) x 


14 . 


y = x + x + x , + 

என்றும் , x- ன் 
எண்ணளவு ஒன்றைவிடக் குறைவு என்றும் கொடுக்கப் 

y 
பட்டால் , x = 

என்று நிறுவுக . 
1 + y 


15. x- ன் மதிப்பு மிகப் பெரிய எண்ணாக இருப்பின் , கீழே 

கொடுக்கப்பட்டுள்ள கோவைகளின் தோராய மதிப்பு , 
கள் உண்மை என நிரூபிக்கவும் . 


( i ) 3x3 + 1 = x + 3x 


1 


1 
9x5 


. 


( ii ) 3x3 + 16 

8 + 16 - +9 


7 
3.2 


175 
9x 


( iii ) Vx2 + 4 - Vx +1 


15 
8x8 


63 
+ 

166 


2x 


16 . 


பின் வருவனவற்றின் தோராய மதிப்புகளை 5 தசம் 
இடங்களுக்குச் சுத்தமாகக் கண்டுபிடி . 

* 
( i ) 

( ii ) ( 1.01 - 0.99 
50 


491 


) 


( iii ) 1003 - 1997 


(iv ) ( 9998 ) 


( v ) 


0.998 ) 
1002 


( vi ) 


9 
10 


238 


கணிதம் - ஓர் அறிமுக - 


விடைகள் 


3 


2 


19 
8 


) 1 


1. ( i ) 23 ( ii) ( 14 - 1 ) ( iii) 1( 3 - 1 ( iv ) 
( v ) 3 ( 313 - 1 ) ( vi ) 

( vii ) v 17 ( vii ) 
(is ) ( 8--2 ) ( s ) +[ (4 ) - 3 ) 
si)( 84 ( 400 ) : - 1 

* (( 27): - 17 ) 


( xi ) 


127 
300 


( xii ) 


18 3 - 17 


( xiii ) 


( xiv ) ( 43 


( 4 - 1 ) 


5 


( XV ) 


2 
8 


* 2. ( i ) ( 31 + 1 


-- 


2n + 1 ) 


( i) - [ 8 ++ ( - ) ^ 20 + 1 ] 
[2- 2 ) 


( iii ) 


1 


( iv ) 


( ஜா +2 


20 + 8 + 1 ) 


( ) [ -1) 

- 1)*+ + ( -1 ) * ( 2n + 2 ) - - ( 3 )" ) 
( * ) ( 23 (-2 ) - ! ( x + 1 ) ( - 27 +26 s") 
(vi ) [ { - 4 ) + + + + 1 ) -7 ( - :) " ] 
(ris(=}" ( cen - 7) + * -31 ) 
( ix ) [ 3 + 4 ( -17 ] ( 1 இரட்டை எண் எனில் ) 


ப 


மூடி வி லாத் தொடர்கள் 


285 


அல்லது , 


{ ( -3 ) ( 1 + (- )": )} 


( n ஒற்றை எண் எனில் ) 


5. ( ) 

( 4n ? + 2 ) 6. a = b = 


4 ; 


2 
| x | < 

3 


10 . 


923 

16. ( i ) 0.99798 ( ii ) 0.01 ( iii ) 0.02 
925 
( iv ) 0.00005 ( v ) 1.0027 ( vi ) 0.91917 

) 


) 


10.5 அடுக்குக் குறித்தொடர் ( Exponential series ) 
10.5.1 

வரையறை 


n முடிவிலியை அணுகும்போது 


(1 ++ ) 


எனும் கோவை 


யின் எல்லை மதிப்பு ஒரு முடிவுடைய எண்ணாக இருக்கும் என்று 
நிறுவ முடியும் . அந்த எல்லையை 

அந்த எல்லையை e என்ற எழுத்தால் குறிப் 
பிடுதல் வழக்கமாகும் . 


** 


ஆகையால் , e = 


Lt 
n > 


( 


1 + 


) 


n 


1 


1 + 


-- 


1 

1 


+ 


1 
+ 

2 
+ ..... 


| 


முடிவிலி வரை . 


இதிலிருந்து e என்பது ஒரு விகிதமுறா எண் என்றும் , அதன் 
தோராய மதிப்பு 2.718 என்றும் கிடைக்கப்பெறும் . 


10.5.2 அடுக்குக் குறித்தேற்றம் 


x- ன் எல்லா மெய் மதிப்புகளுக்கும் , 


( 1 - 


+ 


+ 


* 


1 


2 


x : 


+ 


+ 


) 


என்ற முடிவிலாத் தொடர் ex எனும் 


மதிப்பை நோக்கிக் குவியும் . 


x2 


18 


அதாவது , * = 1 + 


+ 


* 


+ 


+ ..... 


| 1 


2 


முடிவிலி வரை , 


240 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


- ( - * - ) 


ra0 


10.5.3 துணை முடிவுகள் 


( i ) ex = 1 


+ 


D 


+ 


ல 


* + * - * 
(-1) - 

* 
(i) ( s + c ) = ( 1 + + * + ** 


= 


r = 0 


+ 


+ 


x8 


+ ( 1 --1 + ** 


3 


+ 


) 


+ ... 


14 


i.e. 


+ 


+ ... 


4 


= 2( 1 + * + -- 
( * ) - 1+ 1 

( ) * 


( iii ) இதே போன்று , 


18 


= x + 


+ 


x5 
15 


+ ........ . 


| 3 


ல என்றாகும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
வகை 1. தொடர்களின் கூடுதல் காணுதல் 

1. கீழ்க் காண்பவற்றை நிரூபிக்கவும் . 


( 1) ( 


( 1+ [ z + 1 


+ ..... 


) = 1+ (1+ 1 

) 


1 


8 


+ 


+ ...... 


15 


முடிவில்லாத் தொடர்கள் 


241 


( H 


+ ...... 


( ii ) 


1 

1 
+ + 

| 3 | 5 
1 

1 
+ 
| ? | 4 


( +1 ) 


+ 


+ ......... 


தீர்வு : 


X 


1 + 


+ 


* 
2 


11 


x 
+ 

3 


+ ............ முடிவிலி வரை . 


இதில் x = 1 , -1 என்று அடுத்தடுத்துப் பிரதியிட பின் 
வருவனக் கிடைக்கும் . 


1 


1 


e = 1 + 


+ 


+ 
2 


+ ............ - 


| 1 


13 


1 


1 


r1 

= 1 


1 


+ 


1 
( 2 


13 


+ ....... 


இவற்றிலிருந்து , 


+ ..... 


) 


( e + - ) = 2 ( 1 + + - 
( * ) + 


1 


i.e. 


1+ 


12 


+ ...... 


என்றும் , 


4 


இதேபோன்று , 


1 


( E ) - ++ / 


+ 


+ ......... 

........ 


என்றும் 


5 


பெறலாம் . 


( i ) இப்பொழுது , 

1 

+ 
2 


4+ 


+ ...... 


14 


) = ( * ) 

= 4 ( e + c ) * 


மேலும் , 


2 


1 + ( 1 + 


( 1+ + + ..-. ) = 1+ ( = ) 

= 1 + 4 ( - ) 
= 1 + 4 ( e- 28 - + - ) 


. 


க . ஓ . அ . - 16 


242 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


1 


= / [ 4+ e - 2.1 + e- * ) 
= " 

( e + e-1) 


[ e + 2 + e - 2 ] 


1 


2 


2 


4 


1 


1 


- 


1 
| 1 


+ 


|| 


S + 5 

+ 


2 


( ii ) 


1 


1 


C - 


1 + 


+ 


+ .......... 


2 


4 


* 


( ) 
( - + ) 
(e + + ) 
= ( " - 1 ) 


2. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள முடிவிலாத் தொடர்களின் 
கூடுதல்களைக் காண்க , 

1 + 2 1 + 2 + 22 
( i ) 1 + 

| 2 


+ 


+ 


| 3 


+ 


13 


5 


2 

4 
( ii ) 

6 
+ 

+ 

| 
12 
( iii ) 

32 
+ 
2 

+ 
3 

+ 
14 


22 


தீர்வு : 

( i ) கொடுக்கப்பட்டத் தொடரின் n - ஆவது உறுப்பை ... 


என்க . 


+ 2n - 1 


.. 


tn 


1 + 2 + 22 + 

| n 
1 

2n - 1 

1 
| n 

2-1 


== 


2n 
in 


1 
| n 


முடிவிலாத் தொடர்கள் 


243 


என்று அடுத்தடுத்துப் 


இப்பொழுது 

n = 1 , 2 , 3 
பிரதியிட பின்வருவனக் கிடைக்கும் . 

1 
11 

1 11 


2 


- 


2 


1 . 


== 


1 
2 


2 


13 


28 
| 3 


1 
3 


இவற்றைக் கூட்ட , முடிவிலாத் தொடரின் கூடுதல் கிடைக்கும் . 
இவ்வாறு , 1 +1 , +1 + 

முடிவிலி வரை 
2 

22 
+ 

+ 


( 1 


28 
13 


+ 


2 


1 


1 


- 


- ) 

- - ) 


+ 


+ 


+ ..... 


| 3 


( e - 1 ) - ( e - 1 ) 
( e - e ) 


2n 


.. 


| 2n 


( ii ) இத்தொடரின் 71 - ஆவது உறுப்பு , tn = 

| 2n + 1 
இந்த பின்னத்தை பகுதி பின்னங்களாக்க வேண்டும் . 
2n A 

B 
+ 

என்க . 
2n +1 

21 +1 
A + B ( 2n +1) 

2n + 1 
எனவே , 21 = A + B ( 2n + 1 ) 

= ( A + B ) + 2nB 
இப்பொழுது , ஒத்த உறுப்புக்களின் குணகங்களைச் சமப்படுத்த , 

A + B = 0 , B = 1 என்று கிடைக்கும் . 
i.e. A = - B = - 1 

1 
ஃ . t . 

+ 
2n + 1 

2n 


* 


1 


= 


= 


1 
| 2n 


1 
| 2n + 1 


244 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இதிலிருந்து , 1 = 1 , 2 , 3 , 
வருவனக் கிடைக்கும் . 


என்று பிரதியிட்டுப் பின் 


1 


1 


t 


| 2 


3 


1 


1 


t 


4 


เ อิ 
5 


1 


13 


1 
| 6 


- 


( 7 


ஃ . 


11 +1, +18 + 


1 


1 


+ 


+ 


+ .......... 


16 


1 


( 

--- ) 
- ( + 

- ) 
( + - 1 ) - ( 1 ) 


+ 


+ 


1 
7 


+ .... 


= -o 


3 


5 


== 


- 


1 


1 


e 


( iii ) இங்கு , tn = 


22 


In + 1 


22 


மேலும் , 

In + 1 
எனக் கொள்வோம் . 


A 
( n + 1 


+ 


B 

+ 
n 


C 
| m - 1 


A + B ( n + 1 ) + C ( n ) ( n + 1 ) 

| n + 1 


me 


= A + B ( n + 1 ) + Cm ( n + 1 ) 
= ( A + B ) + ( B + Cm + Cm3 


எனவே , 
கிடைக்கும் . 


C = 1 , B + C = 0 , 


A + B = 0 


என்று 


முடிவிலாத் தொடர்கள் 


245 


அதாவது , 

C = 1 , B = - C = - 1 , A = - B = 1 
என்று அறிகிறோம் . 

1 1 

1 
இவ்வாறு , In = 

+ 
| n + 1 

17 

| 7-1 
என்று தெரிகிறது . 


| 


முன்போலவே , n = 1 , 2 , 3 , 
அம்மதிப்புக்களையெல்லாம் கூட்ட , 
கூடுதலைப் பெறலாம் . 


என்று பிரதியிட்டு , 
முடிவிலாத் தொடரின் 


ஃ t1 +1 , + ts + 


முடிவிலி வரை 


+ 


+ 


+ 


) 


+ 


+ 


- ( 1 + 1 + 14 
- ( ++ + + + 
+ ( 1 + 1 + 1 
= ( - (1+ 1 )] - ( - 1 ) + 


+ 


+ 


+ 


- ) 


| 2 


+ e 


= ( e - 1 ) 


== 


3 . 


( 5n + 1 ) 

| 2n + 1 


M8 


( + :) 


என்று நிறுவுக . 


= 0 


தீர்வு : 


இங்கு , tn + 1 = 


5n + 1 
| 2n + 1 


என்றுள்ளது . 


5n + 1 
மேலும் , 

2n + 1 


+ | 2n 


என்க . 


A 

B 
( 2n + 1 
A + B ( 2n + 1 ) 

| 2n + 1 


.. 


5n + 1 = ( A + B ) + 2n B 
இதிலிருந்து , 2B = 5 , A + B = 1 என்று அறிகிறோம் . 
5 

3 
எனவே , B = 

2 A = 

என்று கிடைக்கும் . 
2 


246 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( 2 ) 


5 
2 


இவ்வாறு , In + 1 = 


+ 


2n 


| 2n + 1 
5 1 
2 ( 2n 


3 


- 


1 
2n + 1 


5 
tn + 1 = 
n = 0 

n = 0 


2 ) 


1 
| 2n 


3 
2 


1 
| 2n + 1 


n = 0 


= 


3 


1 


+ 


1 
( 3 


+ 


+ ... 


... 


5 


) 


Σ 

Σ 
[ 1+ 2 + 4 + ... ) 

( 1 
= [ ( * )] - [ = ) 
- * - * ) + - ( 4 + 3 ) 
= } e + 25 

- ( + 2 ) 
1 + 12 - x + 


4. 1+ 


x² 


1 + 3 1 + 3 + 5 

1 + 3 + 5+ 7 
x + 
3 

| 4 
+ 

............ எனும் முடிவிலாத் தொடரின் கூடுதல் காண்க . 
தீர்வு : 

இத்தொடரின் n- ஆவது உறுப்பை 1. என்று குறிப்பிட , 


1 . 


[ 1 + 3 + 5 + ......... + ( 2n - 1 ) ] xn - 1 என்று 


கிடைக்கும் . 


1 


1 


1 . 


| m 2 [ 2.1+ ( n - 1 ) 2 ] xn - 1 


ma 
in 


an -1 


n 


xn - 1 


In 


1 


முடிவிலாத் தொடர்கள் 


247 


i.e. 10 


( 1 - 1 + 1 ) 

11 1 


xn - 1 


1 ) 


== 


= [ " 


+ 


1 
in 


7 


n - 1 


11-1 


1 


in - 1 


xn - 1 


+ 


| 1 - 2 


| -1 


எனவே , தொடரின் கூடுதல் 


- 


ta 


T = 1 


xn - 1 


an - 1 


Σ 


+ 


17 - 2 


) 


| 11 - 1 


n = 1 


o 


xn - 1 


-in - 2 


an - 1 


+ 


80 


| 1 - 


n = 1 


+ 


+ 


2 


8 


+ 


x2 
2 


+ 


+ ...... 


| 3 


= [ • + + + * + * 

( +++ * 
* (1 + * 
+ ( 


B 
அ 


+ 


| 2 + 


x8 


+ 


+ 


x2 
12 


+ 


+ . 


+ 


1 


3 


xe * + e * 


( x + 1 ) ex 


பொது 


குறிப்பு : இதுகாறும் பார்த்த எடுத்துக் காட்டுகளிலிருந்து ,, 
ஒவ்வொரு முடிவிலாத் தொடரின் கூடுதலையும் காணும்போது 
ஒரு பொ 

முறைப் பின்பற்றப்பட்டுள்ளதை அறியலாம் . 
அதாவது , ஒரு தொடர் கொடுக்கப்பட்டால் , 

கொடுக்கப்பட்டால் , அத்தொடரின் 
n- ஆவது உறுப்பை முதலில் கண்டு பிடிக்க வேண்டும் . பிறகு 
அவ்வுறுப்பை ( அல்லது அவ்வுறுப்பின் குணகத்தை ) பகுதிப் 
பின்னங்களாகப் பிரிக்க வேண்டும் . இங்கு , அந்த உறுப்பில் 
( அல்லது குணகத்தில் ) உள்ள n- ன் மீப்பெரும்படி எனில் , இதை 
r + 1 ) பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்க வேண்டும் . மேலும் ,, 


- 


248 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


எல்லாப் பகுதிப் பின்னங்களின் பகுதிகளின் அதமப் பொது 
மடங்கு n- ஆவது உறுப்பின் பகுதியில் உள்ள காரணீயப் பெருக்க 
மாக இருத்தல் வேண்டும் என்பதை முக்கியமாக நினைவில் 
கொள்ளுதல் வேண்டும் . 


5 . 


வகை 2 . 
தொடரிலுள்ள x- ன் குணகம் காணுதல் 

பின் வரும் கோவைகள் ஒவ்வொன்றையும் x- ன் படியில் 
விரித்தெழுதி , அவ்விரிவிலுள்ள xn- ன் குணகத்தைக் கண்டுபிடி . 

1 + x 

a + bx 
( i ) ( 1 - x ] e ( ii ) 


3 


ex 


( iii ) 


( 2-3x ) 

1 


( 2-3x ) 
+ 


1 


2 


. 


தீர்வு 

( i ) ( 1 - x ] e + 3 = ( 1 - x ) e . er 


= ( 1 - x ) e 


| n 


n = 0 


n = 0 


-- [ t - 1 
" [ - ] 

[ 


= e 


1 


ஃ தேவையான -ன் குணகம் = e 


1 
| n - 1 


n 


= e 


( 1 - n ) 

| n 


( i) + 

( **) = (a + bx)" 


( a + 2ab x + b2x ) e - 2x 


= 


( a " + 2ab x + bx " ) > 


( - 2x ) n 

| n 


- 


n = 0 


முடிவிலாத் தொடர்கள் 


249 


= ( a + 2ab x + b x * ) 

x ) 


2 ) 
In 


n = 0 


== 


( -2 ) 

n 


an + 


+ 2ab 


M8 


( -2}) 

| n 


x + 1 


= 0 


n = 0 


+ 63 


Σ 


( -2 ) 

| n 


Xa + S 


1 


I = 0 


ஃ 


x- ன் குணகம் , 

( -2) 
aa 

| n 


+ 2ab 

( -2) -1 

| n 


n - 1 + b = ( -2) 


( - 

[ 1- 2 


( -2 ) -2 

I n 


( 


a ( - 2 ) + 2ab m ( - 2 ) + b n ( n - 1 


== 


( -2 ) r - 9 

| n 


( 41 


4abn + n ( n - 1 ) b 


ந ) 


( iii ) இங்கு , n- ஆவது உறுப்பை பா என்று குறிப்பிட , 

( - 1 ) n - 1 ( 2-3x ) n - 1 
In 

என்று கிடைக்கும் . 
In - 1 


1.e. 


1 . 


= 


( -1 ) -1 

n - 1 


pn- , y = ( 2-3x ) எனில் . 


கொடுக்கப்பட்டுள்ளத்தொடர் = Σ 


tn 


n = 1 


( -1) -1 
Σ 

| n - 1 
n = 1 


n - 1 


e - Y 


= 


e - 19-8x ) 


250 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


e - 2.e8x 


II 


. 


1 


s 


== 


Σ 


( 8x ) " 

| n 


ca 


= 0 


- 


3n 


எனவே , டன் குணகம் = 


ea 


| n 


+ 


|| 


( +1 ) 


1 


1 


பயிற்சி 
1. பின் வருவனவற்றை நிறுவுக . 
1 1 

1 
+ 

+ 
1 3 

| 5 
( i ) 
1 

4 

16 

( log 2 ) . ( log 2 ) 
( ii ) ( log 2 ) 

11 

| 8 
( log n ) ? ( log n ) 
( iii ) 1+ 

- + 
[ 2 


+ 


+ 


+ ......... 


2 


+ 


1 
2 


+ 


14 


( iv ) 


+ 


22 24 

+ 
| 1 

13 
1 

1 + 2 
| 3 


28 

+ ....... 
15 
1 + 2 + 22 


1 ( x + 1 ) 

( * - ) 
+ (e - 1 ) 
= ( - ) 


2 . 


( v ) 


+ 


+ 


+ 


| 2 


| 4 


1 + 5 
( vi ) 1+ 


12 


+ 


1 + 5 + 52 

13 


+ 


2. கீழ்க்காணும் முடிவிலாத் தொடர்களின் எல்லை மதிப்பு 
களைக் கண்டுபிடி . 
2 3 

4 
( i ) 

+ + 

+ 
1 

| 2 13 


3 


5 


+ 


+ 


+ 


1 


| 2 


3 


6 


16 


( iii ) 1+ 


+ 


(i) + 

원 
( ( " + ) 


| 5 


+ 

| 7 


+ ... 


( iv ) 


கீழே உள்ளவற்றை 
நிரூபிக்கவும் . 


முடிவிலாத் தொடர்கள் 


251 


D 


( v ) - 


21 + 3 

21 - 1 ) 


) 


1 = 1 


( vi ) 5 + 


2.6 
| 1 


+ 


3.7 
| 2 


-- 


4.8 
| 3 


+ 


) 


1.2 


2.3 


( vii ) 


- | 11 


+ 


+ 


3.4 
| 3 


2 


+ ... 


1 + 2 


( viii ) 1 + 


+ 


1 + 2 + 3 

| 3 


+ 


2 


3 . பின் வரும் தொடர்களின் கூட்டுத்தொகைகளை முடிவிலி 
வரைக் காண்க . 
23 33 

48 
( i ) 1+ 

+ 

+ + . 


| 3 


| 4 


14 


34 


( ii ) 


+ 


ឧ 4 
| 2 


+ 


+ 


| 1 


| 3 


32.42 


( iii ) 


12. 22 

1 


-- 


2232 

2 


+ 


13 

+ .. 


1+ 2 
( iv ) 1 + 

( 2 


+ 


12 + 22 + 38 

[ 3 


+ 


( v ) 


32 

+ 
| 1 


52 

3 


+ 


72 
| 5 


+ 


3 


( vi ) 


+ 


1 
42 


+ 


2 
53 


+ 


+ 


54 


2 


( vii ) 1 


1 
| 2 


+ 


3 

-- 
14 


19 


( viii ) 18 


48 


28 
11 


+ 


33 
2 


+ ......... 


| 3 


4 . 


8 


2 


( j ) 


Σ 


( n + 1 ) 

| n 


x " = ( 1 + 3x + x ) ex 


11 = 0 


252 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


(i ) - 

> n + 2 ) 


( n - 1 ) xa 
( n + 2 ) In 


ex 


n = 1 


ne 


1 


( ii ) > Tn + 1 


தி 


= ( 1 1 ) - 


1 + x 


ex + 


X 


n = 1 


உள்ள 


x- ன் 


5. பின் வரும் கோவைகளின் விரிவுகளில் 

குணகம் காண்க . 
( i ) ( 1 + 2x + 3x ? ) ees ( ii ) 

x2 2x + 3 

ex 


| 


( iii ) 


( iv ) 


( - ) ( * ) 
( 1 + 2 + 3** ) ( v ) (" * ") 


( v ) 


8. கீழ்க்காணும் தொடர்களில் x . குணகங்கள் என்ன ? 

( 3-2x ) 
( i ) ( 2x - 2 ) + 

( 3-2x ) 

+ ... 
( 2 


2 


8 


- 


| 3 


( ii ) 


Σ 


( a + bx ) 

| n 


n = O 


7 
. 


x² 
1+ 

+ 
| 2 + ... 

-ன் 
| 4 

விரிவில் 
காணப்படும் x10- ன் குணகத்தைக் கண்டுபிடி . 


--- 


8. பின்வருவனவற்றை 

x4 உள்ள உறுப்புவரை விரித் 
தெழுதுக . 
( i ) 

( ii ) 
ex - 1 

2 ( ex + e- * ) 


X 


X 


( 


2x + 49-3x 
9. மிகச்சிறிய மதிப்பை ஏற்கும் போது , 

8 
கோவையின் தோராய மதிப்பை x உள்ள 
உறுப்பு 

வரைக் கணக்கிடு . இம்மதிப்பு ஏறக்குறை 
ex- ன் மதிப்பிற்குச் சமம் என்றும் காட்டு . 


என்ற 


முடிவிலாத் தொடர்கள் 


253 : 


விடைகள் 


2. ( i ) ( 2e - 1 ) 
( iii ) 

+ 


( ii ) ( e + 1 ) 

5e 


- 


3 
22 


2 ) ( iv ) ( 5e - 2 ) ( v ) 2 

( vii ) * 


( vi ) 13e 


( vii ) 3e 


e 


3. ( i ) 5e ( ii ) 15e ( iii ) 27e ( iv ) 


17 

e 


8e 


( v ) 5e 


( vi ) 


( -2 ) ( vi ) - 

( vi ) ( 

( - - ) 
( w " + 1 + 4 ) ( i) - ))" ( + n + 3 ) 
( i) ( + 

( -1) " (" 1 )(i . அல்லது 0 . 


2n - 2 


5. ( i ) 


| n 
( -1 )" 

( -1 ) 
( v ) 

( 3n " - 5n + 1 ) ( vi ) 
| 

| n 


( a - bm ) 


8 20 


e 


Fea bn 


8. ( i ) 


( ii ) 


7 . 


29 
10 


| n 


IR 


8. (1) (1 - * + 1-72 ) 

( 1 - * + 330 ) 


( ii ) 


10.6 மடக்கைத் தொடர் ( Logarithmic series ) 
முன்னுரை : ஒரு கொடுக்கப்பட்ட எண்ணை அடியாகக் கொண்ட 
மற்றொரு எண்ணின் 

மடக்கையை முன்பு வரையறுத் 
துள்ளோம் . மேலும் , சில 

மடக்கை விதிகளையும் , எண்களின் 
பொது மடக்கைகள் காணும் முறைகளைப் பற்றியும் பார்த்தோம் . 
அதாவது , நடைமுறையில் 10 - ஐ அடி எண்ணாகக் கொண்ட 
மடக்கைகள் தான் மிகவும் 

பயன்படுகின்றன என்பதையும் 
கண்டோம் , 


ஆனால் , இயற்கணிதம் , நுண் கணிதம் முதலியவற்றில் 
பெரிதும் பயன்படுவன இயற்கை மடக்கைகள் அல்லது நேப்பி 
யரின் மடக்கைகள் ( Natural or Napierian Logarithms ) என்பன 
வாகும் . இங்கு மடக்கைகளின் அடி எண் எனும் அடுக்குக்குறி 


254 , 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


எண்ணாகும் . இனி நாம் காணவிருக்கும் மடக்கைகளுக்கு அடி 
எண் e என்பதேயாகும் . எனவே , அடி எண்ணைக் குறிப்பிடா 
மலேயே இருந்தாலும் . அது e- தான் என்பதை அறியவும் . 


10.6.1 மடக்கைத் தேற்றம் 

-1 < x < 1 எனும் கட்டுப்பாட்டுக்குட்பட்டு அமையும் x- ன் 
அனைத்து மதிப்புகளுக்கும் , 


14 


+ 


) 


x ? x8 
2 3 

+ 
4 

எனும் மூடிவிலாத் 
- தொடர் log . ( 1 + x ) என்ற எண்ணை நோக்கிக் குவியும் . 
அதாவது , loge ( 1 + x ) = x 

x2 

x4 
+ 
2 


- ૭ 


+0 


4 - 


8 


i.e. log ( 1 + x ) 


( -1 ) -1 ar 


- 


r 


10.6.2 துணை முடிவுகள் 

( i ) மேலேயுள்ள முடிவில் -க்குப்பதில் ( -x ) என்றிடு 
வோம் . 

log ( 1 - x ) 
= - ( x 

( - x )4 + .. 
2 ) 

( + 
3 

4 


.. 


1 


x 


x8 


* 


- 


-- 


2 


* 
* 
( x + 


4 


x2 
2 


+ 


+ 
3 


+ ...... 


( ii ) 


log ( 1 + x ) + log ( 1 - x ) 

x2 
- 2 
2 + 
4 + + 

என்றாகும் . 


4 


1 


+ 


( 


18 


- ) 


i.e. log ( 1 + x ) ( 1 - x ] ] 

( 


2 


* 


x4 


8 


8 


* 


2 


+ 


+ 


+ 


2 


6 


8 


i.e. log ( 1 


* 


x ) 


- ( 


x2 + 


2 


+ 

3 


+ .... 


இதைப்பெற , log ( 1 + x ) - ன் விரிவில் x- க்குப் பதிலாக 
( -x ) என்றிடலாம் என்பதும் நன்கு விளங்கும் . 


முடிவிலாத் தொடர்கள் 


255 


( iii ) இதேப்போல , log ( 1 + x ) - log ( 1 

log ( 1 - x ) 
x8 x5 
2 x + 
3 + 
5 

+ ... 


= 


) 


i.e. log 


( 1 -- x ) 


( 


x 
8 


x5 
+ 

5 


-- 


) 


( 1 


m 


( iv ) முடிவு ( iii ) - ல் , 


] (x + 

+ ) 
( 2 ) 


என்றிட , 


1 


11 


im 


அதாவது X 


என்றிட , பின் வரும் முடிவு 


m + 1 


கிடைக்கும் . 


m 


அதாவது , log 


11 


= 


111-17 

1 m - n 1 m - m 
+ 

+ 
3 

+ 

5m + n 
m + n 

m + 
( v ) முடிவு ( iv ) - ல் n = 1 என்றிடுவோம் . 

m - 

1 
log 2 

+ 
m + 1 

8 

m + 1 


8 


5 


+ ........ 


8 


i.e. log m = 2 


+ ( m + 1 ) ) 
= [( f = 1) + : (m = 1 ) 

] 


+ .. 


முடிவிலி வரை 


காண 


இம்முடிவைப் பயன்படுத்துவதன் மூலம் , எந்த ஒரு எண்ணின் 
மடக்கையையும் துல்லியமாகக் கணக்கிட முடியும் . 

எனவே , 
எண்களின் இயற்கை மடக்கைகளைக் 

இத்தகையத் 
தொடர்கள் தான் உதவுகின்றன . 

எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
வகை . 

கூடுதல் காணுதல் 
1 . 

பின்வருவனவற்றை உண்மை என நிரூபிக்கவும் . 
) 


8 


( ii ) log 


+ 


( s-T )-2[( 1) + (2-1) 

) 


+ 


- [ x 


+ 


+ .. 


1 


258 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
( iii ) log (x + 2h ) = 2 log ( x + h ) - log x 

he 

1 

h4 
( x + h ) 

2 ( x + h ) 
தீர்வு : 
( i ) கொடுக்கப்பட்டுள்ளத் தொடர் 

logue - logue + logge 
1 

1 

+ 
log 2 

log . 4 

log.8 
1 1 

1 

+ 
log2 log ( 23 ) log ( 28 ) 
1 1 

1 

+ 
log2 2log2 

Slog2 
1 

1 
log2 

3 
இப்பொழுது log ( 1 + x ) - ன் விரிவில் x = 1 என்றிட . 

1 1 
log ( 1 + 1 ) = 1 

என்றாகும் . 
2 3 


- 


== 


[ 1- + 


] 


+ 


1 


i.e. log 2 = 


1 


+ 


1 
3 


.. 


கொடுக்கப்பட்டத் தொடர் 


1 

[ log2 ] 
log2 


( ii ) இங்கு , y = 


என்றுப் பிரதியிட , கொடுக்கப் 


பட்டுள்ளத் தொடரின் மதிப்பு = 2 


5 ys 


+ 


- ( 2-1 ) 

[7+ " " ++ 

] 
log ( 14 ) 

( 

( 2 
los ( 23-141 ) 
- los ( - ) 


= 


log 


1 
1 + 

2x - 

1 
1 

2x - 


257 


முடிவிலாத் தொடர்கள் 


+ 


( iii ) கொடுக்கப்பட்டுள்ளத் தொடர்புப் பின் வருமாறு : 
log ( x + 2h ) = 2 log ( x + h ) -- log x 
h 

h4 
+ 
( x + h ) 

2 1x - h ) 
i.e. log ( x + 2h ) - 2 log ( x + h ) + log x 

he 

h4 

+ 
( x + h ) 

2 ( x + h ) * 


- 

--) 

) 


+ 


இங்கு , இடது பக்கம் = log ( x + 2h ) + log x -- log (x + h } * 

( x + 2hx 
log 

( x + h ) 

x + 2hx 
= log 

L (x + i ) 

( x + h ) " - he 
log 

( x + ) 


[ ** ) 
* 
[ 
ins ( 1 - + ) 
-- [ xs + + + + 


+ 


+ | 


) 


வலது பக்கம் . 


2. கீழ்க்காண்பனவற்றை நிறுவுக . 


( i ) 1+ 


1 

1 
+ 

+ 
5.24 7.28 


+ 


... = log s .. 


1 


( ii ) 1 + 


( 

++ 


-- 


+ 


+ 

4 

log 12 
தீர்வு : 

( i ) இங்கு , இடது பக்கத்தொடரின் n- ஆவது உறுப்பை t . 


என்க . 


1 
( 2n - 1 ) 

1 
( 2n 1 ) 


இ 


( 2 ) 


க.ஓ. அ . - 17 


258 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


20 -1 


+ 


i.e. 1. = 22 - 1 ) ( 1 )" 
* -- [ er- ) (+ ) ] 

= = [(2 ) + ( 2) + 1 ( 2 ) -... ) 
2 ( x + 등 

. ) . 

( = } எனில் ) 
(14 ) 
( 


1 


x8 + 


1 
5 


15 


log 


1 


1 + 


= log 


log 3 


2 


( ii ) கொடுக்கப்பட்டுள்ளத் தொடர் S பின் வருமாறு : 


S = 1 + 


+ 


+ - ........ 


1 


+ 


- 


42 


--1 + ( 2 + 3 ) ! + ( 4 

( 4+ :) 

" ) - 
- [ 1+ 4 + + + +........... ) 

( - + + + + 
= [1+ + 

) 
+ 3 
+ ( 

) 
2 [ 1 + 

) 
[ 4 

] 


1 


1 


.24 


--- 


1 


1 1 
+ 242 

+ 


- 


- 


1 


1 


-- 


+ 


1 1 
5. 25 


+ 


28 


1 


1 


+ 


+ 


2 


4 


0/ 


+ 


முடிவிலாத் தொடர்கள் 


259 


-- ( * ) +(-= :-+) 
-- ( ) - + ( 


log( 4 ) 


== 


- log ( 3 ) - > log ( 4 

[ 3 ( 4 ) ] 
| log 


1 
2 


log 


log 12 


log 12 


3 
. 


+ 


பின் வரும் தொடர்களின் கூடுதல்கள் காண்க . 
x 2x8 

3x4 
( i ) 
2.3 9.41 

+ 
4.5 

+ ..... 
5 7 

9 
( ii ) 

+ 
1.2.3 34.5 5.6.7 


+ 


+ 


தீர்வு : 

( i ) இத்தொடரின் n- ஆவது உறுப்பு , 


1 . 


xn + 1 


n + 1 


( n + 1 )/ n + 2 ) 
11 

A 

B 
இங்கு , 

+ 
( n + 1 ) ( n + 2 ) 

n + 2 
என்றுப் பகுதிப்பின்னமாக்குக . 
I = A ( n + 2 ) + B ( n + 1 ) என்றமையும் . 
i.e. 

n = ( A + BIn + ( 2A + B ) 
ஆகையால் , A + B = 1 , 2A + B = 0 என்று கிடைக்கும் . 
இச்சமன்பாடுகளின் தீர்வுகள் காண , A = 

1 , B = 2 


என்றாகும் . 


. 


tn 


2 


[ 


-1 
n +1 


xn + 1 


+ 

n + 2 
an + 1 

x7 F 
n + 1 


== 


2 

m + 2 


260 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


xn + 1 


x + 1 


2 


[ 
2 


( n + 2 ) 


( n + 1 ) 


n = 1 


m = 1 


n = 1 


x4 


-- 


= 2 


x8 

+ 
4 


+ 


5 


வ 


38 


== 


எனவே , in 

] 
[ * ] - [ + : + .. ) 

( + + + ... ] - [ ++ ] 
= ( - log (1-x) - ( x + 2 ) ] [ / 
- ( 1- * ) los ( 1 - x ) - 2 ( + = ) + x 
- (**) log ( 1 - 3 ) - 2 - x + = 
- (* = 10 


== 


- log ( 1 - x ) - x 


log ( 1 - x ) - 2 


(ii ) 


( 2n + 3 ) 
இங்கு , In 

( 2n - 1 ) ( 2n ) ( 2n + 1 ) 
A B 

C 
+ 

+ 
( 2n - 1 ) 2n ( 2n + 1 ) 


என்க . 


ஃ ( 2n +3 ) = 


A ( 211 + 1 ) 2n + B ( 2n - 1 ) ( 2n + 1 ) 

+ C ( 2n - 1 ) 2n . 


இம்முற்றொருமையில் அடுத்தடுத்து ( 2n - 1 ) = 0 , 2n = 0 , 
( 2n + 1 ) = 0 என்றிட முறையே A , B , C ஆகிய மாறிலிகளின் 
மதிப்புகள் கிடைக்கும் . 


இவ்வாறு , 

1 + 3 = A ( 1 + 1 ) 1 ; A = 2 

3 = B ( - 1 ) ( 1 ) ; B = - 3 
1 + 3 = ( - 1 - 1 ) ( -1 ) ; C = 1 
2 8 

1 
எனவே , 1. = 

+ 
( 2n - 1 ) 20 ( 2n + 1 ) 


மூடிவிலாத் தொடர்கள் 


261 


1 


இப்பொழுது 

Σ 


1. = 2 ) (2n - 1) 


n = 1 


n = 1 


1 


1 


3 
2 


Σ 


+ (2n+ 1 ) 


7 


n = 1 


1+ + 


+ 


) 


+ 


+ 


] 


3 


[ 
- [ 1+ + 

L 
[ + 

+ + + 


+ 


1 
3 


+ 


+ 


) 


= 


1 


- 


3 


1 


1 
1 + 

+ 
2 


+ 


| 


1 
+ 5 + 


= 


= > [ 1 +1 + 

+ 
[ + 

+ + + + + 
( 1-1 + - 1 


2 


1-1 
--- 


= 3 


+ 


1 


= 3 log ( 1 + 1 ) - 1 

3. log 2 - 1 


வகை 2. : -ன் குணகம் காணுத 

தல் . 
4. கீழ்க்காணும் கோவைகள் 

ஒவ்வொன்றையும் 
படியில் விரித்தெழுதும் போது கிடைக்கப்பெறும் x- ன் குணகம் 


x- ன் 


காண்க . 


( i ) log 


( 6 + 3 + ) 

(i) log (1 + x++ ) 


) ( i) 


262 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 
( i ) 

ப்பொழுது , ( 6 + x - x ) = ( 3 - x ) ( 2 + x ) 


.. log 


( s + === ) = los ( 3- s){ 2 + s ] 


log ( 3 - x ) - log ( 2 + x ) 


// 


los ( 9(1-5 )] -log (2 ( 1 + - ) ] 
log 3 - log ( 1 
log ( 1 - - ) 
) - log 2 - log 

log ( 

(1+ ) 
* ) - log 

( 1 + > 

* ) 
- as + X[ * (+ ) ] [ = ( + ) ) 


= 


- ( log 3 + log 2 ) - log 


log ( 1 


* 


ஆகையால் , x- ன் குணகம் 


- ( H ) - (-1 ) ( 1 ) 
+1+ = 1 ") 


// 


குறிப்பு : 


ps ( 1-5 ) . los ( 1 + 5 ) இவற்றின் 


விரிவுகள் 


X 
உண்மையாக இருக்க வேண்டுமானால் , | 

3 


| < 1 , 


| > 1 < 1 


X 

என்றிருக்க வேண்டும் . 
2 
| x | < 2 என்றிருந்தால் போதும் . 


அதாவது 


( ii ) இங்கு , ( 1 + x + x2 + x ) 

( 1-4) 

என்று எழுதவேண்டும் . 
( 1 - x ) 


= ( 1- * 


முடிவிலாத் தொடர்கள் 


263 


.. 


los ( 1 + x++* ) - los (I + * ) 


log ( 1 - 3 ) - log ( 1 


x4 ) 


x0 


( x ) 


Σ 


+ 


1 


il 


n = 1 


n = 1 


an 


- (** 
)--- 


Σ 


T 


n = 1 


இத்தொடரிலிருந்து , 1 என்பது 4 - ன் மடங்காக இருக்குமானால் , 

( i.e. n = 4r ) 


" -ன் குணகம் = x4r- ன் குணகம் 


= ( + - + ) 
- ( ) ( * ) 


n என்பது 4 - ன் மடங்காக இராவிடில் , 


x- ன் குணகம் 


( 0 - + ) = -- 


வகை 3 : தோராய மதிப்புக் காணுதல் 

மிகச் சிறிய மதிப்புகளை ஏற்குமானால் , 


5 . 


என்பது 


log 


1 + 2ex 

3 


எனும்கோவையின் தோராய மதிப்பு 


2 


* + * 


என்றிருக்குமெனக் காட்டு . 


தீர்வு : 


log 


( + ) 
los { 3(1 +2(1 + fi + * 


== 


+ ....... 


) ] } 


284 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


== 


log 


== 


2 


== 


+ 


{ 3 [ 8+ 2x + **) } தோராயமாக 
log { 1 + 3 ( 2x + x*) } 
+ ( 2x + x " ) - 3 (**) 
+ ( 2x + ** ) - 1 ( * ) தோராயமாக. 
* + ( - ) 

* 


x2 


=== 


2 
3 


x + 


x 
9 


6. . x4 , x " , 

இன்ன பிற -ன் படிகளையும் நீக்கி 
விடுமளவுக்கு x- ன் மதிப்பு மிகச்சிறியதாக இருக்குமானால் , 


+ - ) 


( 1 + x ) / 1 + x ) = 

x 8 
( 
1 + x + x2 + என் றிருக்குமென 

2 
நிறுவுக . இம்முடிவைப் பயன்படுத்தி , ( 1.01 )1 01 - ன் தோராய 

ன் 
மதிப்பைக் கணக்கிடு . 
தீர்வு : 
( 1 + x } / 1 + x ) = el1 + x ) log / 1 + x ) [ : ak = ex loga என்று தெரியும் ) 

x 
ell + x ) 

x8 
+ 
2 

3 


X 


) 
) . 
( 

* +3+ ) 


+ 


x8 
3 


ell + x ) 


2 


தோராயமாக . 


x3 


X 


2 + 


+ | 


i.e. ( 1 + x ) 1 + z)! == e 


தோராயமாக . 


_ ( + * - * ) 


e 


மூடிவிலாத் தொடர்கள் 


265 


== 


1 + 

11 
+ 


+ 


+ .... 


1 (x + - ) 

12 ( + - - )) 
+ / ( x + * - * ) + 
1 + x + ( 1 + 1 ): + ( - +++ ) ; 
, 
- ( 1 + x + x + ! * ) 


1 


1 


= 


தோராயமாக 


இம்முடிவில் x = 0.01 என்றிட , 
( 1 + 0.01 ) 1 + 0.01 = 1 + 0.01 + ( 0.01 ) + ( 0.01 ) 


என்றாகும் . 


i.e. ( 1.01 ) 1.01 


= 1.01 + 0.0001 + 1 ( 0.00000 . ) 


= 1.0101 + 0.0000005 


= 1.0101005 


பயிற்சி 


1. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை நிறுவுக . 

log 2 
( i ) logse - logge - logere 


logs 


( ii ) 


[ (4 + 1 ) + 1(G=H ) + .... ) - - loga 
( ii ) - 

+ + 


1 


+ 


+ 


1 
3.53 


+ 


1 
58 


1 3 

log 
ខ 2 


2 
. 


a , b , c என்பன அடுத்துள்ள 3 முழு எண்களைக் குறிக்கு 


மாயின் , 


1 


log b = ) ( log a + log c ) + 


+ 


1 

1 
( 2ac + 1 ) 3 ( 2ac + 1 ) 

+0 என நிரூபி . 


3 


+ 


266 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ye 


8. x2y = ( 2x - y ) என்றும் , 1x | < 1 என்றும் கொடுக்கப் 

x8 
பட்டிருந்தால் , y + 3 

3 
x5 
5 ) + ...... 

என்று காட்டு . 


+ + ..... 


+ 


) 


4 . 

x என்பது ஒரு மிகையெண்ணாயின் , பின் வரும் தொடர்பு 
உண்மை என்று நிரூபி . 
x - 1 1 x -1 

1 x 8 - 1 
log x = + 

+ 
x + 1 

2 ( x + 1 ) 3 ( + 1 


- ( + 1) 


+ 


x2 


5. y = x. 


+ 


x8 
8 


x4 
4 


-- 


என்றால் , 


2 


x = y + 


+ 


ve 
| 3 


+ 


என்று நிறுவுக . 


| 2 


6. a , b என்பன மிகை எண்களாயின் , 

b 

1 a 
log a- log b = 2 

+ 

+ 
a + b 

3 . 

a + b 
என்று நிரூபிக்கவும் . மேலும் , இம்முடிவைப் பயன்படுத்தி 
log 2 , log 3 இவற்றின் மதிப்புகளை 4 தசம இடங் 
களுக்குச் சுத்தமாகக் கணக்கிடு . 


7 . 


பின் வரும் முடிவிலாத் தொடர்களின் கூடுதல் காண்க . 


( i ) 1+ 


92 


+ 


+ 


+ 


( 3 ++ ) + + ( 4+ :) * 

+ ( ++ 1 ) - 
(it) 1 + 1 + ( + 4 ) + + ( 4 + 4) +... 
* 

) 


1 


( iii ) 


1 
log 10 + 

27 

+ 


1 ) 3 
2 214 


+ 


cola 


32 
221 


+ 


... 


8 . 


X 


( i ) 


+ ... 


கீழ்க்காணும் தொடர்களை முடிவிலி வரைக் கூட்டு . 

x2 x3 
+ 
1.2 

+ 
2.3 3.4 
x2 x4 x8 
1.3 3.5 5.7 


( ii ) 


+ 


+ 


+ 


முடிவிலாத் தொடர்கள் 


267 


x 


( iii ) 


+ 


x 
3.4 


-- 


x8 
5.6 


+ 


1.2 


4x 


( iv ) 


+ 


6x2 8x8 

+ 
2.4 3.5 


+ 


1.3 


( v ) 


{ n3 + n + 1 ) 

11 ( n + 2 ) 


x 


nome 


n = 1 


( vi ) - 


( -1) +10 
n ( n + 1 ) ( n + 2 ) 


1 


9 . 


( i ) 


பின் வருவனவற்றை நிரூபிக்கவும் . 
1 1 1 1 1 

1 
+ 

+ 
2.4 • 22 3.5.28 

- + ... 

5 3 
+ ...... 

4 


1.S 


2 


2log 2 


( i ) 2 


- 


1 
2.3 


+ 


1 
3.4 


2 log 2 - 1 .. 


( iii ) 


1 
1.3 


1 
+ 

2.5 


+ 


1 
8.7 


+ .... 


- (log :) 


1 


( iv ) 13 + 4.5 


+ 


1 
+ + 

6.7 


= 1 - log 2 . 


1 


( 
v 


( v ) 


1 
1.2.3 


1 
+ 

3.4.5 


+ 5.6.7 


+ ... 


log 2 


1 
2 . 


| 


1 


1 
( vi ) 1+ 

3 


-ல 


-10 


- 


7 . 


1 
16 


+ ..... 


1 1 

1 1 
+ 

+ 
4 
5 
1 

V2 + 1 
log 
2 

2 - 1 


( - + 1) 


10 . 

கீழேக் கொடுக்கப்பட்டுள்ளக் கோவைகளின் விரிவு , 

களில் காணப்படும் x ? - ன் குணகங்களைக் கண்டுபிடி . 
( i ) log ( 1 + 3x + 23 ) 
( ii ) log ( 1 

5x - 6x ) 


( iii) log 


los ( 10 + 1x + x ) 


288 


கணிதம் - 


ஓர் அறிமுகம் 


( iv ) log ( 1 + x + x ) 


( v ) log 


los ( 1-3-1 +x ) 


11. x என்பது ஒரு 


மிகச்சிறிய மெய்யெண்ணாயின் , 


log ( 1 + 2x + 2x ) - ன் தோராய மதிப்பு ( 2x -- 

3 


4 ) 


என்று காட்டுக . 


12. மிகச்சிறிய மதிப்புகளை : ஏற்குமானால் , ( log 2 


( log a - 3 ) 


என்பது , log [ [ 1 + x ) + ( 1 - x ) ) என்ற கோவை 
யின் தோராய மதிப்பாகும் என நிரூபி . 


13. ( x - 1 ) -ன் படி 

1 ) 


ஏறுவரிசையில் 


இருக்குமாறு 


D 


வ 


log ( 2x + / 


( 


-என்ற கோவையை விரித்தெழுதும் 


313 x 


போது அதன் முதல் உறுப்பு { x - 1 ) என்றிருக்கு 


மெனக்காட்டு . 


14 . 


n என்பது மிகப்பெரிய எண்ணாயின் கீழ்க்காண்பன 
வற்றை நிறுவுக . ( இங்குள்ள - எனும் அடையாளம் 
ஏறக்குறைய சமம் எனும் பொருளில் பயன்படுத்தப் 
பட்டுள்ளது என்பதை அறியவும் ) . 


( ii ) 


( i ) (1 ++ )" - ( 1 - 1 ) 

( +1)"- - ( 1 + - ) 
( ) ( 

( 1++) * . (1+ ) 
( " - 3 )tos ( +1 ) - ( 2 + 3 + ... ) 


( iv ) ( 1 


முடிவிலாத் தொடர்கள் 


268 


15. பின் வரும் எல்லைகளைக் கண்டுபிடி : 


LI 


( i ) 


1 + 


+ 


10 


17 


nº + 7n 


LI 


( ii ) 


+ ) 
( 1 + * ++ ) 
(1++++)" 


+ 


ne 


Lt 


( iii ) 


77- 


விடைகள் 


6. log 2 = 0.6932 ; log 3 = 1.0986 . 
7. ( i ) log 3 ( ii ) ( 9 log 3 - 12 log 2 ) . ( iii ) log 2 . 
8. ( i ) 1+ 


( iii ) 


+ 


12 


( v ) 


1 
2 


log ( 1 - x ) - 


log ( 1 - x ) 


( 1 - x ) 


( < " ) log ( 1-3 ) . 
(ii) 4 
+ [ 2 + (== los (+ - )) 

* [ < r los (i= A) + los(1-3 ) 
(iv) - [[ :") + ( * ) ios (1-3 )) 

* (los 
* ) ( vi) } log (1 + x )[ 1+++ ] 
- ( +3 ) . 

( = ") + (-1)^ ( i ) (-1 "( # + 5 ) 

( - ) 
( v ) - , - ஒற்றை எண் எனில் ; 


+ x + 


+ 


( -1 ) n - 1 


10. ( i ) 


( 21 + 1 ) , 


n 


( ii ) 


1 


( iv ) 


n = Sr எனில் ; 


m = 37 எனில் 


n 


3 
n இரட்டை எண் 


எனில் . 


15. ( i ) e , ( ii ) * ( iii ) 3 . 


ஆ - பிரிவு 
பகுமுறை வரை க 

வரை கணிதம் 
( Analytical Geometry ) 


1. புள்ளி 

( Point ) 
முன்னுரை 

வடிவ கணித முடிவுகளையும் , தேற்றங்களையும் , இயற் 
கணிதத்தைப் பயன்படுத்தி நிறுவும் முறைக்கு பகுமுறை வரை 
கணிதம் என்று பெயர் . இம்முறை எளிதானதாகவும் , வரைகணித 
முடிவுகளை மேன்மேலும் விரித்துக் கூற வகை செய்வதாகவும் 
இருக்கும் என்பது குறிப்பிடப்படவேண்டும் . எனவே கணிதத் 
துறையில் இப்பகுதியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுவருகிறது . 
பகுமுறை வரை கணிதத்தில் பல்வேறு முறைகள் இருந்த 
போதிலும் , இங்கு நாம் கார்டீசியன் செவ்வக ஆயக்கூறு முறை 
யைப் பயன்படுத்தி வடிவ கணித முடிவுகளை நிறுவ இருக்கிறோம் . 
முதலில் புள்ளிகளை எவ்வாறு குறிப்பிடுவது என்றும் , அடுத்து 
நேர்கோட்டைப் பற்றியும் , அதற்குப் பிறகு ஒரு சில வளைவரை 
களைப் பற்றியும் பார்ப்போம் . 

புள்ளியின் ஆயக்கூறுகள் அல்லது அச்சு 
தூரங்கள் ( Cordinates of a point ) 


( அ ) ஒரு 


AY 


T q 


I 
( -- , + ) 


I 
( + , + ) 
P 


-- 


- 


X 


XI 


( - , - ) 

IT 


( + - ) 


y ! 


படம் 1 . 
ஒரு தளத்தின்மீது XOX , YOY எனும் இரண்டு கோடுகளை 
எடுத்துக்கொள்வோம் . இவை ( இரண்டும் 0 என்ற புள்ளியில் 

க . ஓ . அ . - 18 


27 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


செங்குத்தாக வெட்டிக் கொள்ளட்டும் . இவ்விரு கோடுகளும் 
எடுத்துக்கொண்ட தளத்தை நான்கு சமபகுதிகளாகப் பிரிக்கும் . 
இப் பகுதிகள் ஒவ்வொன்றையும் ஒரு காற்பத்தி அல்லது நாற்கூறு 
( Quadrant ) என்று கூறுவர் . (பறிப்பாக YOY என்ற பகுதியை 
முதல் காற்பகுதி என்றும் , YOX எனும் பகுதியை இரண்டாம் 
காற்பகுதி என்றும் , X 0 எனும் பகுதியை மூன்றாம் காற்பகுதி 
என்றும் , மற்றும் Y OA எனும் பகுதியை நான்காம் காற்பகுதி 
என்றும் கூறுகிறோம் . 


P என்றொரு புள்ளியை முதல் காற்பகுதியில் எடுத்துக்கொள் 
வோம் . அப்புள்ளியிலிருந்து O.Y- க்குச் செங்குத்தாக P.11 என்ற 
கோடு வரைவோம் . பின் 0.11 என்ற கிடைதூரத்தை . NOX . 
YOY என்ற அச்சுகளைப் பொருத்து , புள்ளி P- ன் x- ஆயக்கூறு 
என்றும் ; MP எனும் செங்குத்துத் தூரத்தை 

அப் புள்ளியின் 
y- ஆயக்கூறு என்றும் அழைக்கிறோம் . பொதுவாக , 

கிடை 
தூரத்தைக் குறிப்பிட x எனும் எழுத்தையும் நிலை தூரத்தைக் 
( செங்குத்துத் தூரம் ) குறிப்பிட y எனும் எழுத்தையும் , பயன் 
படுத்துதல் வழக்கமாகும் . இவ்வாறு , O M == X என்றும் . MP = y 
என்றும் எடுத்துக்கொண்டு , புள்ளி P- ன் ஆயக்கூறுகளை ( x , y ) 
எனும் வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு ஜோடி எண்களால் குறிப்பிடு 
கிறோம் . இதேபோன்று தளத்தின் மீதுள்ள ஒவ்வொரு புள்ளி 
யுடனும் ( x , y ) என்று வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு ஜோடி எண் 
களைத் தொடர்புப் படுத்தமுடியும் . எந்த எண்களைப் புள்ளியின் 
ஆயக்கூறுகள் அல்லது ஆயத்தொலைகள் என்று கூறுகிறோம் . 
மேலும் , இங்கு 0 என்ற புள்ளியை ஆயக்கூறுகளின் ஆதி என்றும் ; 
XOX , YOY 

நேர் கோடுகளை முறையே - அச்சு , 
Y- அச்சு என்றும் அழைப்பது மரபாகும் . 


என்ற 


ஆனால் ( x , y ) என்ற ஆயக்கூறுகள் கொடுக்கப்படின் , 
அவற்றால் குறிப்பிடப்படும் புள்ளி P- ஐ நான்கு காற்பகுதிகளுள் 
ஏதேனும் ஒன்றில் எடுத்துக்கொள்ளக்கூடும் . எனவே , P- ஐத் 
திட்டவட்டமாகத் தளத்தின்மீது குறிப்பிட ; கிடை , நிலைதூரங்கள் 
அளக்கப்படும் திசையைப் பொருத்து அவற்றின் அடையாளங் 
கள் வரையறுக்கப்படும் . இவ்வாறு , 

ஆதி , 0 - விலிருந்து , 
X- அச்சுக்கு இணையாக வலதுபக்கமாக அளக்கப்படும் தூரங் 
களையும் , X- அச்சுக்கு இணையாக மேல்நோக்கி அளக்கப்படும் 
தூரங்களையும் மிகை எண்களாலும் ; இத்திசைகளுக்கு 

எதிர் 
திசையில் அளக்கப்படும் தூரங்களைக் 

குறையெண்களாலும் 
குறிப்பிடுகிறோம் . அதாவது 0X- எனும் திசையிலும் , 0Y- எனும் 
திசையிலும் அளக்கப்படும் தூரங்கள் மிகையாகவும் ; OX , 0Y 


புள்ளி 


275 


என்ற திசைகளில் அளக்கப்படும் தூரங்கள் குறையாகவும் 
கருதுதல் மரபாகும் . இம்மரபைப் பின்பற்றி , P என்ற புள்ளி 
முதல் காற்பகுதியில் அமைந்திருந்தால் , அதன் ஆயக்கூறுகள் 
X , ] 

இரண்டும் மிகை மதிப்புகளாகவும் ; இரண்டாம் காற் 
பகுதியில் இருக்குமானால் -ன் மதிப்பு குறையாகவும் , y- ன் 
மதிப்பு மிகையாகவும் ; மூன்றாம் சாற்பகுதியில் அமையும்போது 
x , j இரண்டுமே குறை மதிப்புகளாகவும் ; நான்காம் காற் 
பகுதியில் இருக்கும்போது x- ன் மதிப்பு மிகையாகவும் , y- ன் 
மதிப்பு குறையாகவும் கொள்ள வேண்டும் . இவற்றைப் படத்தில் 
( -- , --- ) ( - , + ) ( - , - ) { --- , - ) என்ற குறியீடுகளால் குறிப்பிட் 
டுள்ளதைக் கவனிக்கவும் . 


இவ்வாறு ( x , y ) எனும் ஆயக்கூறுகள் கொடுக்கப்படின் , 
அவற்றிற்கு ஒப்பானப் புள்ளி P- ஐ தளத்தின்மீதுள்ள ஒரு குறிப் 
பிட்ட காற்பகுதியில் திட்டவட்டமாகத் தீர்மானிக்க முடியும் . 
இதேபோன்று தளத்தின் மீதுள்ள ஒரு புள்ளி கொடுக்கப்படு 
மானால் , அதனுடைய ஆயக்கூறுகளைப் பின் வருமாறுப் பெற 
முடியும் . அதாவது , P- யிலிருந்து 

P.11 எனும் 

கோட்டை 
X- அச்சுக்குச் செங்குத்தாக வரையவும் . பின் OM என்பது P- ன் 
3- ஆயக்கூறாகவும் , 11P என்பது - ஆயக்கூறாகவும் அமையும் . 


இங்கு , தளத்தின் மீதுள்ள புள்ளிகளும் , ( x , y ) எனும் ஆயக் 
கூறுகளின் பல்வேறு மதிப்புகளும் , ஒன்றுக்கொன்றான ஒத்தியைபு 
உடையன வாகும் என்பதைப் புரிந்து கொள்ளல் வேண்டும் 


குறிப்பு : 

( i ) மேலே கொடுக்கப்பட்ட வரையறைகளிலிருந்து , ஆதி 
யின் ஆயக்கூறுகள் ( 0 , 0 ) என்பதும் ; - அச்சின் மீதுள்ள எந்த 
ஒரு புள்ளிக்கும் ) -ஆயக்கூறு பூஜ்யமாகவும் ; Y- அச்சின் மீதுள்ள 
ஒவ்வொரு புள்ளிக்கும் x- ஆயக்கூறு பூஜ்யமாகவும் இருக்கும் 
என்பதும் நன்கு விளங்கும் . 

( ii ) x- ஆயக்கூறு மட்டாயம் ( abscissa ) என்றும் , y- ஆயக் 
கூறு குத்தாயம் ( ordinate ) என்றும் கூறப்படுவதுமுண்டு . 
( iii ) X- அச்சில் 0X எனும் 

பகுதியை மிகைப்பக்கம் 
என்றும் . 0X - ஐக் 

குறைப்பக்கம் 

என்றும் ; இதேபோன்று 
Y- அச்சில் OY என்பதை மிகைப்பக்கம் என்றும் , 0Y - ஐ குறைப் 
பக்கம் என்றும் வழங்குவதுண்டு . 

( iv ) ஒரே சமயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றுக்கு மேற் 
பட்டப் புள்ளிகளைக் குறிப்பிட ( x1 , y1 ) , ( x ,, ya ) , ( x3, ys ) 
இன்னபிற ஆயக் கூறுகள் பயன்படுத்தப் படுகின்றன .. 


276 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( v ) இனிவரும் முடிவுகளில் முதல் காற்பகுதியிலேயே 
கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை நிறுவிய 
போதிலும் , அப்புள்ளிகள் நான்கு காற்பகுதிகளுள் எங்கிருந் 
தாலும் அம் முடிவுகள் உண்மையாக இருக்கும் 

என்பதை 
அறியவும் . 
( ஆ ) இரண்டு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளுக்கிடையே 
உள்ள 

தூரம் காணுதல் . 
கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை A ( x1 , y ) B ( rs . } , ) எனக் 
கொள்வோம் . புள்ளிகள் 

A , B- யிலிருந்து X- அச்சுக்குச் 
செங்குத்தாக முறையே AL , BM எனும் கோடுகள் வரைவோம் . 
மலும் , B- யிலிருந்து AL- க்கு , BN என்ற செங்குக் துக் கோடு 
வரைவோம் . ஆகையால் படத்திலிருந்து , 

பின் வருமாறு 
கோடுகளின் நீளங்களைப் பெறலாம் . 


A 


N 


BN = ML OL - OM 
i.e. BN = ( x1- ) 

NA = LA - LN == LA - MB 
i.e. NA = ( y1 - ) 

இப்பொழுது செங்கோண 
முக்கோணம் , A NB - ல் , 
3. AB2 = BN2 + NA 

என்று 
தெரியும் . 
i.e.AB = ( x - x , ) + ( y | - y ) 


2 


yi 


2 


படம் 2 . 


| 


AB = 


2 


.. 


(x1 - x ) + ( 01 - 2 ) 


. 


குறிப்பு : 

( i ) A , B ஆகிய புள்ளிகளின் இடங்களை ஒன்றுக்கொன்று 
மாற்றி அமைப்போமானால் , 
AB = ( 

( x , -xJ + ( y , -y ) ” என்று பெறக்கூடும் . 
பொதுவாக , 
AB = ( ஆயக்கூறுகளின் வித்தியாசம் ) + ( ஆயக்கூறுகளின் வித்தியாசம் ) 
( ii ) B- க்குப் பதிலாக ஆதியை எடுத்துக்கொள்வோமானால் , 

OA = 1x12 + y ! " என்றாகும் . 
அதாவது ஆதியிலிருந்து P ( x , y ) எனும் புள்ளியின் தூரம் 
x2 + -y " என்பதாகும் . 


புள்ளி 


277 


. 


R 


B 


( இ ) இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்படின் அவற்றை 
இணைக்கும் கோட்டைக் குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி 
யின் ஆயக்கூறுகளைக் காணுதல் . 

A ( x , y1 ) , B ( x ,, y ) என்று கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை 
இணைக்கும் கோட்டை , P ( x , 1 ) எனும் புள்ளி 1 : m என்ற 
விகிதத்தில் உட்புறமாகப் பிரிப் 
பதாகக் கொள்வோம் . A , B. P 
என்ற 

புள்ளிகளிலிருந்து , 
X- அச்சுக்குச் செங்குத்தாக 
AL , BM , PN எனும்கோடுகள் 
வரையவும் . மேலும் , NP- க்குச் 
செங்குத்தாக BQ என்ற கோட் 
டையும் , LA- க்குச் செங்குத்தாக 

கோட்டையும் 
வரையவும் . 

படத்தி 
லிருந்து , 

படம் 3 . 
BQ = MN = ON - OM = x x , என்றும் , 
PR NL OL - ON 

ON = X 1 

x என்றும் , 
QP = NP - NO = NP - MB = y - y , என்றும் , 

– 
RA = LA - LR = LA - NP = y - y என்றும் 
கிடைக்கப்பெறும் . 


PR என்ற 


M 


R 


பின் . 


மேலும் , செங்கோண முக்கோணங்கள் ARP , PQ B என்பன 
வடிவொத்தவை என்பது நன்கு விளங்கும் . 
ஆகையால் , 
AP PR RA 

என்று அமையும் . 
PB BQ 

OP 
AP 

PR 
முதலில் , 
PB BG 

எனும் விகிதசமத்தை எடுத்துக் கொள் 
வோமானால் , 


* 


-11 - x 

என்று கிடைக்கும் . 


121 


i.e. 1 ( x - x , ) = 12 ( x1 - x ) 
i.e. ( 1 + m ) x = lx , + mx ] 

la + mx | 
i e . 

+ m 


x 


278 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


RA 
QP 


என்று 


AP 
இதேபோன்று , 

PB 
மானால் , 


எடுத்துக்கொள்வோ 


1 


y1_y என்று பெறலாம் , 
y - y2 


m 


= m ( y1 -y ) 


i.e. I ( y - ya ) 
i.e. ( 1 + m ) y 


ly , + my1 


i.e. 


ly . + my 

/ + in 


) 


y 


இவ்வாறு , P என்ற புள்ளியின் ஆயக்கூறுகளாவன : 


Ix , + llly1 

1 + in 


ly , + 1 

I + m 


குறிப்பு : 
( i ) P என்பது 

AB- ன் நடுப்புள்ளியாக இருக்குமானால் , 
1 : n = 1 : 1 என்றிருக்கும் . 

1.x. + 1.x1 .xy + x , 
P- ன் x- ஆயக்கூறு = 

1 + 1 

2 


1 1 + y2 
இதேபோல , P- ன் ; -ஆயக்கூறு = 

என்று 

2 
கிடைக்கும் . 
அதாவது ( x1 , J 1 ) , ( x ,, y , ) எனும் புள்ளிகளை இணைக்கும் 

X ] 

y1 -- 
கோட்டின் நடுப்புள்ளி 

என்பதாகும் . 
2 

2 


** 


எ 


( ii ) மேலே கண்ட முடிவில் P என்ற புள்ளி AB- ஐ உட்புற 
மாக 1 : m எனும் விகிதத்தில் பிரிப்பதாகக் கருதினோம் . 
ஆகையால் , இவ்விகிதத்தின் மதிப்பு மிகையாக இருக்கும் என்று 
கொண்டுள்ளோம் . ஆனால் Q என்று வேறு ஒரு புள்ளி AB- ஐ 
வெளிப்புறமாக 1 : n எனும் விகிதத்தில் பிரிக்குமானால் l / m 
குறைமதிப்புடையதாகும் . எனவே , மேலே பார்த்த முடி வில் 
1 - க்குப்பதிலாக ( -1 ) என்றோ அல்லது m- க்குப்பதிலாக ( -m ) 
என்றோ பிரதியிடுவோமானால் , ( -ன் ஆயக்கூறுகள் கிடைக்கும் . 


புள்ளி 


219 


இவ்வாறு , Q- ன் ஆயக்கூறுகள் , 


111.x1 


ly , – ny1 

1 - 112 


) 


என்றமையும் . 


/ 


112 


( iii ) A (xy ) , B ( 3 , .y ) . C ( x ,, ys ) என்ற புள்ளிகளை 
உச்சிகளாக உடைய முக்கோணத்தின் மையக்கோட்டுச் சந்தி 
31 + x + x3 1 + 1 + y3 
3 

3 


E 


AABC- ன் பக்கங்கள் BC , 
CA , AB ஆகியவற்றின் நடுப் 
புள்ளிகளை முறையே D , E. F 
என்க . பின் , D. 

D. E. F- ன் 
ஆயக்கூறுகள் முறையே , 
x , --- x3 

2 -- 3 

2 


F 


3 


மற்றும் 


படம 4 . 


( " * . * " ) . 

( " ., --- -- ) என் றிருக் கும் . 


G எனும் புள்ளியில் AD , BE , CF என்ற மையக் கோடுகள் 
சந்திக்குமானால் , பின் G என்ற புள்ளி AD- ஐ 2 : 1 

எனும் 
விகிதத்தில் உட்புறமாகப் பிரிக்கும் என்று தெரியும் . 


எனவே , G- ன் x- ஆயக் கூறு 

x | + x , 
2 


இதேபோல . G- ன் - ஆயக்கூறு = 


( 1++ ) 


அதாவது , AABC- ன் மையக்கோட்டுச் சந்தி , 


c ( + 3 + 2 , " + 1 + 1 ) 


என்ற புள்ளியாகும் . 


280 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடி புள்ளி 
களுக்குமிடையே உள்ள தூரம் காண்க . 

( i ) ( 6 , - 5 ) , ( - 2 - 11 ) 
( ii ) ( a cose , a sin a ) ( b cos 9.b sin o ) 

( iii ) ( at , 2 , 2aly ) , ( at , 2 , 2at , ) 
தீர்வு : 
( i ) கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை முறையே A , B என்க . 

A என்பது ( 6 , -5 ) 

B என்பது ( -2 , --11 ) என்றாகும் . 
எனவே , AB2 = [ 6- ( - 2 )] + [ - 5 - ( - 11 ) ] 

= 64 + 36 100 
i.e. AB 100 

= 10 


ஃ . 


2 


( ii ) A = ( a cos 8 , asin G ) , 

எனக் கொள்வோம் . 


B = ( b cos 8 , sin a ) 


ஃ . 


AB2 


2 


( a cos9 - b cos 9 2 --- ( a sing - b sin a 
( - b ) cos 9 ) . + 

+ [ ( a - b ) . sin a ] ? 
( a - b ) 2 ( cose 8 + sine g ] ( a - b ) 

( a - b ) 


2 


i.e. AB = 


( u - b ) 


2 


2 


( iii ) A = ( at ) , 23 : 1 ) , B = ( at , , 2at , ) என்று எடுத்துக் 

கொள்வோமானால் , 
AB2 ( at ) - at , 2 ] + [ 2at ) 2at , ) 

a " (t12 -1,2 ) " + ( 2a ) ” ( t1 - 1 ,) 
i.e. AB2 a { 11 - 1 , ) [ t ] + t , ) + 4 ] 
i.e. AB a [ l ] - 1 , ) ( 1 + 1 ) + 4 

( 0,1 ) என்ற புள்ளியை மையமாக உடைய வட்டத்தின் 
மீது , ( 1 , -1 ) , ( -1 , 3 ) ( 2 , 0 ) , ( -2 , 0 ) என்ற நான் த புள்ளி 
களும் அமைந்துள்ளன எனக் காட்டு . 
தீர்வு : 

வட்ட மையத்தை S என்றும் , கொடுக்கப்பட்டுள்ள நான்கு 
புள்ளிகளையும் முறையே A , B , C , D என்றும் குறிப்பிடுவோம் . 
ஆகையால் , S = ( 0 , 1 ) என்றாகும் . 


281 


புள்ளி 


2 


மேலும் , A = ( 1 , - 1 ) ; B = ( -1 , 3 ) , C = ( 2 , 0 ) , 

D = ( - 2 , 0 ) என்றிருக்கும் . 
இப்பொழுது , 

ASS ( 1-0 ) 2 + ( -1 -1) 13 + 2 
BS2 ( -1 - 0 ) + ( 3 - 1 ) 1 * + 22 

5 
CS2 ( 2 - 0 ) + ( 0 - 1 ) 

22 + 1 = 

5 
DS2 

5 

22 + 12 
( - 2-0) + ( 0 - 1 ) 
இவ்வாறு , AS = BS = CS = 

= DS 5 என்று அறிகிறோம் . 


== 


|| 


அதாவது , A , B , C , D எனும் புள்ளிகள் ஒரே வட்டத்தின் 
துள்ளனவாகும் . 


3. ( 8 , - 10 ) , ( 0 , - 4 ) , ( 7 , - 3 ) என்ற புள்ளிகளை முனை 

உடைய முக்கோணம் ஒரு இருசமபக்க செங்கோண 
முக் கோணம் என்று நிறுவுக . 


களாக 


தீர்வு : 

முக்கோணத்தின் உச்சிகளை A , B , C என்க .. 
அதாவது , A = ( 8 , - 10 ) , B = ( 3 , - 4 ) , C = ( 7 , - 3 ) 

( 
ஃ AB2 ( 8-0 ) + ( - 10 + 4 ) 64 + 36 100 
BCA ( 0-7) + ( - 4 + 3 ) = 49 + 1 

50 
CA2 ( 7-8 ) + ( - 3 + 10 ) 1 + 49 = 50 


2 


எனவே , AB2 = BC2 + CAS = 100 என்றும் , மற்றும் 
CA = 50 என்றும் அறிகிறோம் . 

அதாவது A ABC 
ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணமாகும் . 


BC = 


4. ( 0 , - 1 ) , ( 2,1 ) , ( 0 , 3 ) , ( - 2 , 1 ) எனும் புள்ளிகளால் 
அமையப்பெறும் உருவம் ஒரு சதுரமாகும் என்று நிரூபிக்கவும் . 


புள்ளிகளைப் 


தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள 

படத்தில் உள்ளவாறு 
குறித்துக் கொள்வோம் . படத்தில் காணப்படும் நாற்கரத்தை 
ABCD எனக் குறிப்பிடுவோமானால் , 

A = ( 2 , 1 ) , B = ( 0 , 3 ) 
C = ( -2 , 1 ) , D = ( 0 , -1 ) என்றாகும் . 


282 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


ஆகையால் , 


AB2 


= ( 2-0 ) 2 + (1-3 ) = 8 


BC2 


( 0 + 2 ) = + ( 3-1 ) - = 8 


CD = = ( -2 + 0 ) + ( 1- 1 ) = 8 
DA = ( 0 - 2 ) + ( - 1 - 1 ) 8 


1 ir 


B 


CC 


AN 


1 


ly 


படம் 5 . 


எனவே , AB = BC = CD = DA = 2 2 என்றாகும் . 
மேலும் , AC2 

( 2 + 2) + ( 1 - 1 ) 2 = 16 
ஆனால் , AB ? + BC2 = 8 + 3 = 16 


AB2 + BC2 = AC2 


இதேப்போல , AB2 + AD ? = BD2 என்று கண்டு கொள்ள 
லாம் . எனவே ABCD என்ற நாற்கரத்தின் பக்கங்கள் சமமாகவும் , 
அடுத்தடுத்துள்ள பக்கங்களுக்கிடையே உள்ள கோணம் செங் " 
கோணமாகவும் இருப்பதால் , அது ஒரு சதுரமாகும் . 


5. ( 2 , - 4 ) , ( -- 4 , 6 ) என்ற புள்ளிகளைச் 

சேர்க்கும் 
கோட்டை 2 : 3 எனும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளிகளைக் 
கண்டுபிடி . 


283 . 


புளளி 


தீர்வு : 
கொடுக்கப்பட்டப் புள்ளிகளை A , B என்றும் , AB- ஐ உள்ளாக 

என்றும் 
எனும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியை P ( x , y ) 
குறிப்பிடுவோம் . பின் 
2 ( -4 ) + 3 ( 2 ) 

2 + 3 
-8 + 6 

2 
5 

อี 


B 


* 


-- 6 


* 


உ 


2 ( 6 ) + 3 ( - 4 ) = 0 


y == 


0 ( 2 , -4 ) 


2 -- 3 


படம் 6 . 


.. 


P என்பது 


( 


2 
5 


0 ) 


என்ற புள்ளியாகும் . 


1 


- 


2 
அடுத்து , AB- ஐப் புறமாக 

எனும் விகிதத்தில் பிரிக்கும் 

31 
புள்ளியை Q ( 3 , y ) எனக் குறிப்பிடுவோமானால் , 

2 ( -4 ) - 3 ( 2 ) 


14 , 
2 - 3 
2 ( 3 ) - 3 ( -4 ) 12 + 12 
y 

24 என்று 
பெறலாம் . 

அதாவது ) என்பது ( 14 , - 24 ) எனும் புள்ளியாகும் . 

6. ( 3,7 ) , (6.5 ) என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டை , 
( 15 , -1 ) என்ற புள்ளி என்ன விகிதத்தில் பிரிக்கும் ? 
தீர்வு : 

A ( 3 , 7 ) , B ( 6 , 5 ) என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டை 
P ( 15 , 1 ) எனும் புள்ளி 1 : m என்ற விகிதத்தில் பிரிக்கட்டும் . 

ஆகையால் , P- ன் - ஆயக்கூறு 
8 
( 5,5 ) 

| ( 6 ) -- !!! ( 3 ) 

( 1+ 11 ) 


P 


m 


= 


2 


அதாவது , 15 


61+ 3m 
( 1+ m ) 


A (3,7 ) 


படம் 7 


je . 15 ( + in ) = 61 + Sm 


284 


க ணிதம் - ஓர் அறிமுகம் 


ml 


i.e. 91 = - 12m 
1 12 

4 
i.e. 

9 
எனவே , P என்ற புள்ளி AB- ஐப் புறமாக 4 : 3 எனும் 
விகிதத்தில் பிரிக்கின்றது . 

7. A ( 1 , -2 ) , B ( 3 , 2 ) , C ( 6 , 8 ) என்ற புள்ளிகள் ஒரு 
கோட்டமைவன என்று நிரூபிக்கவும் . 
தீர்வு : 

A = ( 1 , - 2 ) ; B = ( 3,2 ) , C = ( 6,8 ) என்று கொடுக்கப் 
பட்டுள்ளது . 

ஃ . ABS = ( 1 - 3 ) 2 + ( -2-2 ) 2 = 4 + 16 = 20 

i.e. AB = 20 2-5 
அடுத்து , BC2 = ( 3-6) + ( 2-8 ) 2 = 9 + 36 

9 + 36 = 45 
i.e. BC = 145 = 3/5 

CA2 = ( 6-1 ) : + ( 8 + 2 ) 2 = 25 + 100 
i.e. CA = 4125 = 5/5 
எனவே , AB + BC = 2 5 + 305 

= 5 15 

= CA , என்று அறிகிறோம் . 
அதாவது , A , B , C என்பன 

என்பன ஒரு கோட்டமைவன என்று 
தெரிகிறது . 

8. ( 5 , 2 ) , ( 3 , -4 ) , ( -2 , 5 ) எனும் புள்ளிகளை உச்சி 
களாக உடைய முக்கோணத்தின் மையக் கோட்டுச் சந்தியைக் 
காண்க . 


= 125 


தீர்வு : 


2 


F 


E 


கொடுக்கப்பட்டுள்ள 
புள்ளிகளை A , B , C என்று 
குறிப்பிடுவோம் . மேலும் , 
BC- ன் நடுப்புள்ளியை D 
என்க . 


G 


பின் , 


1 


c 


A = (5,2 ) , B = ( 3 , - 4 ) , 
C = ( - 2 , 5 ) 


படம் 8 . 


புள்ளி 


285 


D = 


( *- -45) : 


j.e. 


D 


> = ( . ) 


இப்பொழுது , AABC- ன் மையக்கோட்டுச் சந்தி G எனில் , 
AD- ஐ G எனும் புள்ளி 2 : 1 எனும் விகிதத்தில் உள்ளாக பிரிக்கும் 
என்று தெரியும் . ஆகையால் , 

2. ! + 5 
G- ன் : ஆயக் கூறு 

= 2 என்றும் , 


) 


2 + 1 


G- ன் y ஆயக் கூறு = 

2. +2 

= 1 என்றும் கிடைக்கும் 

+1 
அதாவது , G என்பது ( 2 , 1 ) எனும் புள்ளியாகும் . 
குறிப்பு : 

A ( x , y ) , B ( X , , y ) , C ( xy , y3 ) , என்ற புள்ளிகளால் 
அமையப்பெறும் முக்கோணத்தின் மையக் கோட்டுச்சந்தி , 

x + x + x3 y1 + y + y3 
G 

என்று கண்டுன் ளோம் . 
3 

3 


( 


5 + 3 - 2 2 - 4 + 
இதைப் பயன்படுத்தி , G = 

4 + 5 
3 

3 

( 2 , 1 ) என்றும் பெறக் கூடும் . 
( ஈ ) முக்கோணத்தின் பரப்பு காணுதல் 

.Y Y 


= 


A 


B 


X 


M. 


L 


N X 


படம் 9 . 


( i ) A [ x ] , y1 ) , B ( x ,, y , ) , C ( xg , ys ) என்ற புள்ளிகளால் 
அமையப்பெறும் முக்கோணத்தை எடுத்துக் கொள்வோம் .. 


286 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


படத்தில் காட்டியுள்ள வாறு , 1 அச்சுக்குச் செங்குத்தாக AL . , BM , 
CN என்ற கோடுகளை வரையவும் . பின் , 


1.O 


Y 


OL 

OV = . என்றும் 
LA == I ) , ! 1B == I ,, VC == ! ; என்றும் தெரிந்து கொள்ள 
லாம் . 


இப் பொழுது , / ABC- ன் பரப்பைப் பின் வருமாறு மூன்று 
சரிவகங்கள் மூலம் எழுதலாம் . 


இவ்வாறு , 

A ABC- ன் பரப்பு 


சரிவகம் ABLI- ன் பரப்பு 
+ சரிவகம் ALNC- ன் பரப்பு 

சரிவகம் B :MANC- ன் பரப்பு 


1 
2 


( y2 -1) ( OL - O.M ) + J1 + ys ) ( ON - OL ) - ( y , + y3 ) 


2 


1 
2 


- 1 ( ( MB + LA ) ML ) + 2 [[ I.A + NC} LN ) 

( ( MB 

( MB- + NC ) MN 
[ + + ( 

(ON - OM )) 
[ + 
( 91 + y ,) ( x - x ) + ( y s + y1 ) ( x ; -X ) – ( y : + ys ) 

( 43 - s ) ) 
[ , y (x ) ) 
0+ 

( x ; --*-)) 
* y ->s) + % ( 0 > - > ) + ( ) :-) ) ) 
- | - - + z [ x : ( .- 73 ) 


= 


2 


1 


== 


ខ 


( இங்கு - என்பது முக்கோணத்தின் பரப்பைக் குறிக்கும் 
அடையாளமாகும் ) 


புள்ள. 


287 


( ii ) மேலே கண்ட முடிவில் , புள்ளி C க்குப் பதிலாக , ஆதி 
( 0 ) -யை எடுத்துக்கொள்வோமானால் , 


0 ) + x , ( 0 - y ) 


20.12 - ல் பரப்பு = " (x: ( : 

= 0 (01-1 ; ) ) 
1 ( * ) ; -- * , ) ; ) 


i.c. 


-- 


குறிப்பு : 

( i ) முக்கோணத்தின் உச்சிகளை வலஞ்சுழியாக எடுத்துக் 
கொள்வோமானால் அதன் பரப்பு குறைமதிப்பாகவும் , இடஞ்சுழி 
யாக எடுத்துக்கொண்டால் முக்கோணத்தின் பரப்பு மிகைமதிப் 
பாகவும் இருக்கும் என்பதை கவனிக்கவும் . 

( ii ) A , B , C என்பன ஒரு கோட்டமைப் புள்ளிகளாயின் ,, 
AABC- ன் பரப்பு பூஜ்யமாக இருக்கும் என்று அறியவும் . 


ஆகையால் , 3 x ( y : - } } ] = 0 என்றாகும் . 


அதாவது , [ x1 ( y , - ys ) + x , ( / 3 - 1 ) + x3 ( 1 - ya ) ] = 0 

இதையே ( x , y ) , ( x ,,ys ) , ( xg , l s ) என்ற மூன்று புள்ளிகளும் 
ஒரு கோட்டமைவதற்கான நிபந்தனையாக எடுத்துக்கொள்ள 
லாம் . 


( iii ) முக்கோணத்தின் பரப்பு காணும் விதியைப் பயன் 
படுத்தி , நாற்கரத்தின் பரப்பைக் காணமுடியும் . முதலில் நாற் 
கரத்தின் உச்சிகளை முறையாக வரைப்படத்தில் குறித்துக் கொள்ள 
வேண்டும் . அதன் பின் அந் நாற்கரத்தை இரண்டு முக்கோணங் 
களாகப் பிரித்து பரப்புக் காணுதல் வேண்டும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
9. ( 3 , - 2 ) , ( -5 , -4 ) , ( -3 , -7 ) என்ற புள்ளிகளால் 
அமையப்பெறும் முக்கோணத்தின் பரப்பைக் கண்டுபிடி . 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை முறையே A , B , C எனக் 
கொள்வோம் . 


288 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஆகையால் , A = ( 3 , - 2 ) 

B = ( - , -4 ) 

C = ( -3 , -7 ) 
எனவே , AABC- ன் பரப்பு 

1 

3 7 - 


1 


( 9 + 25-6 ) 


= 14 ச . அலகுகள் . 
10. பின்வரும் புள்ளிகளை 
கரத்தின் பரப்புக் காண்க . 


உச்சிகளாக 


உடைய நாற் 


B 


A 


K 


D 


படம் 10 . 
புள்ளிகள் : ( -1 , -2 ) , ( 2 , 1 ) , ( 3 , 4 ) , ( 1 , 2 ) , 
தீர்வு : 

பரப்பைக் காணும் முன்பு கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை 
வரைப்படத்தில் குறிக்கவும் . இவற்றைப் படத்தில் காட்டியுள்ள 
வாறு , A ( 2 , 1 ) , B ( 3 , 4 ) , C ( 1 , 2 ) , D ( -1 , -2 ) என்று முறை 
யாக எடுத்துக்கொள்ளவும் . எனவே நாற்கரம் ABCD- ன் பரப்பு 

= AABC- ன் பரப்பு + AACD- ன் பரப்பு 


== 2 


" [24-2) + 3 ( 2-1 ) + 1( 1-4 ) 

+1 [22 +2) +1(-2-1 ) +( - 1) ( 1-2 ) ) 


+ 


283. 


புள்ளி 


== 


[ 4+ 3 + ( - 3 , + 8 - 3 + 1 

1 ) 
= 5 ச . அலதகள் . 


11. ( 4,2 ) , ( 7,5 ) , ( e , 7 ) என்ற புள்ளிகள் ஒரு கோட் . 
டமைவன என்று காட்டு . 


தீர்வு : 

A ( 4 , 2 ) , B ( 7 , 5 ) , C ( 9 , 7 ) என்று எடுத்துக் கொள் 
வோமானால் , 


பின் , AABC- யின் பரப்பு = 


( 45 

4 ( 5-7 ) +7 ( 7-2 ) +9 ( 2-5 ) ) 
( 

27 ) 


== 


- 8 + 35 - 27 


0 . 


முக்கோணத்தின் பரப்பு பூஜ்யமாக இருப்பதால் , இம்மூன்று 
புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டின் மீது அமைவனவாகும் . 


( உ ) இயங்குவரை அல்லது நியமப்பாதை ( Locus ) 


வரையறை 


1 


ஒரு புள்ளியின் இயக்கம் , குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவு 
செய்யுமாறு அமைந்திருக்குமானால் , அப்புள்ளி நகர்ந்து செல்லும் 
பாதையை அதன் இயங்குவரை அல்லது நியமப்பாதை என்று 
அழைக்கிறோம் . அதாவது , ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு 
மேற்பட்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு நகர்ந்து செல்லும் புள்ளியின் 
பாதையை அல்லது வழியை 

அப்புள்ளியின் 

நியமப்பாதை . 
என்கிறோம் . 


எடுத்துக்காட்டாக , 

( i ) ஆதியிலிருந்து ஒரு நிலையான தூரத்தில் இருக்குமாறு 
ஒரு புள்ளி நகருமானால் , அதனுடைய இயங்குவரை , ஆதியை 
மையமாகவும் , கொடுக்கப்பட்ட நிலையானதூரத்தை ஆரமாகவும் 
கொண்டுள்ள வட்டமாகும் . 

( ii ) X- அச்சிலிருந்து எப்பொழுதும் ஒரே தூரத்தில் இருக்கு 
மாறு நகர்ந்து செல்லும் புள்ளியின் நியமப்பாதை , X- அச்சுக்கு , 
ணையாக உள்ள ஒரு நேர்க்கோடாகும் . 
க . ஓ , அ . - 19 


290 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( iii ) கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு புள்ளிகளிலிருந்து சம 
தூரத்தில் இருக்குமாறு ஒரு புள்ளி நகர்ந்து செல்வதாகக் கொள் 
வோமானால் , 

அப்புள்ளியின் நியமப்பாதை கொடுக்கப்பட்ட 
இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் கோட்டை இரு சமபாகங் 
களாகவும் , செங்குத்தாகவும் பிரிக்கும் ஒரு நேர்கோடாகும் . 


இயங்குவரையின் சமன்பாடு 

ஏதேனும் ஒருநிலையில் ஒரு நகரும்புள்ளியின் ஆயக்கூறுகளை 
( x , y ) என்று குறிப்பிடுவோம் . பின் , கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை 
அல்லது நிபந்தனைகளை நிறைவு செய்யுமாறு x , y என்ற மாறி 
களுக்கிடையே ஒரு இயற்கணிதத் தொடர்பு காணமுடியுமானால் , 
அத்தொடர்பு இயங்குவரையின் சமன்பாடு ( Equation ) என்று 
கூறப்படும் . இயங்குவரையின் மீதுள்ள ஒவ்வொரு புள்ளியும் 
இச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் ; மற்றும் , இயங்குவரைக்கு 
வெளியில் உள்ள எந்த புள்ளியும் இச்சமன்பாட்டை நிறைவு 
செய்யாது . மேலும் , இச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் 
ஒவ்வொரு புள்ளியும் , இயங்குவரையின் மீது அமைந்திருக்கும் 
என்பதையும் அறியவும் . எனவே , இயங்குவரைகளைக் குறிப்பிட 
அவற்றின் சமன்பாடுகளை யே எடுத்துக்கொள்வது வழக்கமாகும் . 


என்ற 


மேலே கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளுள் ( i ) - ல் காணப் 
படும் இயங்குவரையின் சமன்பாடு x2 + y2 = a2 
அமைப்பில் இருக்கும் . இங்கு a என்பது ஆதியிலிருந்து நகரும் 
புள்ளி அமைந்துள்ள நிலையான தூரத்தைக் குறிக்கின்றது . 


இதுதான் ஆதியை மையமாக உடைய வட்டத்தின் சமன் 
பாடாகும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
12. ( -3 , - 4 ) என்ற புள்ளியிலிருந்து எப்பொழுதுமே 5 
அலகு தூரத்தில் இருக்குமாறு நகர்ந்து செல்லும் புள்ளியின் 
நியமப்பாதையைத் தீர்மானிக்கவும் . 


தீர்வு : 

ஏதேனும் ஒரு நிலையில் , நகரும் புள்ளியை P ( x , y ) என 
எடுத்துக்கொள்வோம் . கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை C என்க . 
ஆகையால் , PC = 5 அலகுகள் என்றறிகிறோம் . 


. 


புள்ளி 


291 


PC ? 

= 25 


P ( 2.9 


5 


ct - 3 , -4 ) 


ஆனால் , P = ( x , y ) , 

C = ( - 3 , - 4 ) 
எனவே , PC2 = ( X + 3 ) 

+ ( y + 4 ) 
i.e. ( x + 3 ) + ( y + 4 ) . 

| = 25 
i.e. x2 + y : + -6.r + 8y = 0 


படம் 11 . 


இச்சமன்பாடு வட்டத்தைக் குறிக்குமாதலால் , தேவையான 
நியமப்பாதை ஒரு வட்டம் என்று அறிகிறோம் . 


13. ( 7,8 ) , ( -1 , 6 ) ஆகிய இரண்டு புள்ளிகளிலிருந்தும் 
சமதூரத்தில் , எப்பொழுதுமே , இருக்குமாறு நகரும் புள்ளியின் 
நியமப்பாதையைக் காண்க , 

தீர்வு : 


presyo 


Pe , y ) 


தேவையான இயங்கு 
வரையின் மீதுள்ள ஏதே 
னும் ஒரு புள்ளியை P ( x , y ) 
எனக்கொள்க . கொடுக்கப் 
பட்டுள்ளப் புள்ளிகளை A , B 
என்க . எனவே . PA = PB 
என்று தெரிகிறது . 
i.e. PA2 

PA2 = PBS 


படம் 12 . 


இங்கு P = ( x , J ) , A = ( 7 , 8 ) B = ( - 1 , 6 ) 
ஃ ( x -- 7 ) " + ( y - 8) = ( x + 1 ) + (1-6 ) 
i.e. ( x - 14x + 14 ) + ( y2-16y + 64 ) = ( x * + 2x + 1 ) } 

+ 

+ ( y : - 12y + 36 ) 
i.e. 4x + y = 19 
இந்த நியமப்பாதை ஒரு நேர்கோடாகும் . 


14. ( 1,2 ) , ( - 2 , 1 ) எனும் புள்ளிகளுடன் ஒரு நகரும் 
புள்ளி P உண்டாக்கும் முக்கோணத்தின் 

பரப்பு 
அலகுகள் எனில் , P- ன் நியமனப்பாதை என்ன ? 


6 சதுர 


292 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


புள்ளிகளாக 


தீர்வு : 
A , B 

என்பன கொடுக்கப்பட்டுள்ள 
இருக்கட்டும் . 

.. APAB- ன் பரப்பு = 6 ச . அ . 


i .. 


1 
2 


[ x ( 2-1 ) +1 ( 1 - J ) - 20y - 2 ) ] = 8 


i.e. x - y - 2y + 5 = 12 
i.e. X - 3y = 7 


இச்சமன்பாடும் ஒரு நேர்கோட்டைத்தான் 
என்பதை அறியவும் . 


குறிக்கும் 


பயிற்சி 
1. கீழ்க்காணும் ஒவ்வொரு ஜோடி புள்ளிகளுக்குமிடையே 

உள்ள தூரத்தைக் கணக்கிடு . 
( i ) ( 3 , - 2 ) ; ( - 1 , - 5 ) 
( ii ) ( - 3 , - 5 ) ; ( 4. - 2 ) 
( iii ) ( a + b , b + c ) ; (b + c ( + a ) 
( iv ) ( a cos d , a sin d ) ; ( a cos , asin B ) 


2 
. 


பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் உள்ள மூன்று 
புள்ளிகள் ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும் 
என்று நிரூபிக்கவும் . 
( i ) ( 0 , 0 ) ; ( 4 , 0 ) ; ( 2,203) 
( ii ) ( 1,2 ) ; ( 1,6 ) ; ( 1 +23, 4 ) . 
• (iii ) ( 2 , -2 ) ; ( -2 , 2) ; ( 213, 23) . 


. 


3 . 


பின் வரும் தொகுதிகள் ஒவ்வொன்றிலும் காணப்படும் 
புள்ளிகள் ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் உச்சிகள் 
என நிறுவுக . 
. ( i ) ( 5 , 7 ) ; ( 3 , -4 ) ; ( 0 , -2 ) .. 
( ii ) ( 1 , 0 ) ; ( 4 , -2 ) ; ( -2 , -2 ) .. 
( iii ) ( -3 , 2 ) ; ( -1 , -- 2) ; ( 1 , 0 ) . 


243 


புள்ளி 


205 


4 , கீழேயுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கும் புள்ளிகள் 

ஒரு செங்கோண முக்கோணத்தின் முனைகளாக அமையும் 
என்று காட்டு . 
( i ) ( 5 , 1 ) ; ( 1 , -3 ) ; ( -5 , 3 ) . 
( ii ) ( 1 , 2 ) ; ( 2 , 4 ) ; ( - 5 , 5 ) . 
( iii ) ( 7 , 9 ) ; ( 3 , -7 ) ; ( -3 , 3 ) . 


5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 

காணப்படும் 4 புள்ளிகளும் ஒரு இணைகரத்தை உரு 
வாக்கும் என்று நிரூபி . 
( i ) ( 5 , 3 ) ; ( 5,7 ) ; ( -1 , 1 ) ; ( 11 , 9 ) . 
( ii ) ( 1 , 0 ) ; ( 4 , 3 ) ; ( -2 , -1 ) ; ( 1 , 2 ) . 
( iii ) ( 2 , 6 ) ; ( 5 , 1 ) ; ( -3 , 3 ) ; ( 0 , - 2 ) . 


6. கீழ்க்காணும் புள்ளிகள் செவ்வகத்தின் உச்சிகளாக 

அமையும் என்று காட்டு . 
( i ) ( 1 , 1 ) ; ( 3 , 5 ) ; ( 4 , 4 ) ; ( 0 , 2 ) . 
( ii ) ( 8 , 4 ) ; ( 2 , -2 ) ; ( 5 , 7 ) ; ( -1 , 1 ) . 
( iii ) ( 4 , 3 ) ; ( 12 , 9 ) ; ( 15 , 5 ) ; ( 7 , -1 ) . 


7 . பின் வருவன ஓவ்வொன்றிலும் உள்ள 3 புள்ளிகள் ஒரு 

கோட்டமைவன என்று நிறுவுக . 
( i ) ( 4 , 2 ) ; ( 7 , 5 ) ; ( 9 , 7 ) . 
( ii ) ( 1 , 4 ) ; ( 3 , -- 2) ; ( -3 , 16 ) 
( iii ) ( 1 , 3 ) ; ( 2 , 7 ) ; ( -2 , -9 ) . 


8. ( 1 , -1 ) ; ( -1 , 3 ) ; ( 2 , 0 ) ; ( -2 , 0 ) ஆகிய நான்கு 

புள்ளிகளும் ( 0 , 1 ) எனும் புள்ளியை மையமாகக் 
கொண்டுள்ள வட்டத்தின் மீதுள்ளன 

என்று 
நிரூபிக்கவும் . 


9 . 


மையத்தை. ( 4 , 3 ) எனும் புள்ளியில் கொண்டுள்ள 
வட்டத்தின் மீது , ( 9 , 3 ) ; ( 7 , -1 ) ; ( 1 , -1 ) என்ற 
புள்ளிகள் அமைந்துள்ளன என்று காட்டு . 


* 


10. ( 1 , - 2 ) , ( -3,4 ) என்ற புள்ளிகளிலிருந்து ( x , y ) எனும் 

புள்ளி சமதூரத்தில் இருக்குமானால் ( 2x - 3y + 5 ) = 0 
என்றிருக்கவேண்டும் எனக்காட்டு . 


294 


கணிதம் - ஓர் அறிமுக 


11 . 


( x , y ) , ( - 3,2 ) என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டை 
( 4 , 5 ) என்ற புள்ளி இரு சம பகுதிகளாகப் பிரிக்குமானால் , 
X , y இவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


O 


12. ( 2 , 3 ) , ( 4 , -7 ) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு 

1 : 2 எனும் விகிதத்தில் உள்ளாகவும் , புறமாகவும் பிரிக் 
கப்படும் புள்ளிகளைக் கண்டுபிடி . 


13 . 


P , Q எனும் புள்ளிகள் ( - 5 , 0 ) , ( 0 , -6 ) என்ற புள்ளி 
களைச் சேர்க்கும் கோட்டை உள்ளாகவும் , புறமாகவும் 
3 : 5 எனும்விகிதத்தில்பிரிக்குமானால் , P , Q ஆகியவற்றின் 
ஆயக் கூறுகளைக் காண்க . 


14. A ( -2 , 3 ) , B ( 4 , -5 ) என்ற புள்ளிகள் கொடுக்கப்பட் 

டுள்ளன . மேலும் , P , () என்ற புள்ளிகள் AB- யை உள் 
ளாகவும் , புறமாகவும் 2 : 3 என்ற விகிதத்தில் பிரிக்கும் 
என்று தெரிந்தால் , P , Q- ன் ஆயக்கூறுகள் என்ன ? 


15. ( 2,3 ) , ( - 4 , 7 ) எனும் புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டை 

( -7 , 9 ) என்ற புள்ளி என்ன விகிதத்தில் பிரிக்கும் ? 


16. ( 6 , 0 ) , ( 0 , 4 ) என்ற புள்ளிகளை இணைக்கும் கோடு 
9 
என்ற 

புள்ளியினால் என்ன விகிதத்தில் 
2 
பிரிக்கப்படும் ? 


17. பின்வரும் தொகுதிகள் ஒவ்வொன்றிலும் உள்ளபுள்ளிகள் 

ஒரு கோட்டமைவன என்று காட்டு . மேலும் , AB : BC 
என்ற விகிதத்தின் மதிப்பையும் காண்க . 

( i ) A ( 4 , 2 ) ; B ( 7 , 5 ) ; C ( 9 , 7 ) . 
( ii ) A ( 1 , -2 ) ; B ( 3 , 2 ) ; C ( 6 , 8 ) . 
( iii ) A ( -1 , 2 ) ; B ( 4 , -5 ) ; C ( -11 , 16 ) . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் காணப் 
படும் புள்ளிகளால் அமையப்பெறும் முக்கோணத்தின் 
மையக்கோட்டுச்சந்தியைக் கண்டுபிடி . 

( i ) ( 4 , -3 ) ; ( 5 , 7 ) ; ( -3 , 2 ) . 
( ii ) ( 2,4 ) ; ( -4 , 6 ) ; ( 6 , ( ) ) . 
( iii ) ( 8 , - 3 ) ; ( 4 , 1 ) ; ( -6 , - 5 ) . 


புள்ளி 


295 


19 . 


ஒரு முக்கோணத்தின் இரண்டு முனைகள் ( 6,2 ) , ( 1 , -2 ) 
என்றும் , அம்முக்கோணத்தின் மையக்கோட்டுச்சந்தி 
( 7 , 5 ) என்றும் கொடுக்கப்பட்டிருப்பின் , அதன் மூன்றா 
வது முனையைக் கண்டுபிடி .. 


20 . 


AABC- ல் , பக்கம் AB- ன் நடுப்புள்ளி ( 1 , 4 ) ; புள்ளிகள் 
B , C- ன் ஆயக்கூறுகள் முறையே ( 3 , 2 ) , ( 5 , 4 ) எனில் , 
AC- ன் நடுப்புள்ளியின் ஆயக்கூறுகள் என்ன ? 


21. ஒரு 


ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்துள்ள மூன்று முனைகள் 
( 3,1 ) , ( 4 ) , ( - 1 , 5 ) என்றால் , நான்காவது முனையைக் 
காண்க . 


22 . 


ஒரு இணைகரத்தின் உச்சிகளுள் மூன்றின் ஆயக்கூறுகள் 
( 2 , ! ) ( 5 , 4 ) , ( 1 , 4 ) என்று கொடுக்கப்பட்டிருந்தால் , 
( 2. 1 ) எனும் புள்ளிக்கு எதிரே உள்ள நான்காவது 
உச்சியின் ஆயக்கூறுகள் என்ன ? 


23 . 


ஒரு 

முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 
( -1 , -2 ) , ( 1 , -4 ) , ( 6 , -1 ) என்றால் , அம்முக் 
கோணத்தின் முனைகளைக் கண்டுபிடி . 


24. சாய்வு சதுரம் ஒன்றின் மூன்று முனைகள் ( 1 , - 2 ) , 

( -5,1 ) , ( 1,4) என்றால் , அதனுடைய நான்காவது 
முனையைக் காண்க . 


25. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் 

உள்ள புள்ளிகளால் அமையப்பெறும் முக்கோணத்தின் 
பரப்புக் காண்க . 
( i ) ( 9,3 ) ; ( 5 , 2 ) ; ( 3 , 5 ) . 
( ii ) ( - 2,3 ) ; ( -7,5 ) ; ( 3 , - 5 ) . 
( iii ) ( 0 , 2 ) ; ( - 4 , 0 ) ; ( 3 , - 5 ) . 


26 . பின்வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் கொடுக்கப்பட் 

டுள்ள புள்ளிகள் உருவாக்கும் நாற்கரத்தின் பரப்பைக் 
கணக்கிடு . 
( i ) ( 1 , 2 ) ; ( 2 , -3 ) ; ( -2,4 } ; ( -1 , - 5 ) . 
( ii ) ( - 2 , 4 ) ; ( 1 , - 3 ) ; ( 9 , -5 ) ; ( - 4 , 2 ) . 
( iii ) ( - 1,3 ) ; ( 6,3 ) ; ( 5 , - 8 ) ; ( - 2 , - 9 ) . 


296 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


27. முக்கோணத்தின் பரப்பு காண்பதன் மூலம் , பின் வரும் 
ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள 

புள்ளிகள் 
கோட்டமைவன என்று நிறுவுக . 
( i ) ( 2 , 0 ) ; ( 6 , -8 ) ; ( 1 , 2 ) . 
( ii ) ( 6 , 3 ) ; ( 1 , -1 ) ; ( -4 , - 5 ) . 
( iii ) ( b , c + a ) ; ( c , a + b ) ; ( a , b + c ) . 


28. ( a , 2 - 2a ) , ( 1 a , 2a ) , ( - 4 - 6 - 2a ) எ 

20 ) எனும் 
புள்ளிகள் ஒரே நேர்கோட்டின் மீது 

அமைந்திருக்க 
வேண்டுமானால் a- ன் மதிப்பைக்கண்டுபிடி . 
29. ( 4 , 3 ) , ( 11 , - 2 ) என்ற புள்ளிகளை இணைக்ம் 

கோட்டின் மீது ( a , b ) என்ற புள்ளி அமைவதற்கான 

நிபந்தனை என்ன ? 
30. ( i ) ( 4 , - 10 ) ; ( -8 , 8 ) ; ( ii ) ( 3 , 0 ) ; ( -3 , 0 ) 

, ) , 
( iii ) ( a + b , a - b ) ; ( a - b , a + b ) எனும் ஒவ்வொரு 
ஜோடிப் புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் இருக்குமாறு 
நகர்ந்து செல்லும் புள்ளியின் நியமப் பாதையைக் 
காண்க . 


31. ( 5 , 3 ) என்ற புள்ளியிலிருந்து ஒரு நகரும் புள்ளியின் 

தூரம் , ( -1,2 ) என்ற புள்ளியிலிருந்து உள்ள தூரத்தைப் 
போன்று இரண்டு மடங்காக இருக்குமானால் அப்புள்ளி 

யின் நியமப்பாதை என்ன ? 
32. ( 7 , 6 ) , ( -3 . -4 ) எனும் புள்ளிகளிலிருந்து உள்ள 

ஒரு நகரும் புள்ளியின் தூரங்கள் 7 : 8 என்ற விகிதத்தில் 
இருக்குமாறு அப்புள்ளி நகர்ந்து செல்கிறது . அதன் 
இயங்குவரையின் சமன்பாட்டைக் கண்டுபிடி . 


33 . 


X , Y அச்சுக்களிலிருந்து உள்ள ஒரு நகரும் புள்ளியின் 
தூரங்களின் வர்க்கங்களின் கூடுதல் 6 அலகு என்றி 

ருந்தால் , அப்புள்ளியின் நியமப்பாதையைக் காண்க . 
34. A , B என்ற புள்ளிகளின் ஆயக்கூறுகள் முறையே ( 2,5 ) , 
( -2 . - 5 )) 

என்றும் , PA2 
PA2 - PB2 
PB2 = 16 

என்றும் 
கொடுக்கப்பட்டிருந்தால் , P- ன் இயங்குவரை என்ன ? 
35. ( 2 , - 3 ) , ( 3 , - 4 ) என்ற புள்ளிகளை இணைக்கும் 

கோட்டின் மையக் குத்துக்கோட்டின் சமன்பாட்டைக் 
கண்டுபிடி , 


297 


புள்ளி 


விடைகள் 


( iii ) ( a - C + ( a - b ) 


1. ( i ) 5. ( ii ) 158 

( iv ) 2 a sin 


11 . 


x = 11 , y = 8 . 


12 . 


13 . 


in ( 2 ) 
( 8. - 1 ) : ( 0 , 18 ) . 
( - 2.- :): ( - 25 , 9 ) 
P = (6-3 ) 2 = ( - 14 , 

17. (1) ( i ) 
( iii ) - * 
( , ( 

. 3 " ) (i ) 

(i) ( 

(2-3 ) 


14 . 


Q = ( - 14,19 ) . 


2 


15. ( -3 ) : 1 . 


16. 1 : 3 . 17. ( i ) 


ஒ 


4 


18. ( i ) ( 2 , 2 ) , ( ii ) 


2 
, 


19. ( 14 , 15 ) . 20. ( 2,5 ) . 21. ( - 2 , 2 ) . 
22. ( 4 , 7 ) . 23. ( 8 , -3 ) , ( 4 , 1 ) , ( -6 , -5 ) . 
24. ( 7 , 1 ) . 25. ( i ) 
25. ( i ) 7 ச . அலகு . 

( ii ) 15 ச . அலகு . 
( iii ) 17 ச . அலகு . 
26. ( i ) 21 ச . அலகு . ( ii ) 35 ச . அலகு . ( iii ) 80 ச . அலகு . 

1 
28 . 

- 1 . 
2 

29. 5a + Tb = 41 . 
30. ( i ) 2x - 3y + 1 = 0 . ( ii ) x = 0 ( iii ) y = x 
31. 3x2 + 3y3 + 18x - 10y 

14 = 0 . 
32. 3x2 + 3ye 

238x - 232y + 843 = 0 
33. x + y = 6. 34. 2x + 5y + 4 = 0 . 35. - y = 6 . 


a 


2. நேர்கோடு 

( Straight line ) 


( அ ) நேர்கோட்டின் சரிவு அல்லது , சாய்வு விகிதம் ( Slope or 

Gradient of a Straight line ) 
ஒரு கொடுக்கப்பட்ட நேர்கோடு ஆயக்கூற்று அச்சுகளை 
முறையே A , B என்னும் புள்ளிகளில் வெட்டுவதாகக் கொள் 
வோம் . இக்கோடு X- அச்சின் மிகைப் பகுதியுடன் உண்டாக்கும் 
கோணத்தை இடஞ்சுழியாக 

கிடைக்கப்பெறும் 


அளவிட 


y 


B 


KO 


x " 


- 


O 


8 


y 


படம் 13 . 


மதிப்பை 9 எனக் கொள்வோம் . பின் , 9 என்பது நேர் கோடு 
AB- ன் சாய்வுக்கோணம் என்றும் ; tan 8 என்ற விகிதம் 
அக்கோட்டின் சரிவு அல்லது சாய்வுவிகிதம் என்றும் கூறப்படும் . 
இந்த விகிதத்தைப் பொதுவாக m என்று குறிப்பிடுகிறோம் . 
ஆகையால் , m = tan ) என்று தெரிகிறது . 


நேர்கோடு 


299 


இங்கு 9 - ன் மதிப்பு 0 °-யிலிருந்து 180 ° வரையிலுள்ள 
கோணங்களுள் ஏதேனும் ஒரு கோணமாக இருக்கக்கூடும் . 
எனவே , 8 என்பது: ஒரு குறுங்கோணமாயின் tan 9 - ன் மதிப்பு 
மிகையாகவும் ; அது ஒரு விரிகோணமாயின் tan e- ன் மதிப்பு 
குறையாகவும் இருக்கும் . அதாவது 0 < 0 < 90 ° எனும்போது 
m என்பது மிகை எண்ணாகவும் ; 90 < 0 < 180 ° எனும்போது 
m ஒரு குறை எண்ணாகவும் அமையும் என்று அறிகிறோம் . 


மேலும் X- அச்சுக்கு இணையாகவுள்ள நேர்கோட்டின் சரிவு 
பூஜ்யமாகவும் , Y- அச்சுக்கு இணையாகவுள்ள நேர்கோட்டின் 
சரிவு முடிவிலியாகவும் இருக்கும் என்பதைக் கண்டுகொள்ளலாம் . 


வெட்டுத்துண்டுகள் ( Intercepts ) 
ஒரு 

நேர்கோடு -அச்சிலிருந்து வெட்டும் பகுதியை 
X- வெட்டுத்துண்டு என்றும் , Y- அச்சிலிருந்து 

வெட்டும் 
பகுதியை Y- வெட்டுத்துண்டு என்றும் கூறுகிறோம் . இவ்வெட்டுத் 
துண்டுகள் அச்சுகளின் மிகைப் பகுதிகளில் அமைந்திருந்தால் , 
அவற்றின் அடையாளங்கள் மிகையாகவும் ; குறைப்பகுதிகளில் 
இருக்குமானால் , அவற்றின் 

அடையாளங்கள் குறையாகவும் 
கருதப்படும் . 


படத்தில் காணப்படும் நேர் கோடுகளுள் , வெட்டுத்துண்டு 
OA மிகைமதிப்புடையது என்றும் , 01 % குறைமதிப்புடையது . 
என்றும் OA , OB இரண்டுமே மிகைமதிப்புடையன என்றும் 
கண்டுகொள்ளவும் , 


( ஆ ) நேர்கோட்டுச் சமன்பாடு 
நேர் கோடுகளின் சமன்பாட்டை . 

கொடுக்கப்பட்டுள்ள 
நிபந்தனைகளைப் பொருத்து பல்வேறு அமைப்புகளில் எழுத 
முடியும் . அவற்றைப் பின் வரும் பல்வேறு வகைகளிலிருந்து 
தெரிந்துகொள்ளலாம் . 


1. அச்சுகளுக்கு இணையான நேர்கோடுகள் 
Y- அச்சுக்கு 

இணையாக / அலகு தூரத்தில் ஒரு கோட் 
டையும் , X அச்சுக்கு இணையாக k அலகு தூரத்தில் 

ஒரு 
கோட்டையும் வரையவும் . இவை அச்சுகளை முறையே A , B 
என்ற புள்ளிகளில் வெட்டுவதாகக் கொள்வோம் . 


300 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


Y- அச்சுக்கு இணையாக உள்ள கோட்டின் மீது P ( x , y ) 
என்பது ஏதேனும் ஒரு புள்ளி என்க . பின் , x = } என்று 
கிடைக்கும் . அதாவது , 

இக்கோட்டின் மீதுள்ள ஒவ்வொரு 


K 


x 


04 


A 


& K 


Uy 


படம் 14 . 


புள்ளியின் x- ஆயக்கூறும் h என்றுதான் இருக்கும் . 
இக்கோட்டின் சமன்பாடு 


எனவே 


x = h 


என்பதாகும் . 


இதேபோன்று , x- அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு 


y = k 


என்றமையும் . 


குறிப்பு : 

* மேலே கண்ட முடிவுகளிலிருந்து , Y- அச்சின் சமன்பாடு x = 0 
என்றும் , X - அக்சின் சமன்பாடு y = 0 என்றும் அமையும் என்பது 
நன்கு விளங்கும் 


2 . சரிவு - வெட்டுத்துண்டு அமைப்பு ( Slope - intercept form ) 

ஒரு நேர்கோடு X- அச்சுடன் உண்டாக்கும் கோணம் 
என்றும் , அதன் Y- வெட்டுத்துண்டு c என்றும் கொடுக்கப்படின் , 
அதன் சமன்பாடு , y = mx + c என்றிருக்கும் . ( m = tan e ) 


நேர்க்கோடு 


301 


நிரூபணம் 


கொடுக்கப்பட்ட நேர்கோடு அச்சுகளை A , B எனும் புள்ளி 
களில் வெட்டட்டும் . அக்கோட்டின் மீது P ( x , y ) என்பது 
ஏதேனும் ஒரு புள்ளியாக இருக்கட்டும் . P- யிலிருந்து - அச்சுக்குச் 
செங்குத்தாக PL எனும் கோடு வரைக . B- யிலிருந்து X- அச்சுக்கு 
இணையாக வரையப்படும் கோடு FL- ஐ M- ல் வெட்டட்டும் . பின் , 
XAB 9 எனில் , 

MBP = 9 
= 0 என்றும் , 

என்றும் , m = tan e என்றும் 
தெரியும் . மேலும் OB = ( என்றும் தெரியும் . 


B 


M 


8 


* 


A 


1 . 


படம் 15 . 


.. OL 

OL = x என்றும் , MP LP – LM = LP – OB = y - C 
என்றும் கிடைக்கும் . இப்பொழுது செங்கோண முக்கோணம் 
BMP- யிலிருந்து , 

MP 
tane என்று அறிகிறோம் . 

BM 


i.e.m = 


y - c 


i.e. 


mx = y - C ; 


i.e. 


J == mx + c 


இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடாகும் . 


துணை முடிவு 

ஆதிவழியே செல்லும் ஒரு நேர் கோட்டின் சரிவு m 
அதன் சமன்பாடு , y = mx என்றிருக்கும் . 


எனில் . 


-302 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3. புள்ளி -- சரிவு அமைப்பு ( Point - slope form ) 

( xy , y1 ) எனும் புள்ளி வழியே செல்லும் ஒரு நேர்கோட்டின் 
சரிவு m என்றிருக்குமானால் அதன் சமன்பாடு , 

( y - yi ) = m ( x - x1 ) என்றாகும் . 





AN 


9 


L 


Y 


படம் 16 . 


நிரூபணம் 

A ( x1 , y1 ) என்பது கொடுக்கப்பட்ட புள்ளியாகவும் , P ( x , y ) 
என்பது அக்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியாகவும் 
இருக்கட்டும் . A , P என்ற புள்ளிகளிலிருந்து , X- அச்சுக்குச் 
செங்குத்தாக முறையே AL , PM எனும் கோடுகளை வரையவும் . 
" மேலும் , PM- க்குச் செங்குத்தாக AN- ஐ வரைக . 
இப்பொழுது படத்திலிருந்து , 

AN = L M = OM - OL = ( x - x 1 ) என்றும் , 
NP = MP - MN = MP 

( y - y1 ) என்றும் 
கிடைக்கும் . 


LA = 


மேலும் , கொடுக்கப்பட்ட கோடு X - அச்சுடன் 8 எனும் 
கோணத்தை உண்டாக்குமானால் , 

| NAP 

9 என்றும் , 
tane = m என்றும் அறியக்கூடும் . எனவே , செங்கோண 
முக்கோணம் , ANP- ல் , 

NP 
tan NAP 

என்றறியலாம் . 
AN 


A 


i.e. tana 


y - y 
x- x ] 


தேர்கோடு 


303 


i.e. 


mm = 


( - ) 


11 
31 


i.e. ( y - y1 ) = 111 ( x - x1 ) ; i.e. 


( y - y ) = m ( x - x1 

x ) 


இதுவே தேவையான சமன்பாடாகும் . இதைப் பிறிதொரு 
முறையிலும் பெறக்கூடும் என்பது பின் வரும் குறிப்பிலிருந்து 
விளங்கும் . 


குறிப்பு : ஒரு நேர்கோட்டின் சரிவு m என்றும் , y - வெட்டுத் 
துண்டு c என்றுமிருந்தால் , அக்கோட்டின் சமன்பாடு , 

y = mx + c என்று முடிவு ( 2 ) -லிருந்துத் தெரியும் . ( x1 , 11 ) 
என்ற புள்ளி இக்கோட்டின் மீது அமைந்திருந்தால் , 

y1 = mx + c என்றாகும் . 

( ஏனெனில் ( xy , 11 ) என்ற ஆயக்கூறுகள் , y = mx + c என்ற 
சமன்பாட்டை நிறைவு செய்யவேண்டும் ) 
எனவே , இவ்விரண்டு சமன்பாடுகளின் வேறுபாடு காண , 

( y - y ) = m ( x - X1 ) என்று பெறுகிறோம் . 


4. புள்ளி - சாய்வுக்கோண அமைப்பு அல்லது துணையலகு 

346004 ( Point - Inclination form , or parametric form ) 

மேலே நிறுவிய சமன்பாட்டைக் கீழ்க்காணும் முறையில் 
மாற்றியமைப்பதுண்டு . 


இங்கு , A ( xy , yi ) என்ற நிலையான புள்ளியிலிருந்து P எனும் 
நகரும் புள்ளியின் தூரத்தை என்று குறிப்பிடுவோமானால் , 
AP = / என்றாகும் . 


எனவே , AANP- யிலிருந்து , 


coso 


AN 
AP 


என்றும் , 


(**) என் 
( ) என 


sind 


NP 
AP 


என்றும் கிடைக்கும் . 


( 1 ) 


அதாவது , ( x - x ) = r cos 9 

( y - y ) = r sine 


: 
: 


( 2 ) 


304 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இவ்விரு சமன்பாடுகளிலிருந்து பின் வரும் அமைப்பைப் பெற 
லாம் . 


i.e. 


x - x1 
COS 


y - 11 
sing 


-- 


( 3 ) 


.0 
. 


அமைப்பு ( 3 ) -ஐ நேர்கோட்டின் துணையலகுச் 

சமன்பாடு 
என்கிறோம் . இந்த அமைப்பில் சமன்பாட்டை எடுத்துக் 
கொள்வது வழக்கமாகும் . ( இதையே , சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) -ம் 
சேர்ந்து குறிப்பனவாகும் ) . 


இங்கு - என்பது துணை அலகு எனப்படும் புள்ளி P. ன் 
வெவ்வேறு நிலையைப் பொருத்து , -ன் மதிப்பு வெவ்வேறாக 
மாறிக்கொண்டிருக்கும் . அதாவது r ஒரு மாறியாகும் . மேலும் 
இதன் மதிப்பு மிகையாகவோ அல்லது குறையாகவோ இருக்கக் 
கூடும் . இவ்வாறு , A எனும் நிலையான புள்ளிக்கு வலதுபுறமாக 
( அல்லது மேல்பக்கமாக ) P என்ற மாறும் புள்ளி அமையுமானால் , 
r- ன் மதிப்பை மிகையாகவும் ; A- க்கு இடதுபுறமாக ( அல்லது . 
கீழ்ப்பக்கமாக ) P அமையும்போது , -ன் மதிப்பைக் குறை 
யாகவும் கொள்வது மரபாகும் . 


இச்சமன்பாட்டிலிருந்து , நேர்கோட்டின் மீதுள்ள எந்த ஒரு 
புள்ளியின் ஆயக் கூறுகளையும் , 

( ( x + r cos e , 1 , + r sin 9 ) என்று எடுத்துக்கொள்ளலாம் , 
இதில் r மட்டுமே மாறியாகும் என்பது குறிப்பிடப்படவேண்டும் . 


5 . 

இரு புள்ளி அமைப்பு ( Two point form ) 

( x1 , y1 ) , ( x , y , ) என்ற இரண்டு புள்ளிகள் வழியேச் 
செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு 


( : - ) ) = ( - ) என்பதாகும் . 


நிரூபணம் 

கொடுக்கப்பட்டப் புள்ளிகளை A , B என்க . AB எனும் நேர் 
கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை P ( x , y ) என்றுக் 
குறிப்பிடுக . புள்ளிகள் A , B , P- யிலிருந்து AL , BM , PN எனும் 
கோடுகளை - அச்சுக்குச் செங்குத்தாக வரையவும் . A- வழியே 
X- அச்சுக்கு இணையாக வரையப்படும் கோடு , BM , 
PN- ஐ முறையே 0 , R எனும் புள்ளிகளில் வெட்டட்டும் . 


நேர்கோடு 


805 


படத்திலிருந்து பின் வருவனவற்றை அறிகிறோம் : 
AR = LN = ON - OL = ( x - 

x1 ) 
AQ = LM = OM - OL = ( x , - x1 ) 
RP = NP - NR = NP - LA = ( y - y ) 
QB = MB - MQ = MB- LA = ( y , - y ) 


A 


RR 


. 


x ; 


M 


* 


NX 


படம் 17 


இப்பொழுது செங்கோண முக்கோணம் , ARP- ல் RP- க்கு 
இணையாக QB உள்ளதால் , 

RP AR 
QB 

என்றிருக்க வேண்டும் . 
AQ 
y - 
y , -y x - x1 


i.e. y - yi 


x - x1 


i.e. 


y - y 
X 


ys - y1 
2-31 


== 


குறிப்பு : 

y - y1 
( 1 ) இச் சமன்பாட்டை , 

y - y : 
யமைக்கலாம் . 
க . ஓ . அ . - 20 


x - x1 

என்றும் மாற்றி 
x1 - x , 


306 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( 2) 


m = 


( 


:-) 


( 


= 


( ii ) மீண்டும் இதை மாற்றி அமைக்க , 

y1 - 2 
(y - y1 ) = 

( x - X1 ) 

x - 32 
இச் சமன்பாட்டை y = m x + c எனும் அமைப்புடன் ஒப்பிட 

y1 - ye . 

என்று கிடைக்கும் . 
( 31-12 

1 -2 
அதாவது , கோடு AB- ன் சரிவு 

1-12 
y ஆயக் கூறுகளின் வேறுபாடு 

x - ஆயக் கூறுகளின் வேறுபாடு 
இவ்வாறு , ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் இரண்டு 
புள்ளிகள் கொடுக்கப்படின் , அக்கோட்டின் சரிவைக் காண இம் 
முடிவு பயன்படும் . 
6. வெட்டுத்துண்டு அமைப்பு ( Intercept form ) 

ஒரு நேர்கோடு அச்சுகளிலிருந்து a , b அலகு நீளமுள்ள 
வெட்டுத்துண்டுகளை உண்டாக்குமானால் , அக் கோட்டின் 

x 
சமன்பாடு , 

1 என்றிருக்கும் . 
நிரூபணம் 

கொடுக்கப்பட்ட நேர்கோடு அச்சுகளை வெட்டும் புள்ளிகளை 
A , B என்று குறிப்பிடுவோம் . மற்றும் P ( x , y ) என்பது அக் 

% 


+ ) 


3 


M 


A 


8 


படம் 18 


கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியாக இருக்கட்டும் . 
X- அச்சுக்குச் செங்குத்தாக PM- ஐ வரைக . பின் , OA a , 


நேர்கோடு 


307 


OB = b , OM = x , MP = y . மேலும் , செங்கோண முக்கோணம் 
OAB- ல் OB- யும் , MP- யும் இணையாக உள்ளன . 


ஆகையால் , 


MA 
OAT 


MP 
OB 


MP 


i.e. 


OA - OM 
OA 


OB 


X 


- 


i.e. 


= 


y 
b 


a 


i.e. 


1 


= 


y 
b 


a 


i.e. 


* + 


+ , 


1 


a 


குறிப்பு : 

இச்சமன்பாட்டைப் பின் வரும் முறையிலும் பெறலாம் . இங்கு 
A , B எனும் புள்ளிகள் அச்சுகளின்மீது இருப்பதால் , அவற்றின் 
ஆயக்கூறுகள் முறையே ( a , 0 ) , ( 0 , b ) என்றிருக்கும் . எனவே ,, 
நேர்கோடு AB- ன் சமன்பாடு ( முடிவு ( 5 ) -ஐப்பயன்படுத்தி ), 


y- O 


X 


4 


0 


என்று கிடைக்கும் . 


a -0 


y 


i.e. 


== 


- 


-1 ; 


i...* + , 


= 1 


a 


7. செங்கோட்டு அமைப்பு ( Nomal form ) 

ஆதியிலிருந்து ஒரு நேர்கோட்டுக்கு வரையப்படும் செங் 
கோடு X- அச்சுடன் உண்டாக்கும் கோணம் என்றும் , அச் 
செங்கோட்டின் நீளம் p என்றும் இருப்பின் , அக்கோட்டின் 
சமன்பாடு , 

x cosd + y sind = p என்பதாகும் . 


திரூபணம் 

கொடுக்கப்பட்ட நேர்கோடு அச்சுகளை வெட்டும் புள்ளிகளை 
A , B என்க . ஆதியிலிருந்து AB- க்குச் செங்குத்தாக OM எனும் 
கோட்டை வரைக . 

= d , OM = p என்று 
அறிகிறோம் . 


ஆகையால் , AOM 


308 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


மேலும் , OBM = 90 ° 

MÔB 

90 ° - ( 90 ° - d ) 
ii.e. OÊM 

= d . 


B 


M 





N 


Y 


படம் 19 


இப்பொழுது , செங்கோண முக்கோணம் , AMO - லிருந்து 
OM 

= cos d , i.e. OM = 0A cos d என்று கிடைக்கும் . 


O A 


அதாவது , 


OA 


OM 
cOS a 


p 

= p secal 
COS a 


இதேபோன்று , A OMB- யிலிருந்து , OB = 

p 

= p cosecoil 

sind 
என்று பெறலாம் . இவ்வாறு , கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் 
வெட்டுத்துண்டுகள் 0A = p sec d , 

p sec d , OB = p cosec cl 6T GOT TO 
கிடைத்துள்ளன . எனவே நேர்கோட்டின் சமன்பாடு , 

y 
+ 

= 1 என்பதாகும் . 
Psec d p cosecc 


X 


i.e. 


y 
+ 

cosec el 


p 


secal 


i.e. 


x cos d + y sin c = p 


நேர்கோடு 


309 


குறிப்பு : 

இச் சமன்பாட்டைப் பிறிதொரு முறையிலும் பெறமுடியும் . 

செங்கோட்டடி M- லிருந்து MN எனும் செங்கோட்டை 
X- அச்சுக்கு வரையவும் . ஆகையால் , படத்திலிருந்து , 

ON = OM cosd = p cos d என்றும் , 

NM = OM sind = p sind என்றும் கிடைக்கப்பெறும் . 
அதாவது , M- ன் ஆயக்கூறுகள் ( p cosd , p sin d ) என்பன 
வாகும் . 


மேலும் , AB என்ற கோடு X- அச்சுடன் உண்டாக்கும் 
கோணம் 9 எனில் , 9 ( 90 + d ) என்று கண்டுகொள்ளலாம் . 
.. AB- ன் சரிவு , m = tan a 

= tan ( 90+ d ) 

coto 


எனவே , AB- ன் சமன்பாடு , 
(y - p sindl ) = m ( x - p cos d ) 

cot d ( x - p cos d ) என்று கும் . 

cosa 
i.e. y - p sind = 

( x - p cos d ) 

sin ob 
i.e. sin d (y - p sind ) = - cosd ( x - p cosal ) 
i.e. x cosa + y sin di = p ( cosed + sinead ) 

= p ( 1 ) 
j.c. 

x cosd + y sind = 


= P 


1 . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
ஒரு நேர்கோட்டின் சரிவு ( - ) என்றும் , Y- வெட்டுத் 
துண்டு ( - 6 ) என்றும் தெரிந்தால் , அந் நேர்கோட்டின் சமன் 
பாடு என்ன ? 
தீர்வு : 
நேர்கோட்டின் சரிவு m என்றும் , Y- வெட்டுத்துண்டு 

5 
* என்றும் இருப்பின் , m = 

c = - 6 என்றறிகிறோம் . 
4 


மேலும் நேர்கோட்டின் சமன்பாடு , 

y = x + ( என்று தெரியும் . 


310 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தேவையான சமன்பாடு , 


y = 


Ax + ( - 6 ) என்பதாகும் . 


i.e. 5x + 4y + 24 = 0 


சரிவையும் , 


2. 5x + 6y = 3 எனும் நேர் கோட்டின் 
வெட்டுத்துண்டையும் காண்க . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு . 


i.e. 


5x + 8y = 3 
ey = 

5x + 3 

5 
y = 


3 
6 


- 


sx + 


- 


5 
6 


x + 
ஃ நேர்கோட்டின் சரிவு ( - ) 
என்றும் , Y- வெட்டுத் 
துண்டு - என்றும் தெரிகிறது . 

3. (3.- 4 ) என்ற புள்ளி வழியே செல்லும் ஒரு நேர் 
கோட்டின் சரிவு ( -5 ) எனில் , அக் கோட்டின் சமன்பாட்டைக் 


1 


காண்க . 


m 


தீர்வு : 

தேவையான நேர்கோட்டின் மீதுள்ள புள்ளி A ( 3 , - 4 ) 
என்றும் , அதன் 

சரிவு , 

- 5 என்றும் கொடுக்கப் 
பட்டுள்ளதால் , அந் நேர்கோட்டின் சமன்பாடு 

y - ( -4 ) = ( -5 ) ( x- 3 ) என்று கிடைக்கும் . 
i.e. y + 4 

- 5x + 15 
i.e. 5x + y 


= 11 


4. ( - 1,3 ) , ( 4 , - 2 ) எனும் புள்ளிகளைச் சேர்க்கும் நேர் 
கோட்டை 2 : 3 என்ற விகிதத்தில் பிரிக்கும் ஒரு நேர்கோட்டின் 


சரிவு ( 4 ) 


என்றிருந்தால் , அதனுடைய 


சமன்பாட்டைக் 


கண்டுபிடி . 


நேர்கோடு 


31 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை P , Q என்க . தேவையான 
நேர்கோடு PQ- ஐ A- ல் வெட்டுவதாகக் கொள்வோம் . 

பின் , 
PA : Ag = 2 : 3 என்று அறிகிறோம் . 
இப்பொழுது , P = ( -1 , 3 ) , Q = ( 4 , -2 ) என்பதால் ,, 

2 x 4 + 3 x ( -1 ) 
A- ன் x- ஆயக்கூறு 

= 1 என்றும் , 
( 2 + 3 ) 

2 ( - 2 ) + 3X3 
A- ன் y- ஆயக்கூறு = 

1 

( 2 + 3 ) 
என்றும் கிடைக்கும் . 


== 


ஃ 


A என்பது ( 1 , 1 ) என்ற புள்ளியாகும் . 


P ( 1,1 ) என்றும் , அக்கோட்டின் சரிவு ( 


இவ்வாறு , தேவையான நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளி 

1 

என்றும் அமை 
4 


வதால் , அதனுடைய சமன்பாடு 


1 


y - 1 / 4 ( x - 1 ) என்று கிடைக்கப்பெறும் . 
i.e. X - 4y + 3 = 0 


5. கீழே 


கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடிப் 
புள்ளிகளையும் இணைக்கும் கோட்டின் சமன்பாடு காண்க . 

( i ) ( 2 , - 3 ) , ( 4 , - 5 ) ; ( ii ) ( at , * , 2aty ) , ( at , , 2at , ) ; 
( iii ) ( a cose , a sing ) , ( a cosp , a sing ) 


தீர்வு : 

( i ) A = ( 2 , - 3 ) , B = ( 4 , - 5 ) என்று எடுத்துக்கொள்வோம் . 
பின் , AB- ன் சமன்பாடு , 


v - ( -3 ) 

2 

என்பதாகும் . 
3 ) - ( - 5 ) 

2- 4 
y +3 - 2 

( -2) 
x + y +1 = 1 


X 


i.e. 


2 


i.e. 


( ii ) P = ( at) , 2at ) , Q = ( at , . 20 ) என்று குறிப் 
பிடுவோம் , 


312 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


என்றாகும் . 


எனவே , PO என்ற கோட்டின் சமன்பாடு . 
y - 2at 

at , 
2ate 
i.e. 

( y - 2 at ) , ( x - al ) 
2 ( 1 ) - 1 , 

( 1 ) -1 ) ( 11 + 1 ) 
i.e. ( 1 ] + 1 , ) ( y - 2 at 1 ) = 2 ( x - at , 2 ) 
i.e. 

( t ] + 1 , ) y = 2x + 2a11,. 


( iii ) கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை P , Q என்க . 

. P = ( a cos e , a sin a ) ; Q = ( a cos , a sin p ) 


= 


எனவே , PO- ன் சமன்பாடு 
( y - a sin a ) 

( x a cos 8 ) 
( a sing a sin - ( a cose - a cos b ) 
என்றமையும் . 

( y a sing ) 
i.e. 
G + 

8 
2 cos 

sin 

2 


( x - a cos ) 


i.e. 


X COS 


ல 


+ y sin 


G + 


cose . cos 


- ( cos 


( -2)sin ( ° EP )sin (25 ° ) 
( * ) ( 3 ) 

( ** ) 
[ s - ( **) ) 

( 3 ) 
( 2 ) sin ( e + * ) = a cos (9 = ") 


+ sin a sin 


= a cos 


2 


= a cos 


i.e. 


X COS 


+ y sin 


8. ( 1 , 4 ) . ( 3 , -2 ) , ( -3 , 18 ) என்பன ஒரு கோட்டமை 
புள்ளிகள் எனக் காட்டு . 


நேர்கோடு 


313 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை A , B , C எனக் குறிப்பிடு 
வோமானால் . பின் AB- ன் சமன்பாடு , 
( y - 4 ) ( x - 1 ) 

என்பதாகும் . 
4- ( - 2 ) ( 1-3 ) 

y - 4 x - 1 
i.e. 


42-2 - (1-3) 
( 5 ) - ( 3 ) 


i.e. 3x + y = 7 . 

C- ன் ஆயக் கூறுகளை இச் சமன்பாட்டின் இடப்புறம் 
பிரதியிட , 

இடப் பக்க மதிப்பு = 3 ( -3 ) + 16 = 7 என்றாகும் . 
ஆனால் வலப் பக்க மதிப்பும் 7 என்பதால் , C- ன் ஆயக் 

என்று 
கூறுகள் AB- ன் சமன்பாட்டை நிறைவு செய்கின்றன 
தெரிகிறது . அதாவது , AB- ன் மீது C அமைந்துள்ளது . எனவே 
A , B , C என்பன ஒரு கோட்டமை புள்ளிகளாகும் . 

7. ( -2 , 3 ) என்ற புள்ளி வழியே செல்லும் ஒரு நேர் 
கோட்டின் 

Y- வெட்டுத்துண்டு . அதன் X- வெட்டுத்துண்டைப் 
போன்று இரண்டு 

சமன்பாடு 
மடங்காயின் , அக் கோட்டின் 
காண்க . 
தீர்வு : 

தேவையான நேர்கோட்டின் வெட்டுத்துண்டுகளை a , b 
எனக் கொள்வோமானால் , அக் கோட்டின் சமன்பாடு 


X 


+ 


} 
b 


= 1 என்றாகும் . 


a 


ஆனால் , b = 2a என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 

எனவே நேர்கோட்டின் சமன்பாடு , 


X 


+ 


y 
2a 


= 1 என்றமையும் . 


. 


2x + y 


= 2a 


i.e. 

( 1 ) 
ஆனால் தேவையான நேர்கோடு A ( -2 , 3 ) என்ற புள்ளி 
வழியே செல்வதால் , A- ன் ஆயக் கூறுகள் சமன்பாடு ( 1 ) -ஐ 
நிறைவு செய்யவேண்டும் . 

2 ( -2 ) + 3 = 2a 
i.e. 

1 = 20 


.. 


314 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


2x + y 


- 


எனவே தேவையான சமன்பாடு . 

1 என்றாகும் . 
i.e. 

2x + y + 1 = 0 
8 . 

2x + 5y = 10 எனும் கோடு அச்சுகளை A , B என்ற 
புள்ளிகளில் வெட்டுகின்றது . 

0 என்பது ஆதியைக் குறிக்கு 
மாயின் , AOAB- ன் பரப்புக் காண்க . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு 

2x + 5y = 10 

2x + 5y 
i.e. 

1 
10 
i.e. - > + > 

= 
1 
ஃ X- வெட்டுத்துண்டு , a = 5 , Y- வெட்டுத்துண்டு , b = 2 . 
அதாவது , OA = 5 , 

5 , OB = 2 
இப்பொழுது செங்கோண முக்கோணம் OAB- ன் பரப்பு , 


1 


04.OB 


= 2 


1 

5.2 
2 
= 5 ச . அலகு . 

. 
ஒரு நேர்கோடு 

( h . k என்ற புள்ளி வழியே சென்று 
அச்சுகளை A , B என்ற புள்ளிகளில் வெட்டுகின்றது . 

AB என்ற 


9 
. 


BK 


3 


N 


A 


X 


1 


y 
படம் -20 


Hz 


* 


k 


+ 


|| 


2 என்று 


துண்டின் நடுப்புள்ளியின் நியமப்பாதை 
நிறுவுக . 


y 


நேர்கோடு 


315 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் வெட்டுத்துண்டுகள் a , b 
என்றிருந்தால் அக் கோட்டின் சமன்பாட்டை 


K 

+ = 1 என்று கொள்ளலாம் . 
a 

b 
இக் கோடு ( h , k ) 

என்ற 

வழியே செல்வதால் , 
h 

k 
+ 

1 என்றாகும் . 
b 


புள்ளி 


a 


துண்டுப்பகுதி AB- ன் நடுப்புள்ளியை M ( x , y ) என்று குறிப்பிடு 
வோம் . M- லிருந்து , X- அச்சுக்கு MN எனும் செங்கோடு வரை 
வோமானால் , பின் NM என்பது OB- க்கு இணையாக இருக்கும் . 
எனவே , 0A- ன் நடுப்புள்ளி N ஆகும் . 


A ; 


a = 2x 


OA 
அதாவது , ON 

i.e. 

அல்லது 
2 
என்றாகும் . 

இதேபோன்று , b = 2y என்றும் நிறுவலாம் . 

ஆகையால் , மேலே கண்டுபிடித்த நிபந்தனை பின் வருமாறு 
அமையும் : 


== 


h k 
அதாவது , + 

2x 2 } 

h k 
அதாவது , + 

2 
X 

y 
இதுவே நடுப்புள்ளி M- ன் நியமப்பாதையைக் குறிக்கும் . 
10. 2x 

2x - 3y = 4 எனும் சமன்பாட்டைச் செங்கோட்டு 
அமைப்பில் எழுதி ஆதியிலிருந்து அச் சமன்பாட்டால் குறிக்கப் 
படும் கோட்டின் தூரத்தைக் கணக்கிடு . 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு 2x - 3y = 4 என்பதாகும் . 
இதை 1 oos a + y sin d = p என்ற சமன்பாட்டுடன் 
COS d 

sind p 
ஒப்பிட , 

என்று கிடைக்கும் . 
2 3 4 

3 
cos d -- என்றும் , sin d 

p என்றும் அறி 

4 
கிறோம் . ஆனால் , cosed + sine d = 1 என்று தெரியும் . 


2 


316 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


p2 


9p 


+ 


= 1 


4 


16 


i.e. p 


r * ( 13 ) 


i.e. p 


18 
13 


je . 


p = 


Vis = 1 


அதாவது செங்கோட்டின் நீளம் = 


13 


( இ ) நேர்கோட்டுச் சமன்பாட்டின் பொது அமைப்பு ( General 

equation )) 
இதுகாறும் நிறுவப்பெற்ற நேர்கோட்டின் சமன்பாடுகள் 
ஒவ்வொன்றையும் கவனித்துப் பார்ப்போமானால் , அவை ஒவ் 
வொன்றும் x , y எனும் 

x , y எனும் மாறிகளில் அமைந்துள்ள ஒருபடிச் 
சமன்பாடு என்பது நன்கு விளங்கும் . அதாவது , சமன்பாடுகள் 
ஒவ்வொன்றிலும் x- உறுப்பு ஒன்றும் , y- உறுப்பு ஒன்றும் , தனி 
உறுப்பு ஒன்றும் உள்ளன என்று தெரிகிறது . எனவே , நேர் 
கோட்டின் சமன்பாட்டை , 

Ax + By + C = 0 என்ற பொது அமைப்பில் எடுத்துக் 
கொள்ளலாம் என்று 

அறிகிறோம் . இங்கு A , B , C என்பன 
மாறிலிகளாகும் . 


பொதுவாக , x , y- ல் அமைந்துள்ள ஒவ்வொரு ஒருபடிச் 
சமன் பாடும் ஒரு நேர்கோட்டைக் குறிக்கும் . 

இதனைப் பின் 
வருமாறு நிறுவலாம் . 


என் 


( 1 ) A , B , C என்பன ஏதேனும் மூன்று பூஜ்யமல்லாத மெய் 

யெண்களாயின் , Ax + By + C = 0 எனும் சமன்பாடு எப் 
பொழுதுமே ஒரு நேர்கோட்டைத்தான் குறிக்கும் 

நிறுவுதல் . 
நிரூபணம் 
கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 
Ax + By + C = 0 

( 1 ) 


... 


... 


இச் சமன்பாட்டால் குறிக்கப்படும் நியமப்பாதையின் மீது 
P ( xy , yx ) , Q ( x ,, J3 ) , R ( x3 , ys ) என்ற மூன்று வெவ்வேறான 


A X1 + By1 + C = 0 
நேர்கோடு 

817 
புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் . இப் புள்ளிகளின் 

ஆயக் 
கூறுகள் சமன்பாடு ( 1 ) -ஐ நிறைவு செய்ய வேண்டுமாதலின் , 
பின்வருவன உண்மையாகும் : 

( 2 ) 
Ax , + B + C = 0 

( 3 ) 
A x3 + Bys + c = 0 

( 4 ) 


... 


... 


சமன்பாடு ( 2 ) -ஐ ( y : -ys ) ஆலும் ; ( 3 ) -ஐ ( ys - y1 ) - ஆலும் 
( 4 ) -ஐ ( y1 - y , ) - ஆலும் பெருக்கி வரும் மதிப்புகளைக் கூட்ட , 
A [ x1 ( y , – yg ) + x , ( ys - y ) + xs ( y1 -- y :) ] 
+ B [ y1 ( y . - ys ) + } , ( ys - y1 ) + ys ( y1 - y :) ] 

+ C [ [ y : -ys ) + ( rs - y1 ) + ( y1 - y . ) ] = 0 
எனக் கிடைக்கும் . 


i.e. 


2A 


+ B ( 0 ) + C ( 0 ) = 0 


[ z * {y, - » ) ) + 

를 > x ( y ; - y ) = 0 


i.e. 


( : A = 0 ) 


2 


i.e. 


A PQR- ன் பரப்பு = 0 


எனவே , P , Q , R எனும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டின் 
மீதுள்ளன என்று தெரிகிறது . ஆனால் , இவற்றைச் சமன்பாடு ( 1 ) 
குறிக்கும் இயங்குவரையின் மீதுள்ள ஏதேனும் மூன்று புள்ளிகள் 
என எடுத்துக்கொண்டோம் . இவ்வாறு , சமன்பாடு ( 1 ) ஒரு 
நேர்கோட்டைத்தான் குறிக்கும் என்று அறிகிறோம் . 


( 2 ) Ax + By + C = 0 என்ற சமன்பாடு குறிக்கும் நேர் 
கோட்டின் சரிவு , வெட்டுத் துண்டுகள் முதலியனவற்றைக் 
காணுதல் . 
நேர்கோட்டின் சமன்பாடு Ax + By + C = 0 

( 1 ) 
( i ) சமன்பாடு ( 1 )-ஐ • y = mx + c என்ற அமைப்பில் 
பின்வருமாறு மாற்றி எழுதக்கூடும் . 


அதாவது , By = 


Ax - C 


A 


j.e. y = 


X 


C 
B 


( 2) 


B 


318 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


A 


m 


A 
B 


என்றும் , c = 


C 

என்றும் 
B 


கிடைக்கும் . 


A 


அதாவது , நேர்கோட்டின் சரிவு , m = 


B 


i.e. 


சரிவு 


( x- ன் குணகம் ) 
( -ன் குணகம் ) 


C 


இதேபோன்று y- வெட்டுத்துண்டு , c = - 


A 


( தனி உறுப்பு ) 

( y- ன் குணகம் ) 
( ii ) மீண்டும் சமன்பாடு ( 1 ) -ஐ மாற்றியமைக்க , 
Ax + By = 

C என்றாகும் . 

Ax + By 
i.e. 

1 
( -C ) 


X 


i.e. 


y 


+ 


= 1 


( 3 ) 


( - 4 ) 

( - 5 ) 
* + ) 


இச் சமன்பாடு 


1 எனும் அமைப்பில் உள்ளது . 


b 


• u 


X- வெட்டுத்துண்டு , 

C 

( தனி உறுப்பு ) 

( x- ன் குணகம் ) 
Y- வெட்டுத்துண்டு, 

C 

( தனி உறுப்பு ) 
" - 
B 

( -ன் குணகம் ) 
( iii ) நேர்கோட்டின் சமன்பாடு , 

Ax + By 
இரண்டு பக்கங்களையும் VA2 + B2 ஆல் வகுக்க , 
A B 

-C 
x + 
VA2 + B NA + BY VA + Be 

( 4 ) 
A 
இதில் , cosd = 

என்றிடுவோமானால் , 
A2 
B 

என்று கிடைக்கப்பெறும் . 
A + B2 


A + 


TB2 


sind 


= 


*** 


நேர்கோடு 


319 


எனவே , சமன்பாடு ( 4 ) -ஐப் பின் வருமாறு மாற்றியமைக்கலாம் . 


( cos d ) x + ( sin d ) y = A + B2 


C 


i.e. 


3 cosdl + y sin d = p , 


( - + எனில் ) 


இது நேர்கோட்டுச் சமன்பாட்டின் செங்கோட்டமைப்பாகும் . 

-C 
* ஆதியிலிருந்து நேர்கோட்டின் தூரம் , P = Ta + B 


ஆனால் , தூரம் p என்பது மிகையள வாதலின் , 


| CI 


p 


எனக் கொள்ள வேண்டும் . 


A + B 


அதாவது , ஆதியிலிருந்து Ax + By + C = 0 என்ற 
கோட்டிற்கு வரையப்படும் செங்கோட்டின் நீளம் . 

| C | 

என்பதாகும் . 
VA ? + B2 


p 


( 3 ) ( x1 , y1 ) எனும் புள்ளியிலிருந்து Ax + By + C = 0 என்ற 
கோட்டிற்கு வரையப்படும் செங்கோட்டின் நீளம் காணுதல் . 
நேர்கோட்டின் சமன்பாடு Ax + By + C = 0 

( 1 ) 


இதை , x cosd + y sind = p எனும் செங்கோட்டமைப்பில் 
மாற்றி எழுதுவோமானால் , 


COS d 


A 
A -- 2 


என்றும் , 


sin d 


B 

-- என்றும் , 
A2 + B2 


p 


- C 
2 + B 


என்றும் . கிடைக்கும் . 


இங்கு என்பது , ஆதியி லிருந்து கோடு ( 1 ) -ன் தூரத்தைக் 
குறிக்கும் என்று தெரியும் . அதாவது படத்திலிருந்து , OM p 
என்று அறியக்கூடும் ( படம் 21 ) . 


320 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , கொடுக்கப்பட்ட புள்ளி A ( x , ) -லிருந்து 
கோடு ( 1 ) க்கு AN எனும் செங்குத்துக்கோடு வரையவும் . மேலும் 
A வழியே , கோடு ( 1 ) -க்கு இணையாக வரையப்படும் நேர்கோடு 


0 


N 


. 


5 


படம் 21 


OM என்ற செங்கோட்டை L- ல் வெட்டட்டும் . பின் , OL என் 
பது ஆதியிலிருந்து AL எனும் கோட்டிற்கு 

வரையப்படும் 
செங்கோடு என்பது நன்கு விளங்கும் . 

இங்கு OL = p என்று குறிப்பிடுவோம் . இப்பொழுது 
செங்கோடு OL- க்கும் , X- அச்சுக்கும் 

இடையே உள்ள 
கோணமும் என்பதால் AL- ன் சமன்பாட்டை 

x cosd + y sin d = p என்று எடுத்துக்கொள்ளலாம் . 
இக்கோட்டின்மீது A ( 11 • ] 1 ) என்ற புள்ளி அமைந்திருப்பதால் , 

x1 cos d - 1 sin d = p என்றாகும் . 
எனவே , தேவையான நீளம் = AN = LM 

- OL 
= p - p 
C 

- ( x1 cos ck + y sin c ) 
- ? 
A2 + B2 

A 

B 

+ y ) 
A + B2 A2 + B2 

A + B 
( - 1 ) 

( Ax ] + By + C ) 
VA2 + B2 


= OM 


( 


= 


321 


நேர்கோடு 


தூரம் 


== 


அதாவது , A ( ri yi ) என்ற புள்ளியிலிருந்து கோடு ( 1 ) -ன் 

| Ax ] + BJ , + CI 

A + B 
குறிப்பு : 
இம்முடிவில் X1 = 0 , y = 0 என்றிட , ஆதியிலிருந்து 

| C | 
கோடு ( 1 ) -ன் தூரம் 

என்றும் பெறலாம் என்பதை 

A + B 
அறியவும் . 


( ஈ ) ஒன்றுக்கு மேற்பட்ட நேர்கோடுகள் 
இரண்டு நேர்கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளியைக் காணுதல் 

கொடுக்கப்பட்ட இரண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகளை 
கீழே உள்ளவாறு எடுத்துக்கொள்வோம் . 
al x + bi y + c = 0 

( 1 ) 
a , x + b , y + c , = 0 

( 2 ) 


:: 


.. 


இக்கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளியை P ( h , k ) எனக் 
குறிப்பிடுவோம் . P- ன் ஆயக்கூறுகள் இரண்டு சமன்பாடுகளையும் 
நிறைவு செய்ய வேண்டுமாதலின் , 
ay h + by k + c = 0 

( 3 ) 

( 4 ) 
a , h + b , k -- ( , = 0 
என்று கிடைக்கப்பெறும் . 

குறுக்குப் பெருக்கல் விதியைப் பயன்படுத்தி , சமன்பாடுகள் 
( 3 ) , ( 4 ) -ன் தீர்வு காண , 
h kk 

1 

என்றுப் 
( b1c , - b , e ) ( cra , -cea1 ) 

( ab , - a , 51 ) 
பெறுகிறோம் . 
இவற்றிலிருந்து , 
b1c , - b , 1 

clay - ca ) என்று 
h = 

k 
a1b , -a , 5, 

ayb , -a , b . 
அறிகிறோம் . 

எனவே , கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் வெட்டிக் கொள்ளும் 
புள்ளியாவது 

b1c , - b , 
P 

Clas_cial 

என்பதாகும் . 
alb , -a , b1 

alb , - a , b1 
ஓ . அ . 

- 21 


(கே 


; 


( 


1 


1 


= O 


• 
• 
• 


\ a , b , c , 
322 

கணிதம் ஓர் அறிமுகம் 
மூன்று நேர்கோடுகள் ஒரே புள்ளியில் வெட்டிக் கொள்வதற்கான 

நிபந்தனையைக் காணுதல் . 
மூன்று நேர்கோடுகளின் சமன்பாடுகளை பின் 

வருமாறு 
எடுத்துக் கொள்வோம் . 
alx + by + c = 

( 1 ) 
a , r - + b , y + c , = 0 

( 2 ) 
asx + bxy + cs = 0 

( 3 ) 
நேர்க்கோடுகள் ( 1 ) , ( 2 ) வெட்டிக் கொள்ளும் புள்ளியை 
P என்று குறிப்பிடுவோமானால் , P- ன் ஆயக் கூறுகளாவன : 
b1c , - b , c1 

( C 

Craz - cal 
15 , - a , b1 a1b , - a , 51 
மூன்று கோடுகளும் ஒரே புள்ளியில் வெட்டிக் கொள்ள 
வேண்டுமானால் , புள்ளி P கோடு ( 3 ) -ன் மீதும் அமைந்திருக்க 
வேண்டும் . எனவே , P- ன் ஆயக்கூறுகள் சமன்பாடு ( 3 ) -ஐ 
நிறைவு செய்ய வேண்டும் . இவ்வாறு , 
bc , - h , 

+ b3 C172 - ( zal 

+ 3 = 0 என்றாகும் . 
alb , - a ,b1 

a , bb ,- a 

- a , b , 
i.e. 

as ( b1c , - b , c ) + b3 ( cia , - c , al ) + (ab, - a , b ) = 0 
இந்த நிபந்தனையை அணிக் கோவை மூலம் கீழ்க்காணும் 
அமைப்பில் எழுதலாம் . 
аз а , а , 

ay b1c1 
i.e. bs b . b , 0 ; அல்லது 

= 0 


ag 


( 


) 


bs ( 


- 


13 , | 
|ece | 


as bs cs 


3 . 


நேர்கோடுகளுக்கிடையே உள்ள 


கோணம் 


இரண்டு 
காணுதல் 


இங்கு நேர் கோடுகளின் சமன்பாடுகளை இரண்டு வகையில் 
எடுத்துக்கொண்டு , ஒவ்வொரு வகையிலும் அவற்றிற்கிடையே 
உள்ள கோணத்தைக் கணக்கிடுவோம் . 


நேர்கோடு 


323 


( அ ) முதலில் , நேர்கோடுகளின் சமன்பாடுகளைப் பின்வரும் 
அமைப்பில் எடுத்துக்கொள்வோம் . 


y = ml x + c1 


( 1 ) 


y = mex + C 


... 


... 


ல் 


Y 


( 1 ) / ( 2 ) 

P 


2 


9 


1 


A 


+ 


+ 


y 


படம் 23 . 


இக்கோடுகள் X - அச்சுடன் உண்டாக்கும் கோணங்களை 
முறையே 01 , 8 , எனக் கொள்வோம் . 

ஆகையால் , 11 = tan el , 


m , = tan a , என்று கிடைக்கும் . 


படத்தில் காட்டியுள்ள வாறு , இரண்டு கோடுகளுக்கும் P 
என்ற புள்ளியில் வெட்டிக்கொள்ளும் கோணத்தை d என்று 
குறிப்பிடுவோமானால் , AAPB- யிலிருந்து , 

9 . d + 8 , என்று அறியலாம் . 
i.e.d = 91 
tand = tan ( 01 

( 01 0 

- 8 , ) 
tan 91 tan 0 , 
! + tan el tange 


= 


i.e. 


ml 
tan d = 

1 + mama 


324 


கணிதம் - 


ஓர் அறிமுகம் 


-ன் 


மதிப்பைப் 


பின் வருமாறும் 


இம்முடிவிலிருந்து , 
எழுதலாம் . 


111 


1112 


1 


அதாவது , 


al = tan 


( " 


1 + 111 71 , 


1 


( ஆ ) துணை முடிவுகள் 


1112 


111 


( i ) tand 


என்றும் கிடைக்கப்பெறும் . 


1 + M1 1112 


0 ; 


: 


( ii ) கோடுகள் ( 1 ) , ( 2 ) இணைகோடுகளாக இருக்குமானால் ,, 
d = 0 என்று தெரியும் . ஆகையால் tand 

அதாவது 
( m1 - m2 ) = 0 என்றாகும் . 

எனவே , my m7 , என்றறிகிறோம் . 
இவ்வாறு , இரண்டு கோடுகள் இணையாக 

கோடுகள் இணையாக இருப்பதற்கான 
நிபந்தனையாவது , அவ்விரண்டு கோடுகளின் சரிவுகள் சமமாக 
இருக்கவேண்டும் என்பதாகும் . 

( iii ) இரண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 
இருக்குமானால் d = 90 ° என்றாகும் . 

ஆகையால் , tan -ன் மதிப்பு முடிவிலியாகும் . 
அதாவது , cot d = 0 என்றிருக்கவேண்டும் . 
எனவே , 1 + Im ] im , 

1 + my m , = 0 , அல்லது my m , = - 1 . 


| 


இவ்வாறு , இரண்டு கோடுகள் செங்குத்தாக இருப்பதற்கான 
நிபந்தனையாவது , அவ்விரண்டு கோடுகளின் சரிவுகளின் பெருக் 
குத்தொகை ( -1 ) -க்குச் சமமாக இருக்க வேண்டும் என்பதாகும் . 


இதிலிருந்து , ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள இரண்டு 
கோடுகளுள் ஒன்றின் சரிவு m என்று தெரிந்தால் , மற்றொன்றின் 

என் றிருக்கும் என்பதை அறியவும் . 


சரிவு 


( - ) 


( இ ) அடுத்து , இரண்டு நேர் கோடுகளின் சமன்பாடுகளையும் 

anx + by + c = 0 , 

azx + bey + c , = 0 என்று கொள்வோம் . 
இவ்விரண்டு கோடுகளின் சரிவுகளையும் முறையே 111 , m , 
என்று குறிப்பிட 
என்றும் , 1 , 

என்றும் கிடைக்கப் 
பெறும் . 


al 


as 


ml 


== 


by 


be 


நேர்கோடு 


325 


முன்பு பார்த்த முடிவிலிருந்து , இரண்டு 

கோடுகளுக்கு 
மிடையே உள்ள கோணம் d- ஐ பின்வருமாறுப் பெறலாம் . 


my 


அதாவது , 


tan d 


ml 
1 + 171 me 


( * ) - (- ) 
1 + { - * ) ( - :) 

( 2, 
tan d = ( 


alb . 


அதாவது , 


tand 


a bu 
ala2 + b1b , 
ab , a b . 
ala2 + b1b . 


இதை , 


என்றும் பெறமுடியும் . 


பொதுவாக , 


tan d 


( ayb , ~ a , b ) 
( aya , + b.b , ) 


என்று எழுதுவது 


மரபாகும் , 


போது , 


( ஈ ) துணை முடிவுகள் 
( i ) இரண்டு கோடுகளும் இணைகோடுகளாக இருக்கும் 
m = 12 

என்றிருக்கவேண்டுமெனத் தெரியும் . 
ஆகையால் , 

al 

bi 
அல்லது 

என்றறிகிறோம் . 
by 

tle 

b , 

1 
இந்த சம விகிதங்களின் மதிப்பை எனக் கொள்ள , 

K 


-al 


ae 


ba 


4 


2 


al 


; 


az = 


1 by 

1 

என்று கிடைக்கும் . 
K b . 

K 
.e 

Kay ; b , = Kb 
எனவே , இரண்டாவது 

நேர்கோட்டின் சமன்பாடு பின்வரும் 
அமைப்பை ஏற்கும் . 

அதாவது , ( Kay ) x + ( Kb ] y + c = 0 
i.e. a x + by : + 1 = 0 ( ) என்பது , எனும் மாறிலி ) 
இவ்வாறு , 

aux + by + c = 0 எனும் நேர்கோடு 
கொடுக்கப்படின் , அதற்கிணையாக 

உள்ள எந்த ஒரு நேர் 


326 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


கோட்டையும் , Tayx + bxy + > = 0 எனும் சமன்பாட்டால் 
குறிக்கலாம் . இங்கு A- ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஏற்ப 
வெவ்வேறு இணைகோடுகள் கிடைக்கும் என்பதை அறியவும் . 
அதாவது , இணைகோடுகளின் சமன்பாடுகள் தனி உறுப்பில் 
மட்டும் மாறுபட்டிருக்கும் என்பதாகும் . 

( ii ) இரண்டு கோடுகளும் ஒன்றையொன்று செங்குத்தாக 
வெட்டிக்கொள்ளும்போது m , m , = - 1 என்றிருக்க வேண்டு 
மென்று அறிவோம் . ஆகையால் ,, 


( 5 ) 


X 


- 


1 ; அல்லது al az = 


( 5 ): 


b.b. 


as 


-b , 
al 


அதாவது , 

= K என்க . 
bi 
i.e. ae Kb ] , b , 

Ka ; என்று கிடைக்கப்பெறும் . 
எனவே , இரண்டாவது நேர் கோட்டின் சமன்பாடு , 

( Kb ) ) x - ( Kan ) y + C2 = 0 என்று மாறும் . 
i.e. bax - ayy + A = 0 ( X என்பது ஒரு மாறிலி ) 

இவ்வாறு , aux + bxy + c = 0 என்ற நேர்க்கோட்டிற்கு 
செங்குத்தாக உள்ள ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை bix- 19 
+ X = 0 என்று எடுத்துக் கொள்ளலாம் எனத்தெரிகிறது . 
இச்சமன்பாடு -ன் மதிப்பு மாறும் போது , வெவ்வேறு செங்குத் 
துக்கோடுசுளைக் குறிக்கும் என்றும் அறிகிறோம் . அதாவது , 
கொடுக்கப்பட்ட 

ஒரு நேர் கோட்டிற்குச் செங்குத்தாக உள்ள 
வேறு ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டைப் பெற , x , y உறுப்புக் 
களின் குணகங்களை ஒன்றுக்கொன்று மாற்றி , அவற்றுள் ஒன்றின் 
அடையாளத்தையும் மாற்றி , தனி உறுப்பையும் மாற்றியமைக்க 
வேண்டும் . 


( 4 ) இரண்டு நேர்கோடுகள் கொடுக்கப்படின் அவை வெட்டிக் 
கொள்ளும் புள்ளி வழியேச் செல்லும் மூன்றாவது கோட்டின் சமன் 
பாடு காணுதல் . 
கொடுக்கப்பட்டுள்ள இரண்டுகோடுகளின் சமன்பாடுகளை , 

L = ax + by + c = 0 
L = a x + b y + c = 0 

எடுத்துக்கொள்வோம் 
( இவற்றைச் சுருக்கமாக L = 0 , L = 0 என்றும் குறிப் 
பிடலாம் . ) 


என 


நேர்கோடு 


327 


இப்பொழுது , A என்பது எதேனும் ஒரு மாறிலி எனில் , 

L + AL = 0 எனும் சமன்பாட்டைக் கவனிக்கவும் . 
இங்கு , L + AL = ( ax + by + c ) + A ( a x + b y + c ) 

( a + Aa ) x + ( b + Ab ) y + ( c + Ac ) 
ஆகையால் , L + AL = 0 என்பது x , y- ல் அமைந்துள்ள 
ஒருபடிச்சமன்பாடாகும் . எனவே இச்சமன்பாடு 

ஒரு நேர் 
கோட்டைத்தான் குறிக்கும் என்று தெரிகிறது . 


மேலும் , L = 0 , L = 0 எனும் கோடுகள் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியை P ( h , k ) என்று எடுத்துக் கொள்வோமானால் , 

ah + bk + c = 0 என்றும் , a h + b k + c = 0 என்றும் 
நிபந்தனைகள் கிடைக்கப்பெறும் . 
( ah + bk + c ) + ( ah + b + c ) 

( எதேனும் மாறிலி ) 
அதாவது , P- ன் ஆயக் கூறுகள் , 1 + AL = 0 எனும் சமன் 
பாட்டையும் நிறைவு செய்கிறது என்று அறிகிறோம் . 





= 0 , 


இவ்வாறு , P என்ற புள்ளி , L + AL = 0 என்ற கோட்டின் 
மீதும் அமைந்துள்ளது என்பது விளங்கும் . 


எனவே , L = 0 , L = 0 என்ற கோடுகள் வெட்டிக்கொள்ளும் , 
புள்ளி P வழியேச் செல்லும் எந்த ஒரு நேர்கோட்டையும் , 
L + AL = 0 , ( A ஒரு மாறிலி ) 

என்ற சமன்பாட்டால் 
குறிக்கலாம் . 


குறிப்பு : 

A- ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஒப்ப , L + A L = 0 என்ற 
சமன்பாடு ஒரு நிலையான புள்ளி ( அதாவது L = 0 , L = 0 என்ற 
கோடுகள் வெட்டிக்கெள்ளும் புள்ளி ) வழியேச் செல்லும் பல்வேறு 
நேர்கோடுகளைக் குறிக்கும் என்பதை அறியவும் . அதாவது , 
ஒன்றிய சந்திப்புடைய பலகோடுகளின் தொகுதியை இச் 
சமன்பாடு குறிக்கின்றது என்பது பொருளாகும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
11. 7x = 4y - 1 என்ற நேர் கோட்டின் மீது P ( 5t - 4 , t + 1 ) 
என்ற புள்ளி அமைந்திருக்குமானால் , 1 - ன் மதிப்பையும் P- ன் 
ஆயக்கூறுகளையும் கணக்கிடு . 


328 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


தீர்வு : 
கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

7x - 4y + 1 = 0 என்பதாகும் . 


P என்ற புள்ளி இந்நேர்கோட்டின் மீது இருப்பதால் , P- ன் 
ஆயக்கூறுகள் இச்சமன்பாட்டை நிறைவு செய்யவேண்டும் . 


ஆகையால் , 7 ( 5t - 4 ) -4 ( 1 + 1 ) + 1 = 0 என்றிருக்க வேண்டும் 

i.e. 31 - 31 = 0 ; i.e. t = 1 
ஃ . P- ன் ஆயக்கூறுகள் ( 1 , 2 ) என்று கிடைக்கும் . 
12. x - 2y = 3 , 2x + 3y == 4 என்ற 

என்ற நேர் கோடுகளுக் 
கிடையே உள்ள கோணம் காண்க . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோடுகளாவன : 
2y 3 

( 1 ) 
( 2x + 3y = 4 

( 2 ) 


X 


: 
: 


... 


• 
.. 


Y 


3 


அதாவது , y = 

2 


- 


... 


( 1 ) 


2 


2 


4 





- 


K + 


+3 


... 


3 


( 2 ) 


m , 


எனவே 11 , m , 

என்பன நேர் கோடுகள் ( 1 ) , ( 2 ) -ன் 
1 

2 
சரிவுகளாயின் , m1 

2 , me 

என்று அறிகிறோம் . 
மேலும் d என்பது இவ்விரண்டு கோடுகளுக்கிடையே உள்ள 
கோணம் என்றிருக்குமானால் , 

tand mirm , 

என்று தெரியும் . 


1 + mgm , 


1 


2 


2 
+ 

3 


ஃ . tanal 


7 
4 


1 


1 + 


+ ( 


( - 3 ) 
( 7 ) 


i.e. 


d = tan - 1 


13. 2x - 7y + 1 = 0 , 3x + 4y = 13 , 5x - y = 14 என்ற 
மூன்று கோடுகளும் ஒன்றிய சந்திப்பு உடையன என்று காட்டு . 


நேர்கோடு 


329 


தீர்வு : 


2 


மூன்று நேர்கோடுகளின் சமன்பாடுகளாவன : 

2x - 7y + 1 = 0 
3x + 4y - 13 = 0 
5x - 

y - 14 = 0 


( 1 ) 
( 2 ) 


... 


( 3 ) 


... 


நேர் கோடுகள் ( 1 ) , ( 2 ) வெட்டிக்கொள்ளும் புள்ளியை P 
எனக் குறிப்பிடுவோமானால் , P- ன் ஆயக்கூறுகளைப் பெறச் 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) -ன் தீர்வு காண வேண்டும் . 
( 1 ) X 4 - 8x - 28y + 4 = 0 

( 4 ) 
( 2 ) x 7 = 21x + 28y - 91 = 0 

( 5 ) 


.. 


( 4 ) + ( 5 ) == 


29x - 87 = 0 ; i.e. 


* = 3 


( 1 ) -ல் x = 3 என்றிட , 2.3 - 7y + 1 = 0 ; i.e. y = 1 
எனவே , P- ன் ஆயக்கூறுகள் ( 3 , 1 ) என்று கிடைக்கின்றன 

சமன்பாடு ( 3 ) -ன் இடது பக்கம் x , y- க்குப் பதிலாக P- ன் 
ஆயக்கூறுகளைப் பிரதியிட , 
இடது பக்கம் 

5.3 - 1 - 14 
= 0 


வலது பக்கம் . 


அதாவது , P- ன் ஆயக்கூறுகள் சமன்பாடு ( 3 ) -ஐ நிறைவு 
செய்கின்றன . 

ஆகையால் P என்ற புள்ளி நேர்கோடு ( 3 ) -ன் 
மீதும் அமையும் என்று தெரிகிறது . இவ்வாறு , மூன்று நேர்க் 
கோடுகளும் , P புள்ளியில் சந்திக்கின்றன 

என்று 
அறிகிறோம் . 


என்ற 


14. Kx + ( 2 + SK ] y = 4 , Kx + y = 3 

4 , Kx + y = 3 என்ற நேர் 
கோடுகள் , ( i ) இணையாக ( ii ) செங்குத்தாக இருக்குமானால் 
K- ன் மதிப்பைக் கண்டுபிடி . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கோடுகளின் சமன்பாடுகள் 
Kx + ( 2 + 3K ) y = 4 

( 1 ) 
Kx + y = 3 

( 2 ) 
என்பனவாகும் . 


... 


330 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இவற்றின் சாய்வு விகிதங்கள் my , m , எனில் , 

- K 
mı = 

, . 

In , = - K என்று கண்டு கொள்ளலாம் . 
( 2 + 3K ) 
( i ) நேர்கோடுகள் ( 1 ) , ( 2 ) இனையாக இருக்குமானால் , 
ml = m என்றாகும் . 

K 

- K 
2 + 3K 


i.e. K (1-2-3K ) = 0 


i.e. K = 0 அல்லது 


( - ) 


என்று பெறுகிறோம் . 


( ii ) இரண்டு நேர்கோடுகளும் செங்குத்தாக 

வெட்டிக் 
கொள்ளுமானால் , my m , = - 1 என்றிருக்க வேண்டும் . 


i.e. 


( + k ) (- K ) -- 


== 


i.e. K 

( 2 + 3k ) 
i.e. K2 + 3K + 2 = 0 
i.e. ( K + 1 ) ( K + 2 ) = 0 
i.e. K = 

K = - 1 , - 2 


15. ( 1 , - 2 ) , ( 3 , 1 ) , ( - 2 , 3 ) என்ற புள்ளிகளை உச்சி 
களாகக் கொண்டுள்ள முக்கோணத்தின் செங்கோட்டு மையத் 
தைக் காண்க . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை முறையே A , B , C என்று 
A 

குறிப்பிடுவோம் . A ABC- ல் BC 
எனும் 

பக்கத்திற்குச் செங்குத்தாக 
AD என்ற கோட்டையும் , ( A- க்குச் 
E 

செங்குத்தாக BL என்ற கோட்டை 
யும் வரையவும் . பின் , செங்குத்துக் 
கோடுகள் AD , BE என்பன வெட்டிக் 
கொள்ளும் புள்ளிதான் செங்கோட்டு 

மையமாகும் . இட்டள்ளியை 0 
B D 

C ( Ortho - centre ) என்று குறிப்பிடுவ 
படம் 32 . 

துண்டு . இப்பொழுது A , B , C- ன் 
ஆயக்கூறுகளாவன , முறையே ( 1 , - 2 ) , ( 3 , 1 ) , ( - 2 , 3 ) 
என்பனவாகும் . 


A 


நேர்கோடு 


331 . 


ஃ . 


கோடு BC- ன் சரிவு = 

y- ஆயக்கூறுகளின் வித்தியாசம் 
x- ஆயக்கூறுகளின் வித்தியாசம் 
3 - 1 
- 2 - 3 5 


. 


BC- க்குச் செங்குத்தாக AD வரையப்பட்டுள்ளதால் , AD -ன் 

5 
சரிவு 

எனவே , AD- ன் சமன்பாடு பின் வருமாறு இருக்கும் . 
2 

5 
i.e. y - ( - 2 ) ( x - 1 ) 
2 

5 
A = ( 1 , - 2 ) , 


111 == 


을 


i.e. 5x - 2y = 9 


( 1 ) 


1 


இதேபோன்று , CA- ன் சரிவு 


3 + 2 
2 1 


5 
3 


3 
BE- ன் சரிவு = 

5 
மேலும் , B = ( 3 , 1 ) 

3 
எனவே , BE- ன் சமன்பாடு , ( y - 1 ) 

- 

5 
i.e. 3x - 5y = 4 
சமன்பாடுகள் ( 1 ) , 

( 1 ) , ( 2 ) -ன் தீர்வு காண , 
மையம் , 0 - ஐப் பெறலாம் . 

( 1 ) x 5 - 25x -- 10y 
( 2 ) x 2 = 6 - 10y = 

8 


( 2 ) 


செங்கோட்டு 


= 45 


: 


( 3 ) 
( 4 ) 


( 3 ) - ( 4 ) = 19x 


37 


; 


i.e. 


37 
19 


X 


x- ன் மதிப்பை ( 1 ) -ல் பிரதியிட , 

37 
5 

9 ; 
19 


2y 


7 


j.e. 2y = 


185- 171 

19 


; i.e. y = 


19 


ஃ 


0 - ன் ஆயக்கூறுகள் 


( 97. 1 ) 


என்பனவாகும் - 


332 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


16. ( 1 , 2 ) என்ற புள்ளியிலிருந்து AB எனும் கோட்டிற்கு 
வரையப்படும் செங்குத்துக் கோட்டின் அடி ( - 3 , - 4 ) எனில் , 
AB- ன் சமன்பாடு என்ன ? 
தீர்வு : 

( 1 , 2 ) என்ற புள்ளியை P என்றும் , ( - 3 , 4 ) என்பதை 
M என்றும் குறிப்பிடுவோமானால் P11 என்பது AB- க்குச் செங் 
குத்தாக இருக்கும் . 


B இப்பொழுது PA1- ன் சாய்வு விகிதம் 

2 + 4 3 
1-3 

2 


PP 


ஆகையால் , AB- ன் சாய்வு விகிதம் 

2 


M 


= ( - 3 ) 


A 


மேலும் , AB- ன் மீது M ( - 3 , - 4 
என்பது 

ஒரு புள்ளியாகையால் 


படம் .21 


AB- ன் சமன்பாடு , y- ( -4 ) = -3 

[ x - ( - 3 ) ] என்றாகும் . 


2 


i.e. 3 ( y + 4 ) = - 2 ( x + 3 ) 

i.e. 2x + 3y + 18 = 0 
17. x ( 1 + k ) + y ( 2 + k ) + 5 = 00 என்ற சமன் 
பாடு , ஒரு நிலையான புள்ளி வழியேச் செல்லும் பல கோடுகளின் 
தொகுதியைக் குறிக்கும் என்று நிறுவுக . மேலும் , அந்நிலையானப் 
புள்ளியையும் காண்க . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு , 
x ( 1 + k ) + y ( 2 + k ) + 5 = 0 என்றுள்ளது . 
i.e. ( x + 2y + 5 ) + k ( x + y ) 

O 

( 1 ) 
இங்கு L = x + 2y + 5 , L = x + y என்று குறிப்பி 
டுவோமானால் , 

சமன்பாடு (1 ), 
L + k L = 0 என்றமையும் . 


ஆகையால் , இச்சமன்பாடு , L = 0 , L = 0 என்ற நேர் 
கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிவழியாகச் செல்லும் பல்வேறு 
கோடுகளைக் குறிக்கும் என்று தெரியும் . ஆனால் , L = 0 , L = 0 


நேர்கோடு 


333 


என் பன P எனும் புள்ளியில் வெட்டிக்கொள்ளுமானால் , P வழியேச் 
செல்லும் ஒவ்வொரு கோட்டையும் , சமன்பாடு ( 1 ) குறிப்பதாகும் . 


அதாவது , k- ன் வெவ்வெறுமதிப்புகளுக்கு ஒப்ப , வெவ்வேறு 
நேர்கோடுகளைச் சமன்பாடு ( 1 ) -லிருந்துப்பெறலாம் . 


இப்பொழுது , P- ன் ஆயக்கூறுகளைப்பெற , L = 0 , L = 0 
ஆகிய சமன்பாடுகளைத் தீர்க்க வேண்டும் . 
L = x + 2y + 5 = 0 

( 2 ) . 
L = x + y 

( 3 ) 
( 2 ) - ( 3 ) = y + 5 = 0 ; 

- 5 


... 


= 0 


... 


i.e. y = 


- 


x = 


y = 5 . 


எனவே , P- ன் ஆயக்கூறுகள் ( 5 , -5 ) என்பனவாகும் . 


18. ( 1 , - 2 ) , ( -3 , 8 ) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் 
கோடு , 3x -2y + 4 = 0 என்ற கோட்டினால் என்ன விகிதத்தில் 
பிரிக்கப்படும் என்பதைக் கண்டுபிடி . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டின் சமன்பாடு , 
3x - 2y + 4 = 0 

( 1 ) 
கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை A , B என்றும் ; கோடு ( 1 ) , 
AB- ஐ வெட்டும்புள்ளியை P என்றும் குறிப்பிடுவோம் . 
AP 

1 
மேலும் . 

என்க . 
PB எனும் விகிதத்தை 

m 


A = ( 1 , - 2 ) , B = ( -3 , 8 ) 
எனவே , P- ன் x- ஆயக்கூறு 
1 ( -3 ) + m ( 1 ) 

31 + m 
( 1 + m ) 

1 + m 
1 ( 8 ) + m ( -2 ) 

81 - 2m 
P- ன் y- ஆயக்கூறு = 

( 1 + m ) 

1 + m 
இப்பொழுது , P எனும் புள்ளி , கோடு ( 1 ) -ன் மீது இருப்பதால் ,. 
-31+ m 

81 - 2m 
3 

2 

+ 4 = 0 
1+ m 

1+ m 
i.e. 3 ( -31 + m ) - 2 ( 81 - 3m ) + 4 ( 1 + m ) = 0 


334 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


i.e. 


11m = 211 


i.e. 


11 
21 


T 


ஃ . கோடு ( 1 ) , AB- ஐ 11:21 எனும் விகிதத்தில் உள்ளாகப் 
* பிரிக்கும் . 


19. x + 2y = 3 என்ற கோட்டிற்குச் செங்குத்தாக உள்ள 
ஒரு கோடு 2x + 3y 

3x - 4y 

எனும் 

கோடு 
" களுடன் ஒன்றிய சந்திப்பு உடையது எனில் , அந்நேர்கோட்டின் 
சமன்பாடு காண்க . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள கோடுகளாவன : 
x + 2y 3 

( 1 ) 
2x + 3y = 1 

( 2 ) 
3x - 4y 

( 3 ) 


நேர்கோடுகள் ( 2 ) , ( 3 ) வெட்டிக்கொள்ளும்புள்ளி P என்றால் , 
-P- ன் ஆயக்கூறுகளைப்பெற சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) -ன் தீர்வு 
காணவேண்டும் . 
( 2 ) x 4 = 8x + 12y = 4 

( 4 ) 
( 3 ) x 3 9x - 12y = 18 

( 5 ) 


.. ( 4 ) + ( 5 ) = 


17x = 22 


22 
i.e. x = 

17 


x- ன் இம்மதிப்பை ( 2 ) -ல் பிரதியிட , 
3y : 1 - 2x 

22 
= 1 

2 . 

17 


9 


17 - 4 

17 


; 


i.e. y = 


17 


9 


P- ன் ஆயக்கூறுகள் 


( 


22 
17 


) 


என்பனவாகும் . 


17 


உள்ள 


இப்பொழுது , கோடு ( 1 )-க்குச் செங்குத்தாக 
-ஏதேனும் ஒரு கோட்டின் சமன்பாட்டை 

2x - y = K என்று எடுத்துக்கொள்ளலாம் . 


நேர்கோடு 


335 


P எனும் புள்ளி இக்கோட்டின் மீது இருக்க வேண்டுமானால் , 
22 

9 
2 

= K என்றிருக்க வேண்டும் . 
7 ) 

17 

58 
i.e. K 


17 


என வே , தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு 

53 

என்பதாகும் . 

17 
i.e. 34x - 17y 

17y = 53 


2x - y = 


20. ( 1 , 2 ) எனும் புள்ளியிலிருந்து , X- அச்சுடன் 60 ° 
கோணம் உண்டாக்கும் நேர்கோட்டின் வழியே அளக்கப்படும் 
2x + 4y + 1 = 0 என்ற நேர்கோட்டின் தூரத்தைக் கணக்கிடு . 
தீர்வு : 

A ( 1 , 2 ) என்ற புள்ளி வழியேச் செல்லும் , மற்றும் X- அச்சு 
டன் 60 ° கோணமுண்டாக்கும் நேர்கோட்டின் சமன்பாட்டை 
( x ( y - 2 ) 

= r என்று எடுத்துக் கொள்வோம் . 


1 ) 


cos 60 


sin 60 ° 


இங்குள்ள " எனும் மாறி , ( 1 , 2 ) என்ற புள்ளியிலிருந்து , 
அக்கோட்டின் மீதுள்ள ஒவ்வொரு புள்ளியின் தூரத்தையும் 
குறிக்கும் என்று தெரியும் . எனவே , அக்கோட்டின் மீதுள்ள 
எந்த ஒரு புள்ளி , P- ன் ஆயக்கூறுகளையும் ( r cos 60 ° + 1 , 
r sin 60 ° + 2 ) என்று கொள்ளலாம் . 


V3 


அதாவது , P = 


2 

+ 1 , 


+ 2 


2 ) 


என்றிருக்கும் . 


2 


இப்பொழுது , P என்ற புள்ளி கொடுக்கப்பட்ட நேர்கோடு , 
2x + 4y + 1 = 0 - ன் மீது இருக்குமானால் , பின் P- ன் ஆயக் 
கூறுகள் இச்சமன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும் . 
ஆகையால் , 2 

3 
+1 + 

+2 + 1 = 0 
2 


i.e. ( 1 + 2 13 ) r = - 11 

11 
i.e. 

( 1 + 213 ) 

( 

23 - 1 ) 
r = ( 2 ( 3-1 ) 


( எண்ணளவில் ) 


336 


கணிதம் - ஓர் அறி முகம் 


அதாவது , A ( 1 , 2 ) என்ற புள்ளிக்கும் P- க்கு மிடையே உள்ள 
தூரம் = 


( 2 / 3 -- 1 ) 


21. ( 4 , 1 ) என்ற புள்ளி வழியேச் செல்லும் ஒரு நேர்கோடு 
3x - y = 0 எனும் நேர்கோட்டை வெட்டும் புள்ளி , முதல் புள்ளி 

11 12 
யிலிருந்து 

அலகு 

தூரத்தில் இருக்குமானால் , அக் 


கோட்டின் திசையைக் கண்டுபிடி . 


தீர்வு : 

தேவையான நேர்கோடு X- அச்சுடன் உண்டாகும் 
கோணத்தை 9 என்று கொள்வோம் . இக்கோடு 

இக்கோடு A ( 4 , 1 ) 
எனும் புள்ளி வழியேச் செல்வதால் , இதனுடைய சமன்பாடு , 
(x- 4 ) ( y - 1 ) 

= r என்ற அமைப்பில் இருக்கும் . 
cos 

sine 


இங்கு என்பது ( 4,1 ) என்ற புள்ளியிலிருந்து , அக் 
கோட்டின் மீதுள்ள ஒவ்வொரு 

புள்ளியின் 

தூரத்தையும் 
குறிக்கும் மாறியாகும் . 

மேலும் , இந்த நேர்கோட்டின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளி 
யையும் P என்று குறிப்பிடுவோமானால் , P- ன் ஆயக் கூறுகளை , 

( r cos G + 4 , r sine + 1 ) என்று எடுத்துக் கொள்ளலாம் . 

இப்பொழுது , P எனும் புள்ளி 3x - y = 0 என்ற கோட்டின் 
மீது அமைவதற்கான நிபந்தனையாவது , 

3 ( r cosg + 4 ) - ( r sin g + 1 ) = 0 எனபதாகும் . 
i.e. r ( 3 cos O - sin o ) + 11 = 0 

( 1 ) 


என்று 


இங்கு , AP = 11/2 

கொடுக்கப்பட்டுள்ளதால் , 

4 
நிபந்தனை ( 1 ) பின் வருமாறு மாற்றமடையும் . 

11/2 
i.e. 

( 3 cos G - sin g ) + 11 = 0 
4 


i.e. 12 ( 3 cos 8 - sin e ) + 4 = 0 

( 2 ) 
சமன்பாடு ( 2 ) -ன் தீர்வுகாண , 9 - ன் மதிப்புக் கிடைக்கும் . 
இச்சமன்பாட்டை , 
( 4 - 1/2 sin a ) = -3V2 cos 9 என்று 

எழுதி 
வர்க்கப்படுத்த , 

(4-12 sin a ) = 18 cos 0 என்றாகும் . 


. 


நேர்கோடு 


337 


1.e. 16-8 2 sin ) + 2sina s = 18 ( 1 - sin ) 

20 sin2 0 - 8 / 2 sin a - 2 = 0 


i.e. 


i.e. 


10 sin a - 4 / 2 sin a - 1 = 0 


ஃ 


sing = 


42+ 32 - 4 ( 10 ) ( -1 ) 

2x10 


4/2 + 172 

20 


42+ 62 
= ( 

20 
i.e. sing = 7212 + 912 


10 


இங்கு மிகை மதிப்பை மட்டும் எடுத்துக் கொள்வோமானால் , 
( 20 2+ 302 

1 
sine 

என்று கிடைக்கும் . 
10 

2 
ஃ . 9 45 ° என்று தெரிகிறது . 


2 ) = 2 


எனவே , தேவையான நேர்கோடு X- அச்சுடன் 45 கோண 
முண்டாக்கும் . 


பயிற்சி 


1. கீழ்க்காணும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் கொடுக்கப்பட் 

டுள்ள சரிவையும் , Y- வெட்டுத்துண்டையும் உடைய 
நேர்கோட்டின் சமன்பாடு காண்க . 


( i ) சரிவு 


3 
4 


Y- வெட்டுத்துண்டு = 2 


( ii ) சரிவு 


1 
3 


Y- வெட்டுத்துண்டு = 2 


( iii ) சரிவு = 4 , Y- வெட்டுத்துண்டு = 
= ( -3 )) 


2. பின் வரும் 

சமன்பாடுகளையுடைய நேர்கோடுகளின் 
சரிவுகளையும் , Y- வெட்டுத்துண்டுகளையும் கண்டுபிடி . 

( i ) 2x = 4 + 3y ; ( ii ) 3x = 4y + 5 ; ( iii ) 2x + 3y - 6 = 0 . 
க.ஓ. அ . --22 


888 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


3 . 


சம 


ஒரு 

நேர்கோடு இரண்டு அச்சுகளுடனும் 
கோணத்தை உண்டாக்கு மாறு 

அமைந்துள்ளது ; 
மற்றும் அதன் Y- வெட்டுத்துண்டு 

3 எனில் , அதனு 
டைய சமன்பாடு காண்க . 


4. ( 2 , 3 ) என்ற புள்ளி வழியாகச் செல்லும் ஒரு நேர் 
கோட்டின் சரிவு 4 எனில் , அக்கோட்டின் சமன்பாடு 
என்ன ? 


5. ( 2 ,-3) , ( - 2 , 1 ) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் 
கோட்டின் நடுப்புள்ளி வழியாக செல்லும் ஒரு நேர் 

3 
கோட்டின் சரிவு என்றால் , 

அதன் 

சமன்பாடு 


( 4 


காண்க . 


என்ற 


6. ஒரு நேர்கோடு X- அச்சுடன் ( 90 ° + du ) 

கோணத்தை உண்டாக்குகிறது . மேலும் அதன்மீதுள்ள 
ஒரு புள்ளியின் ஆயக்கூறுகள் ( p cos d , p sin d ) 
எனில் , அக்கோட்டின் சமன் பாட்டைக் கண்டுபிடி . 


7. பின்வரும் ஒவ்வொரு ஜோடிப் புள்ளிகளையும் இணைக்கும் 
கோட்டின் சமன்பாட்டைப் பெறவும் . 

( i ) ( 3 , - 2 ) , ( -4 . 1 ) 
( ii ) ( -1 , 5 ) , ( 3 , 0 ) 
( iii ) ( a . b ) , ( b , a ) 


8 
. 


ஒரு நாற்கரத்தின் முனைகள் A ( -1 , -2 ) , B ( 2.1 ) , 
C ( 3 , 4 ) , D ( 1 , 2 ) என்றால் மூலைவிட்டம் AC , மூலை 
விட்டம் BD- ஐ என்ன விகிதத்தில் பிரிக்கும் ? 


9. ( 3 , -5 ) , ( -5 , -4 ) , ( 7 , 10 ) , ( 15,9 ) என்ற புள்ளிகள் 

ஒரு இணைகரத்தை உருவாக்கும் என்று நிறுவுக . 


10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் ஒவ்வொன்றி 

லும் காணப்படும் புள்ளிகள் ஒரு கோட்டமைவன 
என்று நிரூபி . 

( i ) ( 3 , -5 ) , ( -5 , 1 ) , ( -1 , - 2 ) 
( ii ) ( 5 , 0 ) , ( 0 , - 2 ) , ( 10 , 2 ) , ( - 5 , - 4 ) 
(iii ) ( a , 0 ) , ( 0 , b ) , ( 3a , - 26 ). 


நேர்கோடு 


339 


11 . 


ஒரு முக்கோணத்தின் உச்சிகள் ( 2,4 ) , ( 4 , 6 ) 
( -6 , -10 ) என்று கொடுக்கப்பட்டிருந்தால் , அதன் 
பக்கங்களின் சமன்பாடுகள் காண்க . 


12. ( -5 , 2 ) , ( 4 , -6 ) , ( 1 , 7 ) என்ற புள்ளிகளை உச்சி 

களாக உடைய முக்கோணத்தின் மையக்கோடுகளின் 
சமன்பாடுகள் காண்க . 


13. ( 1 , -2 ) , ( -1 , 4 ) , ( 5 , 8 ) , ( 7 , 2 ) என்ற நான்கு புள்ளி 

களும் ஒரு இணைகரத்தின் மூலைகளாக அமையும் என 
நிறுவுக . மேலும் , இணைகரத்தின் மூலைவிட்டங்களையும் 
காண்க . 


14 . 


. 


பின் வரும் நேர்கோடுகள் அச்சுகளுடன் உண்டாக்கும் 
வெட்டுத் துண்டுகளைக் கணக்கிடு . 

( i ) 7x + 3y - 21 = 0 


( ii ) 13.x + 5 = 14y 


( iii ) 8x -- 9y + 10 = 0 


15. ( 2 , - 4 ) என்ற புள்ளி வழியேச் செல்லும் ஒரு நேர் 

கோடு , அச்சுகளில் ஏற்படுத்தும் வெட்டுத் துண்டுகள் 
எண்ணளவில் சமமாகவும் , அடையாளத்தில் மாறுபட்டு 
மிருந்தால் அக்கோட்டின் சமன்பாடு என்ன ? 


16. அச்சுகளுக்கிடைப்பட்ட ஒரு நேர்கோட்டின் பகுதி 

( -3 , 2 ) என்ற புள்ளியினால் , இரண்டு சமபாகங்களாக 
பிரிக்கப்படுமானால் . அதன் சமன்பாடு என்ன ? 


17. ( - 5 , 4 ) என்ற புள்ளி வழியாகச் செல்லும் ஒரு நேர் 

கோட்டின் அச்சுகளுக்கிடைப்பட்டத் துண்டின் நீளம் 
அப்புள்ளியினால் 1 : 2 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படு 
மானால் , அதனுடைய சமன்பாட்டைக் கண்டுபிடி . 


18. ஒரு நேர்கோடு அச்சுகளுடன் உண்டாக்கும் வெட்டுத் 

துண்டுகள் மிகையாகவும் , அவற்றின் கூட்டுத்தொகை 
7 - க்குச் சமமாகவும் இருக்கின்றன . மேலும் , ( -- 3 , 8 ) 
எனும் புள்ளி அக்கோட்டின் மீது அமைந்திருக்குமானால் , 
அதன் சமன்பாடு காண்க . 


340 


- 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


19 . 


X- அச்சுடன் 120 ° கோணம் உண்டாக்கும் ஒரு நேர் 
கோட்டின் அச்சு களுக்கு இடைப்பட்ட பகுதியின் நீளம் 
6 என்று தெரிந்தால் அக்கோட்டின் சமன்பாடு என்ன ? 


20. 3x + 4y 

3x + 4y = 5 , 3x + 4y = 15 என்ற சமன்பாடுகளைச் 
செங்கோட்டு அமைப்பில் எழுதுவதன் மூலம் . அச்சமன் 

உள்ள 
பாடுகள் குறிக்கும் நேர்கோடுகளுக்கிடையே 
தூரத்தைக் கணக்கிடு . 


21. P எனபது ஒரு மாறாத 

மாறாத எண்ணாக இருக்குமானால் , 
x cos d + y sin d = p எனும் நேர்கோட்டின் அச்சு 
களுக்கிடைப்பட்டப் பகுதியின் நடுப்புள்ளியின் நியமப் 
பாதையைக் கண்டுபிடி . 


X- அச்சுடன் 45 ° கோணமுண்டாக்கும் ஒரு நேர்கோட் 
டின் வழியே , ( 4 , 1 ) எனும் புள்ளியிலிருந்து அளக்கப் 
படும் , 3x - y = 0 என்ற நேர்கோட்டின் தூரத்தைக் 
கணக்கிடவும் . 


23. P ( 3 , 4 ) என்ற புள்ளி வழியாகச் செல்லும் நேர்கோடு 

ஒன்று X- அச்சுடன் 135 ° கோணத்தை உண்டாக்கு 
கிறது . அந்நேர்கோட்டின் சமன்பாட்டையும் , அக் 
கோட்டின் மீது P- க்கு இரண்டு பக்கங்களிலும் 2 
தூரத்தில் அமைந்துள்ள புள்ளிகளின் ஆயக்கூறுகளையும் 
கண்டுபிடி . 


24 . 


ஒரு நேர்கோட்டின்மீது ( 3,4 ) எனும் புள்ளி அமைந் 
துள்ளது . மேலும் , அக்கோடு x + y = 8 என்ற நேர் 
கோட்டை அப்புள்ளியிலிருந்து 

தூரத்தில் 

2 
வெட்டுமானால் , அந்த நேர்கோட்டின் திசையைக் 
கண்டுபிடி . 


25. கீழ்க்காணும் ஒவ்வொரு ஜோடிக் கோடுகளும் வெட்டிக் 

கொள்ளும் புள்ளியையும் , அக்கோடுகளுக்கிடையே 

உள்ள கோணத்தையும் காண்க . 
( i ) x + 3y = 7 ; 7x - 2y 
(ii ) x + 3y + 3 = 0 ; 5y = 8x - 5 . 
( iii ) 8x + y = 2 ; 2x - y = 3 . 


3 . 


நேர்கோடு 


341 


26. பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் காணப்படும் 

கோடுகள் ஒன்றிய சந்திப்பு உடையன என்று நிறுவுக . 
( i ) 31 - 4y + 5 = 0 ; 7x - 8y + 5 = 0 ; 4x + 5y = 45 . 
( ii ) 2x - 3y = 7 ; 3x 4y = 13 ; 8x - 11y = 33 . 
( iii ) y = x + 2 ; y = 2x + 3 ; y = 3x + 4 . 


27 


x + 2y = 5 ; 2x + y = 7 ; y = x + 1 என்ற 
நேர்கோடுகளால் அமையப்பெறும் முக்கோணத்தின் 
பரப்பைக் கண்டுபிடி . 


- 


y = 15 


28. 3x + 4y = 0 ; 
= 5x - 2y = 0 ; 

என்ற 
நேர் கோடுகள் ஒரு முக்கோணத்தை உருவாக்குமானால் , 
அம்முக்கோணத்தின் மையக் கோட்டுச் சந்தி என்ன ? 


m- ன் எம்மதிப்பிற்கு , 2x - y- 3 = 0 ; 3x + y = 2 ; 
mx + 2y = 3 ஆகிய மூன்று கோடுகளும் ஒன்றிய 
சந்திப்புடையனவாக இருக்கும் ? 


30. K- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் , iy - 3 ) = K ( x - 2 ) 
என்ற சமன்பாடு ஒரு 

நிலையான புள்ளி வழியாகச் 
செல்லும் நேர்கோட்டைக் குறிக்கும் என்று காட்டு . 
இந்நோ கோடு ( 3 , 5 ) எனும் புள்ளி வழியாகச் செல்லு 
மாயின் K- ன் மதிப்பைக் காண்க . 


31 . 

3x - 4y = 5 என்ற கோட்டிற்கு ( i ) இணையாகவும் , 
( ii ) செங்குத்தாகவும் உள்ள கோடுகள் ( 2 , - 3 ) என்ற 
புள்ளி வழியாகச் செல்லுமாயின் , அவற்றின் சமன்பாடு 

களைப் பெறவும் . 
32. ( 4 , 5 ) , ( 2 , -8 ) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் கோட் 

டிற்கு ( i ) இணையாகவும் ( ii ) செங்குத்தாகவும் அமைந் 
துள்ள 

1 , என்பது பொதுவான 

2 
புள்ளியாயின் , அக்கோடுகளின் சமன்பாடுகளைக் 
கண்டுபிடி . 


33. ( 2 , -5 ) என்ற புள்ளியிலிருந்து 5x - 3y + 8 = 0 

என்ற நேர்கோட்டிற்கு வரையப்படும் செங்கோட்டடி 
யைக் காண்க . 


342 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


34. ஆதியிலிருந்து ஒரு நேர்கோட்டிற்கு வரையப்படும் 

செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளி ( 3 , -4 ) என்று 
தெரிந்தால் , அக்கோட்டின் சமன்பாடு என்ன ? 


35. ( 4 , -10 ) , ( -4 , 10 ) என்ற புள்ளிகளை இணைக்கும் 

நேர்கோட்டின் மையக்குத்துக்கோட்டின் சமன்பாட் 
டைக் கண்டுபிடி . 


36. AB எனும் கோட்டின் மையக்குத்துக் கோட்டின் சமன் 

பாடு 2x - 3y = 4 என்றும் , A- ன் ஆயக்கூறுகள் ( 5 , 6 ) 
என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் B- ன் ஆயக்கூறு 
களைக் காண்க . 


37. ( 2,3 ) , ( - 5 , 1 ) என்ற 

புள்ளிகளைச் 

சேர்க்கும் 
கோட்டை Y - அச்சு என்ன விகிதத்தில் பிரிக்கும் ? 
38. A ( 5 , 4 ) , B ( -7 , - 4 ) , C ( 3 , - 2 ) என்பன / ABC- ன் 

உச்சிகளாகும் . AB- ன் நடுப்புள்ளி P எனில் , BC- க்கு 
இணையாக P வழியேச் செல்லும் கோட்டின் சமன் 
பாட்டைக் கண்டுபிடி . மேலும் , 

மேலும் , இக்கோடு AC- ஐ 
இரண்டு சமபாகங்களாகப் பிரிக்கும் என்றும் காட்டு . 


89 . 


3x + 4y = 15 , 3x + y + 4 = 0 , 24x - 7y = 3 
என்ற நேர்கோடுகளால் உருவாக்கப்படும் முக்கோணம் 
ஒரு இருசமபக்க முக்கோணம் என்று காட்டு . 


40. 2x + y = 1 , x + 2y = 1 , 2x + y = 3 , x + 2y = 3 

என்பன ஒரு சாய்வு சதுரத்தின் பக்கங்களைக் குறிக்கும் 
என்று நிறுவுக . 


2 . 


41 . 


X 


+ 


= 1 , 


* + 2 = 1 , 


b 


+ 3 


== 2 
, 


a 


a 


X 


y 


26 


+ 


= 2 எனும் நேர்கோடுகளைப் பக்கங்களாகக் 


a 


கொண்டுள்ள இணைகரத்தின் மூலை விட்டங்கள் செங் 
குத்தாக வெட்டிக்கொள்ளும் என நிரூபி . 


42 , x + 2y + 5 = 0 , x - y + 7 = 0 என்ற கோடுகள் 

வெட்டிக்கொள்ளும் புள்ளி வழியாகச் செல்லும் நேர் 
கோடு ஒன்று 5x - 2y + 1 = 0 என்ற நேர்கோட்டிற்கு 
இணையாக இருக்குமானால் , அதனுடைய சமன்பாடு 
என்ன ? 


நேர்கோடு 


348 


43. x + y = 1 , 2x - y + 7 = 0 என்ற நேர்கோடுகள் 

வெட்டிக்கொள்ளும் புள்ளியை ( 4 , -3 ) னும் புள்ளி 
யுடன் இணைக்கக் கிடைக்கும் நேர்கோட்டின் சமன் பாடு 
காண்க . 


44. 3x - y + 9 = 0 , x + 2y - 4 = 0 என்ற கோடு 

களுடனும் , 2y + 3 = 0 , 2x + y - 4 = 0 என்ற 
கோடுகளுடனும் ஒன்றிய சந்திப்புடைய நேர்கோட்டின் 

சமன்பாட்டைக் கண்டுபிடி . 
45. பின் வரும் புள்ளிகளால் அமையப்பெறும் முக்கோணங் 

களின் சுற்று வட்ட மையங்களைக் கணக்கிடு . 
( i ) ( 2 , 4 ) , ( -2 , 0 ) , ( 4 , -2 ) 
( ii ) ( -2 , 2 ) , ( 1 , -2 ) , ( 1 , 3 ) 

( iii ) ( 1 , 5 ) , ( 3 , -3 ) , ( -5 , 1 ) 
46. கீழ்க்காணும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் உள்ளப் 

புள்ளிகளை உச்சிகளாகக் கொண்டுள்ள முக்கோணத் 
தின் செங்கோட்டு மையத்தைக் கண்டுபிடி . 
( i ) ( 5 , -2 ) , ( -1 , 2 ) , ( 1 , 4 ) 
( ii ) ( 1 , 0 ) , ( 2 , - 4 ) , ( 0 , 3 ) 
( iii ) ( 4 , 0 ) , ( 2 , -1 ) , ( -2 , 3 ) 


AB- ஐ 


சம 


47. ஒரு முக்கோணத்தின் உச்சிகள் A ( 3,1 ) , B ( -5 , -3 ) , 

C ( 0 , -3 ) என்ற புள்ளிகளாயின் , C- யிலிருந்து AB- க்கு 
வரையப்படும் செங்கோட்டடியைக் கணக்கிடு . மேலும் , 
இச்செங்கோடு 

இரண்டு பாகங்களாகப் 
பிரிக்கும் என்று காட்டு . 
48. x - 2y = 0 , 4x + 3y = 12 , 3x + y = 0 எனும் 

கோடுகளால் அமையப்பெறும் முக்கோணத்தின் செங் 
கோட்டு மையத்தைக் கணக்கிடு . 


விடைகள் 
1. ( j ) 3x - 4y + 8 = 0 ( ii ) x + 3y = 6 

3 
2 

4 
2. ( i ) 

( ii ) - 
3 

4 
3 


( iii ) 4x - y = 3 

5 


(i) ( - - ) - 


2 . 


:: 


344 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


8 , y = + * + 8 . 4. 4x = y + 5 5 . 3x = 4 ( y + 1 ) 
6 . 

x cos d + y sin d = p 7. ( i ) 3x + 7y + 5 = 0 , 

( ii ) 5x + 7y = 80 , ( iii ) x + y = a + b 
8. 3 : 2 11. 8x - 5y = 2 , x , y + 2 = 0 , 7x - 4y + 2 = 0 . 
12 . x + 5y = 5 , 7x + 4y = 4 , y = 6x + 1 . 
18. 5x – 2y = 9 , x + 4y = 15 . 14. ( i ) 8,7 
5 5 

5 

10 
( ii ) 

( iii ) 
13 14 

4 9 
15. x - y = 6 18. 2x - 3y + 12 = 0 17. 8x - 5y + 60 = 0 
18 . 4x + 3y = 12 19. V3 x + y 

19. V8 x + y = 8 V 3 
1 1 4 

1172 
+ 

22 . 
ra y2 ps 

4 


: 


20. 2 அலகு 


28. x + y = 7 , ( 4,8 ), ( 2 , 5 ) 


24 . 


45 ° 


25. ( i ) ( 1 , 2 ) ; tan - ( - 28 ) 


( ii ) ( 0 , -1 ) ; tan - 1 


29 
7 


( iii ) ( 1 , -1 ) ; tan - 1 


( + ) 
28. ( - 410 ) 


3 


27 . 


அலகு . 


29 . 


112 == 5 . 


2 


30 , K = 2 31. ( i ) 8x_4y = 18 ( ii ) 4x + 3y + 1 = 0 
32 . ( i ) 13x – 2y = 12 ( ii ) 4x + 2y = 17 


38 . 


34. 3x – 4y = 25 


35. 2x = 

5 y 


( . 2:) 
( 18. 18) 


88 . 


87. 2 : 5 


38. 5y = x + 1 


42. 2y = 5x + 48 


43. x + y = 1 


44 . 


x + 3y = 7 


( iii ) ( 10 , 21 ) 


46. ( 1 ) ( S. :) ( ii ) ( 6, 3 ) 
46. ) 1 
( ) ( * , 9 ) ( ) (18 19) (ii) ( 1 , —8 ) 

48. 

( 


47. ( -1 , -1 ) 


48 36 
55 55 


3. வட்டம் 

( Circle ) 


( அ ) வரையறை : ஒரு நிலையானப் புள்ளியிலிருந்து எப் 
பொழுதும் மாறாதத் தூரத்தில் இருக்குமாறு நகர்ந்து செல்லும் 
புள்ளியின் நியமப்பாதை வட்டம் எனப்படும் . 


இங்கு , நிலையானப் புள்ளியை வட்டமையம் என்றும் , மாறாதத் 
தூரத்தை வட்டத்தின் ஆரம் என்றும் கூறுகிறோம் . 


AY 


PP 


AX 


. 


படம் 25 . 


உடைய 


( ஆ ) வட்டத்தின் சமன்பாடு 

1 . ஆதியை மையமாகவும் , a அலகு ஆரமும் 
வட்டத்தின் சமன்பாடு x + y = a என்பதாகும் . 
நிரூபணம் 

கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு 
புள்ளியை P ( x , y ) என்று குறிப்பிடுவோம் . 0P- ஐச் சேர்க்கவும் ; 
மேலும் , X- அச்சுக்குச் செங்குத்தாக PM எனும் கோடு வரையவும் . 
இப்பொழுது , செங்கோண முக்கோணம் , OMP- யில் , 

OM2 + MP2 = OP ? எனத் தெரியும் . 


346 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


ஆனால் , OM = x , MP = y , OP = a ( ஆரம் ) என்பது 
விளங்கும் . 

ஆகையால் , x + y = a என்று கிடைக்கும் .. 

இது நகரும் புள்ளி P- ன் ஆயக் கூறுகளுக்கும் , கொடுக்கப் 
பட்ட மாறிலி a- க்கும் இடையேயுள்ள தொடர்பாகும் . இதுவே 
வட்டத்தின் சமன்பாடு எனப்படும் . 


2. C ( d , B ) எனும் புள்ளியை மையமாகவும் , r அலகு 
ஆரமும் உடைய வட்டத்தின் சமன்பாடு ( x - ) . + ( y - B ) = r 
என்பதாகும் . 
நிரூபணம் 

C- ஐ மையமாகவும் , அலகு ஆரமும் உடைய வட்டத்தின் 
மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை P ( x , y ) என்க . CP- ஐச் 
சேர்க்கவும் ; மேலும் - அச்சுக்குச் செங்குத்தாக CL , PM எனும் 


y 


P 


AN 


ப 


M 


K 


ly 


படம் 26 . 


என்ற 


கோடுகள் வரையவும் . PM- க்குச் செங்குத்தாக CN 
கோடு வரைக . 

பின் 
CN = LM OM - OL : ( x - al ) என்றும் , 

NP = MP - MN = MP - LC = ( y - B ) என்றும் கிடைக்கப் 
பெறுகிறோம் . 

இப்பொழுது , செங்கோண முக்கோணம் , CNP- யிலிருந்து 
CN2 + IvP2 = CP2 என்று தெரியும் . 

அதாவது , ( x - d ) + ( y - B ) = r " ( :: CP = ஆரம் , r ) 
இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தின் சமன்பாடாகும் . 


வட்டம் 


347 


குறிப்பு : 
வட்டத்தின் சமன்பாடு , 

( x - d ) + ( y - B ) = r " என்பதாகும் . 
i.e. ( x + d - 2lx ) + ( y + B - 2By ) == r ° 
i.e. x + y_2dx - 2By + ( a + Be - r ) = 0 ( 1 ) 

அதாவது , வட்டத்தின் சமன்பாடு x , y எனும் மாறிகளில் 
அமைந்துள்ள ஒரு இருபடிச் சமன் பாடு என அறிகிறோம் . ஆனால் 
இருபடிச் சமன்பாட்டின் பொது வடிவம் பின்வருமாறு இருக்கும் . 
ax : + 2 h xy + by * + 2gx + 2fy + c = 0 

( 2 ) . 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்ப்போ 
மானால் , 

a = b = 1 , h = 0 , g = -d , f = -B , c = ( a + Be - re ) 
என்று கிடைக்கும் . எனவே இருபடிச் சமன்பாடு ( 2 ) ஒரு 
வட்டத்தைக் குறிக்க வேண்டுமானால் , 

( i ) x- ன் குணகம் , y2- ன் குணகத்திற்குச் சமமாகவும் 

( ii ) ( xy ) - ன் குணகம் பூஜ்யமாகவும் இருக்கவேண்டும் என்று : 
தெரிகிறது . 

இவ்வாறு , வட்டச் சமன்பாட்டின் திட்ட அமைப்பை 
x + y + 2gx + 2fy + c = 0 எனக் கொள்வது மரபாகும் 

3. +2 + 2gx + 2fy + c = 0 என்ற சமன்பாடு எப் 
பொழுதுமே ஒரு வட்டத்தைத்தான் குறிக்கும் என நிறுவுதல் . 
( g * + f - c > 0 என்றிருக்க வேண்டும் ) 
நிரூபணம் 

கொடுக்கப்பட்டச் சமன்பாடு , 
x2 + y + 2gx + 2fy + c = 0 

( 3 ) 
i.e. ( x + 2gx ) + y + 2fy ) + c = 0 
i.e. 

( x + 2gx + g ) + y + 2fy + f ) = ( g ) + f - c ) 
i.e. ( x + g ) + ( y + f ) 2 = (vg + f ? - c ) 


இச்சமன்பாடு , ( x - d ) + ( y - 

B ) 2 = r2 என்ற அமைப் 
பில் உள்ளது . 

எனவே , சமன்பாடு ( 3 ) ஒரு வட்டத்தைக் 
குறிக்கும் என்பதும் , அவ்வட்டத்தின் மையம் ( -g , - f ) , 
என்பதும் , ஆரம் Mg + f2 - c என்பதும் நன்கு விளங்கும் .. 


348 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


குறிப்பு : 

ஏதேனும் ஒரு இருபடிச் சமன்பாடு வட்டத்தைக் குறிக்கும் 
என்று கொடுக்கப்பட்டிருந்தால் , அதைத் திட்ட அமைப்பில் 
எழுதுவதன் மூலம் வட்டத்தின் மையத்தையும் , ஆரத்தையும் 
பெற முடியும் என்றறியவும் . 


4. கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு புள்ளிகளைச் சேர்க்கும் 
கோட்டை விட்டமாகக் கொண்டுள்ள வட்டத்தின் சமன்பாடு 
காணுதல் . 


நிரூபணம் 
A ( x1 , y1 ) , B ( x ,, ye ) என்பன 

கொடுக்கப்பட்டுள்ளப் 
புள்ளிகளாக இருக்கட்டும் . AB- ஐ 
P 
விட்டமாகவுடைய 

வட்டத்தின் 
மீது P ( x , y ) என்பது ஏதேனும் 
ஒரு புள்ளியாக இருக்கட்டும் . 

AP , BP இவற்றைச் சேர்க்கவும் . 
B 

இப்பொழுது , | APB என்பது 
C 
AA 

ஒரு செங்கோணம் என்று தெரி 
கிறது . 

அதாவது ,. AP- யும் BP- யும் 

ஒன்றோடொன்று செங்குத்தாக 
படம் 27 . 

உள்ளன . 


எனவே , ( AP- ன் 
றிருக்கவேண்டும் . 


சரிவு ) x ( BP- ன் சரிவு ) = - 1 


என் 


ஆனால் , AP- ன் சரிவு = ( 


y- ஆயக்கூறுகளின் வித்தியாசம் 
x- ஆயக்கூறுகளின் வித்தியாசம் 


y - y1 
அதாவது , AP- ன் சரிவு 

x - x1 

y - y , 
இதேபோன்று . BP- ன் சரிவு 

X - X2 


3 ) 


( 2 ) 


y - y1 | 

y - y2 
X 

= - 1 என்று பெறுகிறோம் . 
x - x1 

x - x2 
i.e. ( y - y ) ( y - y , ) = - ( x - x1 ) ( x - x , ) 
i.e. ( x - x ] ) ( x - x , ) + ( y - y ) ( y - y , ) = 0 

இது தான் , வட்டத்தின் சமன்பாடாகும் . 


வட்டம் 


349 . 


எடுத்துக் காட்டுக் கணக்குகள் 


1. ( - 2 , 3 ) எனும் புள்ளியை மையமாகவும் , 4 அலகு 
ஆரமும் உடைய வட்டத்தின் சமன்பாடு காண்க . மேலும் , இவ் 
வட்டம் ( --2 , -1 ) என்ற புள்ளி வழியாகச் செல்லும் என்றும் 
காட்டுக . 


.. 


தீர்வு : 

வட்ட மையம் ( -2 , 3 ) , ஆரம் 4 என்றுள்ளன . 

வட்டத்தின் சமன்பாடு , 
( x - ( - 2 ) ] + [ y - 3 ] = 42 
j.e. ( x + 2 ) 2 + ( y - 3 ) 2 = 16 
i.e. ( x2 + 4x + 4 ) + ( y ? - (ty + 9 ) = 16 
j.e. 12 + y : + 4x - 6y - 3 = 0 

( 1 ) . 
சமன்பாடு ( 1 ) -ன் இடது பக்கம் , x = - 2 , y = -1 என்றிட . 
டது பக்கம் = ( -2 ) : + ( -1 ) 2 + 4 ( -2 ) -6 ( -1 ) -3 

4 + 1 - 8 + 6 - 3 
= 0 
= 

= வலது பக்கம் . 


அதாவது , ( -2 . -1 ) 

எனும் ஆயக்கூறுகள் சமன்பாடு 
( 1 ) -ஐ நிறைவு செய்கின்றன . எனவே புள்ளி , ( - 2 , - 1 ) என்பது 
வட்டம் ( 1 ) -ன் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் . 


பின்வரும் வட்டங்கள் ஒவ்வொன்றினுடைய மையம் , 
ஆரம் ஆகியவற்றைக் கண்டுபிடி . 
( i ) x + y - 

8x + 6y = 0 
( ii ) 2x2 + 2ye + 6x + 8y - 3 == 0 
தீர்வு : 

( i ) வட்டச் சமன்பாடு , 

x + y - 8x + by = 0 என்பதாகும் . 
i.e. ( x2 - 

8x) + ( 2 + 6y) = 0 
i.e. ( x2 -- 8x + 16 ) + ( y2 + 6y + 9 ) = 16 + 9 
i.e. ( x 

( x - 4 ) 2 + ( y + 3 ) = ( 5 ) 
வட்டமையம் ( 4 , - 3 ) , ஆரம் 5 என்று கிடைக்கின்றன . 


.. 


350 


கணிதம் 


ஓர் அறி முகம் 


( ii ) கொடுக்கப்பட்டக் சமன்பாடு , 
2x + 2y + 6x + 8y - 3 = 0 

3 
i.e. x + y + 33 + 4 ) 

= 0 
2 


இங்கு , x- ன் குணகம் 


= 3 


3 


அதாவது , 2g 


3 ; 


ஃ . 


g 


== 


f = 2 


இதேபோன்று , 2f = 4 ; 
மேலும் , தனி உறுப்பு , 


c = ( --2 ) 


எனவே வட்ட மையம் , 
C = ( - 8 , - f ) 

3 
2 


( -- 


2 ) 


என்பதாகும் . 


ஆரம் , 


r = V g + f -c 


+ ( - 2 ) + 


3 
2 


8 | 


-V ( - ) 

MA 
- ( " ). 


+ 4 + 2 


3 . ஒரு வட்டம் ( -7 , 1 ) என்ற புள்ளி வழியாகச் செல் 
கிறது ; 

மையம் ( - 4 , - 3 ) என்றால் , ஆரத்தின் 
மதிப்பைக் கண்டுபிடி . வட்டத்தின் சமன்பாடும் காண்க 


அதன் 


தீர்வு : 

வட்டத்தின் மையம் ( - 4 , - 3 ) என்று கொடுக்கப்பட் 
டுள்ளது . வட்ட ஆரத்தை 

r என்று குறிப்பிடுவோமானால் , 
- அதன் சமன்பாடு . 

[ x - ( - 4 ) ] + [ y - ( - 3 ] ] = r " என்றமையும் . 
i.e. ( x + 4 ) . + ( y + 3 ) = r2 


வட்டம் 


351 


இவ்வட்டத்தின் மீது , ( - , ) 
- 7 , 1 ) என்பது ஒரு 

புள்ளி 
என்பதால் , ( -7 + 4 ) + ( 1 + 3 ) * = r என்றிருக்கவேண்டும் . 
i.e. 9+ 16 = r2 . 

ஃ i.e. r = 5 


ஃ . 


வட்டத்தின் சமன்பாடு , 

( x + 4 ) 2 + ( y + 3 ) 2 = 25 
i.e. x + 8x + y + By = 0 
i.e.x + y + 8x + 6y = 0 


4. x2 + y + 6x + 4y - 
6x + 4y - 7 = 0 

என்ற வட்டத்தின் 
விட்டம் ஒன்று ( 5 , - 1 ) என்ற புள்ளி வழியேச் செல்லுமானால் , 
அவ்விட்டத்தின் சமன்பாட்டைக் கண்டுபிடி . 
தீர்வு : 

வட்டத்தின் சமன்பாடு , 

x2 + y + 6x + 4y - 7 = 0 என்பதாகும் . 
வட்டமையத்தை 0 என்று குறிப்பிடுவோமானால் , 
1 

1 
0 - ன் x- ஆயக்கூறு 

( x- ன் குணகம் ) = - ( 
2 

2 


( 6 ) 


0 - ன் y- ன் ஆயக்கூறு = 


( y- ன் குணகம் ) = 


= 


- ( 4 ) 


- 2 


எனவே 0 என்பது ( -3 , - 2 ) எனும் புள்ளியாகும் . 

இப்பொழுது , வட்டமையம் 0 வழியே செல்லும் ஒவ்வொரு 
கோடும் ஒரு விட்டமாகும் . ஆகையால் கொடுக்கப்பட்ட புள்ளி 
P ( 5 , - 1 ) வழியாகச் செல்லும் 

விட்டமாகிய 

PC- ன் 
சமன்பாடு , 

- 5 

என்று கிடைக்கப்பெறும் . 
-- 1+ 2 5 + 3 


y + 1 


* 


== 


i.e. 8 ( y + 1 ) = x - 5 
i.e. x - 8y = 13 


5. x2 + y - 2x - 4y = 5 எனும் வட்டத்தின் நாண் 

ஒன்றின் நடுப்புள்ளி ( 2 , 3 ) என்று கொடுக்கப்பட்டிருந் 
தால் , அந்த நாணின் நீளத்தைக் கணக்கிடு . 


352 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 

தேவையான 


நாண் 


AB என்றும் , அதன் நடுப்புள்ளி 
M என்றும் , வட்டமையம் C 
என்றும் இருக்கட்டும் . 
பொழுது வட்டத்தின் சமன்பாடு , 

x2 + y - 2x -- 4 ) ! - 5 = 0 


CC 


ஃ வட்டமையம் , 
C ( -g , - f ) = ( 1,2 ) 


A 


M 


B ஆரம் , ( - 1 ) + ( - 252 + 5 


= 10 


படம் 82 . 


. 


மேலும் , M- ன் ஆயக் கூறுகள் ( 2 , 3 ) என்று கொடுக்கப்பட் 
டுள்ளது . படத்திலிருந்து , CM எனும் கோடு , நாண் AB- க்குச் 
செங்குத்தாக இருக்க வேண்டும் என்று 

என்று தெரியும் . 

எனவே 
செங்கோண முக்கோணம் , 

A AMC- ல் , AM 2 = AC2 MC2 
ஆனால் , AC = ஆரம் = 1/10 ; 
மேலும் , MC2 ( 2-1 ) 2+ ( 3-2,2 = 2 ; i.e. MC = = 
AM2 = AC2 MC2 
= 10 
10 - 2 = 8 .; 

8 .; i.e. AM = 18 = 2 2 
எனவே , நாண் AB- ன் நீளம் பின் வருமாறு : 

AB = 2AM = 2.2- 2 = 4/2 


. 


என்று 


6. ( 8 , 0 ) , ( 6 , 8 ) , ( 5 , 9 ) , : ( - 3 , 11 ) என்ற நான்கு புள்ளி 

களும் ஒரே வட்டத்தின் மீது அமைந்துள்ளன 
காட்டு . மேலும் , அவ்வட்டத்தின் சமன்பாட்டையும் 

கண்டுபிடி . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை முறையே A , B , C , D 
என்று குறிப்பிடுவோம் . 
அதாவது , A என்பது ( 8 , 0 ) என்றும் , 

B என்பது ( 6 , 8 ) என்றும் , 

C என்பது ( 5 , 9 ) என்றும் ,, 
மற்றும் , D என்பது ( - 3 , 11 ) என்றும் கொள்வோம் . 


வட்டம் 


353 


முதலில் ஏதேனும் மூன்று புள்ளிகள் வழியேச் செல்லும் 
வட்டத்தைக் காண வேண்டும் . அதன் பின் , நான்காவது. 
புள்ளியும் அவ்வட்டத்தின் 

அமையும் என்று நிறுவ 
வேண்டும் . 


மீது 


இப்பொழுது A , B , C என்ற மூன்று புள்ளிகள் வழியாகச் 
செல்லும் வட்டத்தை x2 + y + 2gx + 2fy + c = 0 என்று 
எடுத்துக்கொள்வோம் . 


இவ்வட்டத்தின் மீது புள்ளி A அமைவதால் , 

64 + 0 + 16g + 0 + c = 0 என்றிருக்க வேண்டும் 
அதாவது , 16g + c = - 64 

( 1 ) 


இதே போன்று , B , C என்ற புள்ளிகளும் இவ்வட்டத்தின் 
மீது அமைவதால் , 

36 + 64 + 12g + 16f + c = 0 என்றும் , 
25 +81 + 10g + 18f + c = 0 

என்றும் இருக்க 
வேண்டும் . 


( 3 ) 


.... 


அதாவது , 12g + 16f + c = 

- 100 

( 2 ) 
10g + 18f + c = - 106 
( 1 ) - ( 2 ) - 

4g - 16f = 38 
i.e. g - 4f = 9 

( 4 ) 
( 1 ) - ( 3 ) 

gே - 18f = 42 
i.e. g - 3f = 7 

( 5 ) 
( 4 ) - ( 5 ) 

- f = 2 ; ie . f = - 2 
g = 7 + 3f 
= 7 - 6. i.e. 

i.e.g = 1 
84 16g 
64 - 16 ; i.e.c = - 80 


இவ்வாறு , வட்டத்தின் சமன்பாடு , 

x + y + 2.1x + 2 ( - 2 ) y - 80 = 0 என்று கிடைக்கும் . 
i.e. x " + y + 2x - 4y - 80 = 0 

( 6 ) 
க . ஓ . அ . 

23 


354 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , D- ன் ஆயக் கூறுகளைச் சமன்பாடு ( 6 ) -ன் 
இடது புறம் பிரதியிட , 
இடது பக்கம் = ( -3,2+ ( 11 ) + 2 ( -8 ) - 4 ( 11 ) -80 

= 9 + 121 - 6 - 44 - 80 
= 0 


D என்பது 


அதாவது , D- ன் ஆயக் கூறுகள் வட்டத்தின் சமன்பாடு 
( 6 )-ஐ நிறைவு செய்கின்றன . எனவே , 

அவ் 
வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் . இவ்வாறு 4 புள்ளிகளும் 
ஒரே வட்டத்தின் மீதுள்ளன என்றறிகிறோம் . 


7. ஆயக்கூறு அச்சுகளைத் தொட்டுக்கொண்டு செல்லும் 
ஒரு வட்டத்தின் மீது ( 1 , 2 ) எனும் புள்ளி அமையுமானால் , 
அவ்வட்டத்தின் சமன்பாடு காண்க . 


தீர்வு : 

தேவையான வட்டத்தின் 
சமன்பாட்டை , 

x + y + 2gx + 2fy + c = 0 
என்க . 


N 


( 3 ) 


இவ்வட்டத்தின் மையம் , 

C = ( - g , - f ) , 


* 


Σ 


ஆரம் , 

Vg + f2 -c. 
O 

இவ்வட்டம் இரண்டு அச்சு 
படம் 29 . 

களையும் தொடுவதால் , வட்டத் 
தின் 

அமைப்புப் படத்தில் 
காட்டியுள்ளவாறு இருக்கவேண்டும் என்பது நன்கு விளங்கும் . 
படத்திலிருந்து , 

C- ன் x- ஆயக்கூறு = OM 


= NC 


= வட்ட ஆரம் என்று தெரிகிறது . 


i.e. 


-g = r ; i.e. 


g = 


r 


( 1 ) 


இதேபோன்று , f = - r என்றும் பெறலாம் . 
ஆகையால் , f = g = - r என்றறிகிறோம் . 


வட்டம் 


355 


r 


C 


2 


ஆனால் , ஆரம் g + f - C 

g g + f 
i.e. g g + f - C 
i.e. c = f * g 

( 2 ) 
மேலும் ( 1 , 2 ) எனும் புள்ளி வட்டத்தின் மீது அமைவதால் , 
4+ 1 + 2g + 4f + c = 0 என்பது உண்மையாகும் .. 
i.e. 2g + 4f + c = - 5 . 

( 3 ) 
i.e. 2g + 4g + c = - 5 ( g = f ) 
i.e. 6g + g = - 5 ( :: 

c = g ) 
i.e. 

g + 6g + 5 = 0 
i.e. ( g + 1 ) ( g + 5 ) = 0 ; i.e. g = - 1 , - 5 . 
... f = 

f = - 1 , - 5 ; மற்றும் c = 1 , 25 என்றமையும் . 
எனவே , தேவையான வட்டங்களாவன : 
x + y + 2 ( - 1 ) x + 2 ( -1) y + 1 = 

0 , 
x + y + 2 ( - 5 ) x + 2 ( - 5 ) y + 25 
அதாவது , x + y - 2x - 2y + 1 = 0 , 

x + y2 - 10x - 10y + 25 = 0 . 
8. x + y - 2x + 6y + 6 = 0 , x2 + y - 5x + 6y + 15 = 0 

இரண்டு வட்டங்களும் ஒன்றையொன்று தொட்டுக் 
கொள்ளும் என்று காட்டு . மேலும் அவை தொட்டுக்கொள்ளும் 
புள்ளியையும் கண்டுபிடி . 
தீர்வு : 

வட்டங்களின் சமன்பாடுகளாவன : 
x + y - 2x + 6y + 6 = 0 ... ( 1 ) 
x + y - 5x + 6y + 15 = 0 ... ( 2 ) 
வட்டங்கள் ( 1 ) , ( 2 ) -ன் மையங் 
களை முறையே A , B என்றும் ; 
ஆரங்களை , r , என்றும் குறிப் 
பிடுவோம் . 

A 


என்ற 


. A = ( 1 , - 3 ) , 

5 

3 
2 


என்றாகும் . 


படம் 30 . 


356 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


2 


5 
2 


2 


8 


24 


= 


1 
2 


2 


இதேபோல , r1 = ( - 1 ) + ( 3 ) 

I = ( -1 )2 + ( 3) - 6 = 2 
T M ( 
+ ( 3 ) 15 

25 
M 
4 

3 
மேலும் , AB = M (1 2 ) 
+ ( -3 + 3 ) = 

2 
ஆகையால் , AB = ( r1 - 7 , ) என்பது விளங்கும் . 
எனவே , இரண்டு வட்டங்களும் உடபுறமாகத் தொட்டுக் 
கொள்ளும் என்று தெரிகிறது . அவை தொட்டுக் கொள்ளும் 
புள்ளியை P என்க . பின் , P என்ற புள்ளி AB எனும் பகுதியை 
வெளியாக 1 : r , என்ற விகிதத்தில் பிரிக்கும் என்று தெரியும் . 

5 
2 

2 
ஃ . P- ன் x- ஆயக்கூறு 

3 
2 

2 


0 


== 


( 


- 


( 
2 (-3) - ( - 3 ) 

( 2-3 ) 


P- ன் y- ஆயக்கூறு = 


( " 


-3 


, 


எனவே , தொடும் புள்ளி , P. ( 3 , -3 ) என்பதாகும் . 
9. ( 4,1 ) , ( - 2 , -7 ) என்ற 

புள்ளிகளைச் 

சேர்க்கும் 
கோட்டை 

விட்டமாகக் கொண்டுள்ள வட்டத்தின் 
சமன்பாடு காண்க . 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை A , B எனக் கொள்வோம் . 
* i.e. A = ( 4 , 1 ) ; B = ( -2 , -7 ) . 

AB- ஐ விட்டமாகவுடைய வட்டத்தின் சமன்பாடு , 

( x - 4 ) ( x + 2 ) + ( y - 1 ) ( y + 7 ) = 0 என்பதாகும் . 
i.e. ( x2 - 2x - 8 ) + ( y : + 6y - 7 ) = 0 
i.e. x + y - 2x + 6y - 15 = 0 

இச்சமன்பாட்டைப் பிறிதொரு முறையிலும் பெறலாம் . அது 
பின் வருமாறு : 

AB- ன் நடுப்புள்ளியை C என்க . பின் C என்பது தேவையான 
வட்டத்தின் மையம் என்று தெரியும் . 


1 


357 


வட்டம் 


இப்பொழுது , C- ன் ஆயக்கூறுகளாவன : 

4 - 22 , 

1 - 7 
2 


- ) 


2 


i.e. C = ( 1 , -3 ) 
மேலும் , விட்டம் AB = ( 4 + 2 ) + ( 1+7 ) 

10 


10 


i.e. வட்டத்தின் , ஆரம் = 


5 . 


2 


.. 


== 


வட்டத்தின் சமன்பாடு ( x - 1 ) * + ( y + 3 ) 

52 
i.e. x + y - 2x + 6y - 15 = 0 
( இ ) வட்டத்தின் தொடுகோடு 
வரையறை 

பொதுவாக , ஒரு நேர்கோடு ஒரு கொடுக்கப்பட்ட 
வட்டத்தை இரண்டு புள்ளிகளில் வெட்டும் என்று தெரியும் . 
வெட்டும் புள்ளிகள் இரண்டும் ஒன்றுபடுமானால் , பின் , எடுத்துக் 
கொண்ட நேர்கோடு வட்டத்தைத் தொடும் என்று கூறுகிறோம் ; 
மேலும் , அக்கோடு வட்டத்தின் தொடுகோடு எனப்படும் . 
அதாவது , ஒரு கொடுக்கப்பட்ட வட்டத்தை ஒரு நேர்கோடு 
இரண்டு ஒன்றுபட்ட ( அல்லது பொருந்தும் ) புள்ளிகளில் சந்திக்கு 
மானால் , அக்கோடு வட்டத்தின் ஒரு தொடுகோடாக அமையும் . 
1. தொடுகோட்டின் நீளம் காணுதல் 

வட்டத்தின் சமன்பாட்டை 
x + y + 2gx + 2fy + c = 0 என்க , 

இவ்வட்டத்திற்கு , P ( x ) , y ) 
எனும் புள்ளியிலிருந்து வரையப் 
படும் தொடுகோட்டை PT என்று 
குறிப்பிடுவோம் . இங்கு , தொடும் 

TT 
புள்ளியாகும் . 


* 


வட்டமையம் C என்றும் , ஆரம் 
என்றும் இருக்குமானால் , பின் 


C = ( -g , -f ) என்பதும் 

= vg + fe - c என்பதும் 
விளங்கும் . 


P 


. 


படம் 31 . 


358 


கணிதம் 


ஒர் அறிமுகம் 


= 


படத்திலிருந்து , ஆரம் CT தொடுகோடு PT- க்குச் செங் 
குத்தாக இருக்கும் என்று 

என்று தெரியும் . எனவே , செங்கோண 
முக்கோணம் , 

APTC- ல் , PTE = PC ? - CT " என்று கிடைக்கும் . 
ஆனால் , PC2 = [ x ] - ( - g ) ] 2 + ( y1 - ( - f ) ] 

( x1 + g ) + ( y1 + f ) ? 
CT2 = r = [ gs + f - c ) 
ஃ 

( x1 + g ) + ( y1 + f ) - ( g + f - c ) 

= x 2 + y + 2gx1 + 2fyi + c . 
i.e. PT = 

x + y + 2gx + 2 fyi + C 
i.e. P ( x , y , ) என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரை 
யப்படும் தொடுகோட்டின் நீளம் , ( x + y + 2yx1 + 2f81 + c 
என்பதாகும் . 


PT2 = 


துணை முடிவு : 

வட்டத்தின் சமன்பாட்டை x + ya = as என்று கொள் 
வோமானால் , ( x , y ) எனும் புள்ளியிலிருந்து இவ்வட்டத்திற்கு 
வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் Vx + yie - a என்று 
கிடைக்கப்பெறும் . 


குறிப்பு : 

இங்கு ( PC ? - r " ) எனும் மதிப்பை , மையத்தை C எனும் 
புள்ளியிலும் , ஆரத்தை என்றும் உடைய வட்டத்தைச் சார்ந்த 
P என்ற புள்ளியின் படி ( Power of P with respect to the given 
circle ) என்று கூறுவதுண்டு . மேலேயுள்ள படத்திலிருந்து , P 
என்ற புள்ளி வட்டத்திற்கு வெளியே அமையும்போது , 
P- ன் படி = PC ? 

PC - 1 

- p2 


= PT2 


= x1 * + y1 * + 2gx1 + 2fyi + c 
எனக் காணலாம் . 


இது ஒரு மிகை மதிப்பு என்பது விளங்கும் . மேலும் , P என்ற 
புள்ளி வட்டத்தின் மீது அமைந்திருப்பதால் . இம்மதிப்பு பூஜ்ய 
மாகும் என்றும் ; P வட்டத்திற்கு உள்ளே இருப்பின் , இம்மதிப்பு 
குறையெண்ணாகும் என்றும் கண்டுகொள்ளலாம் . 


வட்டம் 


859 


இவ்வாறு , 

( i ) ( PC2 - r " ) > 0 எனில் , வட்டத்திற்கு வெளியிலும் , 
( ii ) ( PC : - re ) = 0 எனில் , வட்டத்தின் மீதும் , 
( iii ) ( PC2 – r2 ) < 0 எனில் , வட்டத்தினுள்ளும் , P என்ற 

புள்ளி அமைந்திருக்க வேண்டுமென அறிகிறோம் . 
இவற்றை , கொடுக்கப்பட்ட வட்டத்தைப் பொருத்து P எனும் 
புள்ளியின் நிலையை அறிவதற்கான நிபந்தனைகளாகக் கருதலாம் . 


அதாவது , ( Y1 , y1 ) என்ற புள்ளி x + y + 2gx + 2fy 
+ c = 0 என்ற வட்டத்திற்கு வெளியே , வட்டத்தின் மீது 
அல்லது வட்டத்தினுள்ளே இருப்பதற்கான நிபந்தனைகளாவது , 
முறையே , 
x 2 y + 

0 என்றிருக்க வேண்டும் . 


AV 


깆 


2. தொடுகோட்டின் சமன்பாடு காணுதல் 

( i ) x2 + yr = a2 எனும் ” வட்டத்தின் மீதுள்ள ( xy , y1 ) 
எனும் புள்ளியில் வரைப்படும் தொடு கோட்டின் சமன்பாடு 

xx ] + yy1 = a என்பதாகும் . 
நிரூபணம் 

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை A என்று குறிப்பிடுவோம் . 
வட்டத்தின் சமன்பாடு , 

x + y = a என்றுள்ளது . 


இச்சமன்பாட்டின் இருபுறமும் x- ஐச்சார்ந்த வகைக்கெழுக்காண , 

dy 

= 0 என்றாகும் . 


2x + 2y ax 


i.e. 


dy 
dx 


ஆனால் , A ( x1 , y1 ) என்ற புள்ளியில் வரையப்படும் தொடு 
கோட்டின் சரிவு m எனில் , 

dy 

என்று தெரியும் . 
dy A 


M == 


( 8 ) 
- ( - * ) 


i.e. 


m 


1380 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


எனவே , தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு , 

( y - y ) = m ( x - x1 ) என்று கிடைக்கப்பெறும் . 


i.e. ( y - y1 ) = 


( 


31 )( x - x1 ) 


y1 


i.e. y1 ( y - y ) = - x1 ( x - x1 ) 
i.e. xx1 + yy1 = x + y1 
i.e.xx + yy = a [ : ( x ) , y ) என்பது வட்டத்தின் 

மீதுள்ள புள்ளி ] 
( ii ) x + y3 + 2gx + 2fy + c = 0 என்ற வட்டத்தின் 
மீதுள்ள A ( x1 , y1 ) எனும் புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு 
x x1 + y y1 + g ( x + x ) + f ( y + y ) + c = 0 

என்ப 
தாகும் . 
நிரூபணம் 
வட்டத்தின் சமன்பாடு , 

x2 + y + 2gx + 2fy + c = 0 என்று கொடுக்கப் 
பட்டுள்ளது . 
முன் போலவே x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக் காண , 
dy 

dy 
2x + 2y 

+ 2g . 1 + 2f + 0 = 0 என்று பெறலாம் . 
-dx 

dx 
dy 
i.e. ( y + f ) 

dx 

( x + g ) 


i.e. 


dy 

( x + g ) 
dx 

( y + f ) 
A- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சரிவு 

dy 


ஃ . 


- ( 4 ) 


dx | A 


( x + g ) 
( 1 + f ) 


எனவே , வட்டத்தின் மீதுள்ள A எனும் புள்ளியில் வரையப் 
படும் தொடுகோட்டின் சமன்பாடு பின் வருமாறு : 

( x + g ) 
( y - Y1 ) = - 

( x - x1 ) 

( y1 + f ) 
i.e. ( y1 + f ) ( y - y1 ) = - ( x + g ) ( x - x1 ) 


வட்டம் 


381 


. 


i.e. 

xx1 + yy1 + gx + fy = x + y + gx + fy . 
i.e. xx1 + y vi + gx + fy 

} 
+ fy1 + 

x1 + y + 2gx1 + 2fy + C 
i.e. x + y y + g ( x + x1 ) + fy + y ) + = 0 

( ஏனெனில் , ( x1 , y :) என்ற புள்ளி வட்டத்தின் மீதுள்ளதால் 
x1 + y1 * + 2gx1 + 2fyi + c = 0 என்றிருக்க வேண்டும் . ] 


. 


குறிப்பு : 

x " + y + 2gx + 2fy + c எனும் கோவையை S என்றும் , 
தேபோன்று , 12 + 1 + 2gx + 2fy1 + C என்பதை S1 
என்றும் , 

x x1 + yy1 + g ( x + x ) + f ( y + y ) + c என்பதை T 
என்றும் குறிப்பிடுவது வழக்கமாகும் . 


இக்குறியீடுகளைப் பயன்படுத்தி மேலே கண்ட முடிவுகளைப் 
பின் வருமாறு எடுத்துக் கூறலாம் . 

( i ) ( x 1 , y 1 ) என்ற புள்ளியிலிருந்து S = 0 என்ற வட்டத் 
திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் VS என்பதாகும் . 

( ii ) S = 0 என்ற வட்டத்தின் மீதுள்ள ( x , y1 ) எனும் 
புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , T 

0 
என்பதாகும் . 


மேலும் , S எனும் இருபடிக் கோவைக் கொடுக்கப்படின் , 
அதிலிருந்து 31 - ஐப் பெற ( x , y ) - க்குப் பதிலாக ( x1 , y ) என்றிட 
வேண்டும் . 


இதே போன்று , x- க்குப் பதிலாக x xy என்றும் , y " - க்குப் 
பதிலாக y y1 என்றும் , 2x- க்குப் பதிலாக ( x + x1 ) என்றும் , 
2y- க்குப் பதிலாக ( y + y ) என்றும் பிரதியிட்டு S என்ற கோவை 
யை மாற்றியமைக்க , T எனும் கோவைக் கிடைக்கப் பெறும் 
என்பதை அறியவும் . இங்கு , தனி உறுப்பு மாறாமல் அப்படியே 
இருக்கும் என்பதையும் கவனிக்கவும் . 


இம்முறை எந்த இருபடிக் கோவைக்கும் பொருந்துமாதலால் , 
வளை வரையின் சமன் பாட்டிலிருந்து தொடு கோட்டின் சமன் 
பாட்டை எளிதில் பெறலாம் . ( இருபடிச் சமன்பாட்டில் ( xy ) 
உறுப்பு இருக்குமானால் , பின் ( 2xy ) என்ற கோவைக்குப் பதி 
லாக ( xy + xy ) என்று பிரதியிடவேண்டும் ) 


362 


| 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3 . 

ஓரு நேர்கோடு வட்டத்தைத் தொடுவதற்கான நிபந்தனையைப் 
பெறுதல் 

a2 என்ற 
( அ ) y = mx + c என்ற நேர்கோடு , x2 + ye 
வட்டத்தின் தொடு கோடாக 

வேண்டுமானால் , 
c3 = a ( 1 + m ) என்றிருக்க வேண்டும் . 


அமைய 


2 


நிரூபணம் 
வட்டத்தின் சமன்பாடு , 32 + y = a 

.. ( 1 ) 
நேர்கோட்டின் சமன்பாடு , y = mx + c 

( 2 ) 
இவ்விரண்டு சமன்பாடுகளின் தீர்வுகள் காண்போமானால் , 
வட்டமும் நேர்கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளின் ஆயக் 
கூறுகள் கிடைக்கப்பெறும் . ஆனால் , கோடு ( 2 ) வட்டம் ( 1 ) -ஐத் 
தொட வேண்டுமானால் , அவை வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் 
இரண்டும் ஒன்றுபடவேண்டும் . எனவே சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) 
ஆகியவற்றின் தீர்வுகள் சமமாக இருக்கவேண்டும் . 


ஆகை 


இப்பொழுது சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 )-லிருந்து y- ஐ நீக்க , 

x " + ( mx + c ) = a என்று பெறலாம் . 
i.e. ( 1 + m ? ) x2 + 2m cx + ( c - a ) 

aº ) = 0 

( 3 ) 
இது x- ல் அமைந்துள்ள இருபடிச் சமன்பாடாகும் . 
யால் , இதற்கு இரண்டு மூலங்கள் உண்டு . இந்த இரண்டு 
மூலங்களும் , வட்டமும் நேர் கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி 
களின் , x- ஆயக்கூறுகளைக் குறிக்கும் . 

இப்பொழுது , சமன்பாடு ( 3 ) -ன் தீர்வுகள் சமமாக இருக்க 
வேண்டுமாதலால் , அதனுடைய தன்மை 

காட்டி பூஜ்ய 
மாகும் . 


ஃ ( 2mc ) - 4 ( 1 + m " ) ( c - a ) = 0 
i.e. c2 as 

maa ? = 0 
ie . 2 a ) ( 1 + m ) 


2 


( ஆ ) இம்முறையைப் பிறிதொரு முறையிலும் பெறலாம் . 
அது பின்வருமாறு : 

கொடுக்கப்பட்ட நேர்கோடு வட்டத்தை T ( xy , y1 ) என்ற 
புள்ளியில் தொடுவதாகக் கொள்வோம் . பின் T- ல் வரையப் 
படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 


வட்டம் 


368 


xx1 + yy ; = a என்றுதெரியும் . 
i.e. yr • y = ( - x ) x + a 


( 4 ) 


இப்பொழுது , சமன்பாடுகள் ( 2 ) , ( 4 ) ஆகிய இரண்டுமே 
ஒரே நேர்கோட்டை . ( அதாவது , T- ல் உள்ள தொடுகோட்டை ) க் 
குறிக்கின்றன . ஆகையால் , இரண்டு சமன்பாடுகளிலும் காணப் 
படும் ஒத்த உறுப்புகளின் குணகங்கள் சம விகிதத்தில் இருக்க 
வேண்டும் . 


1 


C 


எனவே , 


-- 


111 


( -X1 ) 


இவ்விகிதங்களிலிருந்து , x } = 


ae 


nia 


Yı 


என்று 


C 


C 


பெறலாம் . 


ஆனால் , ( R ] , yx ) என்பது வட்டத்தின் மீதுள்ள புள்ளியாத . 
லால் , x1 " + y12 = a என்பது உண்மையாகும் . 

- maa 
i.e. 


( - ) + ( ) - 


+ 


= as 


i.e. maa + a = ace 
i.e. 1 ( m2 + 1 ) = c3 
1.e. 

c = a ( 1 + m ) 


, 


( இ ) துணை முடிவுகள் 

( i ) இரண்டாவது முறையைப் பயன்படுத்துவதால் , நேர் 
கோடு வட்டத்தைத் தொடும் புள்ளியையும் பெற முடிகிறது . 

-mae 

as 
இவ்வாறு , T- ன் ஆயக் கூறுகள் 

என்று கண்டு 


* ) 


C 


கொள்ளலாம் . 


( ii ) மேலே நிறுவிய நிபந்தனையிலிருந்து , 

c = = a v1 + m " என்று அறிகிறோம் . 


ஆகையால் , y = mx + a + m > , y = mx - a Vi + m2 என்ற 
இரண்டு கோடுகளுமே x + y = a " என்ற வட்டத்திற்குத் 
தொடுகோடுகளாக இருக்கும் என்று தெரிகிறது . 

அதாவது , ஒரு நேர்கோட்டின் சரிவு , m கொடுக்கப்படின் , 
அச்சரிவுக்கு ஒப்ப , கொடுக்கப்பட்ட வட்டத்திற்கு இரண்டு 
தொடு கோடுகள் வரைய முடியும் என்று அறிகிறோம் . 


4 : 884 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( iii ) இம் முடிவைப் பயன்படுத்தி வட்டத்திற்கு வெளியே 
உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி கொடுக்கப்படின் , அப்புள்ளியிலிருந்து 
வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் என்று 
நிறுவலாம் . 


வட்டத்தின் சமன்பாடு , x + y = a " என்பதாகும் . 

இந்த வட்டத்திற்கு வரையப்படும் ஏதேனும் ஒரு தொடு 
கோட்டை y = mx + a { 1+ m ” என்று எடுத்துக் கொள்ள 
லாம் . இக்கோடு P ( h , k ) என்ற புள்ளி வழியாகச் செல்லுமானால் , 

k = mh + a 1+ m என்றாகும் . 
i.e. kk - mh 

mh = a 1 + m 
i.e. ( k - mh ) : = a " ( 1 + m ) 
i.e. ( h -ajm 2hkm + ( k " 

aº ) = 0 


இது 1 - ல் ஒரு இருபடிச் சமன்பாடாக இருப்பதால் , m- ன் 
மதிப்புகள் இரண்டு இருக்கும் என்றும் தெரிகிறது . அதாவது 
ml , m , என இரண்டு மூலங்கள் 

இரண்டு மூலங்கள் இச்சமன்பாட்டிற்கு உண்டு 
- எனில் , அவை ஒவ்வொன்றுக்கும் ஒப்ப , P ( h , k ) என்ற புள்ளி 
வழியேச் செல்லும் தொடுகோடு ஒன்று இருக்கும் என்றறிகிறோம் . 
இவ்வாறு , P என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடு 
கோடுகள் வரைய முடியும் என்பது நன்கு விளங்கும் . 


2 


மேலும் 11 , 

m , ஆகியவற்றிற்கிடையே கீழ்க்காணும் 
தொடர்புகள் கிடைக்கப்பெறும் என்பதையும் கவனிக்கவேண்டும் . 

2hk 
my + m , 

(h - a ) ( மூலங்களின் கூடுதல் ) 

k2 - aa 
m1 ms 

h2 aa 


) ( மூலங்களின் பெருக்கல் ) 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


! 


10. x2 + y - 5x + y - 14 = 0 என்ற வட்டத்தின் 
மீது ( 2 , 5 ) எனும் புள்ளி - அமைந்துள்ளது எனக் காட்டு . 
மேலும் , அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டினையும் 
கண்டுபிடி . 


வட்டம் 


365 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை P என்று குறிப்பிடுவோம் . 
வட்டத்தின் சமன்பாடு , 
x2 + y - 5x + y - 14 = 0 

( 1 ) 


P எனும் புள்ளி வட்டத்தின் மீது அமையவேண்டுமானால் , 
அதன் ஆயக்கூறுகளாகிய ( 2 , - 5 ) என்பன வட்டத்தின் சமன் 
பாட்டை நிறைவு செய்யவேண்டும் . P- ன் ஆயக்கூறுகளை 
சமன்பாடு ( 1 ) -ன் இடது பக்கம் பிரதியிட , 
இடது பக்கம் 

22 + ( - 5 ) - 5 ( 2 ) + ( - 5 ) - 14 
4 + 25 - 10 - 5 - 14 
= O 


எனவே P என்பது வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் . 
இப்பொழுது , P ( 2 , - 5 ) 

P ( 2. - 5 ) எனும் புள்ளியில் வட்டத்திற்கு : 
வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாட்டைப் பின் வருமாறு . 
பெறலாம் . 


அதாவது , 

5 
xx ( 2 ) + y ( -- 5 ) - 

y - 14 = 0 . 
2 
i.e. 4x 

4x - 10y - 5 ( x + 2 ) + ( y - 5 ) - 14 = 0 
i.e. 

3+ 9y + 43 = 0 
தொடுகோட்டின் சமன்பாட்டைக் கீழேயுள்ளவாறும் பெறலாம் . 
வட்ட மையத்தை C என்க . 

5 
( -ன் ஆயக்கூறுகள் 

என்பனவாகும் . 

2 
மேலும் , P- ன் ஆயக்கூறுகள் ( 2 , -5 ) என்றுள்ளன . 

1 
( - 5 ) 

2 
.. PC- ன் சரிவு 

9 
5 
2 

2 


--- 


1 ) 
( 


ஆனால் , P- ல் வரையப்படும் தொடுகோடு PC- க்குச் செங் 
குத்தாக இருக்குமாதலால் , 

1 

1 
தொடுகோட்டின் சரிவு = PC- ன் சரிவு 

9 . 


366 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


எனவே , தொடுகோட்டின் சமன்பாடு , 

1 
y - ( - 5 ) = - 5 ( x - 2 ) 
i.e. x + 9y + 43 = 0 , 

11. ( 3 , 5 ) , ( 4 , - 1 ) என்ற புள்ளிகள் x2 + y - 7x 
- 4y +7 = 0 என்ற வட்டத்தினுடைய ஒரு 

விட்டத்தின் 
மூனைகள் என்று காட்டு . மேலும் , அப்புள்ளிகளில் வரையப் 
படும் தொடுகோடுகள் இணையாக இருக்கும் என்றும் நிறுவுக . 
தீர்வு : 

வட்டத்தின் சமன்பாடு , x 2 + y -7x- 4y + 7 = 0 ( 1 ) 
கொடுக்கப்பட்டுள்ளப் புள்ளிகளை A , B , எனக் கொள்வோம் . 
ஃ A = ( 3,5 ) , B = ( 4 , - 1 ) 

இப்பொழுது , A- ன் ஆயக்கூறுகளை சமன்பாடு ( 1 ) -ன் இடது 
.புறம் பிரதியிட 
இடது பக்கம் 

= 33 + 52 - 7 ( 3 ) - 4 ( 5 ) +7 

9 + 25 - 21 --- 20 + 7 

= 0 
அதாவது , A- ன் ஆயக்கூறுகள் வட்டத்தின் சமன்பாட்டை 
நிறைவு செய்கின்றன . எனவே , புள்ளி வட்டத்தின்மீது அமைய 
வேண்டும் என்று தெரிகிறது . இதேபோன்று , B- ன் ஆயக்கூறு 
களைப்பிரதியிட , 
இடது பக்கம் 

4 " + ( -1 } 2 -7 ( 4 ) -4 ( -1 ) +7 
= 16 + 1 - 28 + 4 + 7 


= 0 


ஃ 


B என்ற புள்ளியும் வட்டத்தின் மீது அமைந்திருக்கும் . 
மேலும் , AB2 = ( 3 - 4 ) + ( 5 + 1 ) * 

= 1 + 36 = 37 


அதாவது , 


AB = 37 


2 


வட்டத்தின் ஆரம் = 


W 


+ - 2 ) - 


M ( - ) 
49 


49+ 16 - 28 


-- 


137 
2 


! 


வட்டம் 


387 


ஃ . 


AB = விட்டம் என்று தெரிகிறது . 
அடுத்து , A- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு 

7 
x ( 3 ) + v ( 5 ) - ( x + 3 ) - 2 ( y + 5 ) + 7 = 0 என்றாகும் . 

2 
i e . x - 6y + 27 = 0 

( 2 ) 


இதேபோன்று , B- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 

7 
x - 1 

4 ) 1 0 
2 


i.e. x - 6y - 10 = 0 


( 3 ) 


சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) -லிருந்து , வட்டத்திற்கு A , B என்ற 
புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடுகள் இணையாக இருக்கும் 
என்று அறிகிறோம் . ( ஏனெனில் , இரண்டு சமன்பாடுகளிலும் 
x , y- ன் குணகங்கள் சமமாக உள்ளன ) 


12. 3x + 3y - 4x - 5y - 7 = 0 என்ற வட்டம் , X- அச்சை 
வெட்டும் புள்ளிகளைக்கண்டுபிடித்து , அந்த அச்சிலிருந்து வெட் 
படப்படும் நாணின் நீளத்தைக் கணக்கிடு . 
தீர்வு : 

வட்டத்தின் சமன்பாடு , 
3x3 + 3y 4x - 5y - 7 = 0 
4 5 7 
= 0 

( 1 ) 
8 

3 


i.e. x + y – 3x 


- 


... 


y = 0 


X- அச்சின் சமன்பாடு , 

( 2 ) 
இவ்விரண்டுசமன்பாடுகளின் தீர்வுகாண , வட்டம் X- அச்சை 
வெட்டும் புள்ளிகளைப் பெறலாம் . ஆகையால் , சமன்பாடு ( 1 ) -ல் 
y = 0 என்றிட , பின்வரும் x- ல் அமைந்துள்ள இருபடிச்சமன்பாடு 
கிடைக்கும் . 

4 7 
i.e. x2 

3 3 
i.e. 3x2 - 4x - 7 = 0 
i.e. ( 3x - 7 ) ( x + 1 ) = 0 


= 0 


ஃ 


7 
3 . 


- 1 


368 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


X. அச்சிற்கும் 


பொதுவான 


இவ்வாறு , வட்டத்திற்கும் 
புள்ளிகள் A , B , எனில் , 


A = 


( 3 , 0 ) , B = ( - 1 , 0) என்று அறிகிறோம் . 
- ( 3 + 1 ) 
) +0 

( 19 ) 


2 


ஃ 


AB2 


i.e. 


நாண் , AB = 


10 
3 . 


13 . 


2x - 3y - 1 = 0 என்ற கோடும் , x + 2-3x + y = 0 
என்ற வட்டமும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளைக் கண்டுபிடி . 
அப்புள்ளிகள் ஆதியுடன் 

உண்டாக்கும் முக்கோணத்தின் 
பரப்பும் காண்க . 
தீர்வு : 
வட்டத்தின் சமன்பாடு , x + y - 3x + y = 0 

( 1 ) 
நேர்கோட்டின் சமன்பாடு , 2x - 3y - 1 = 0 

( 2 ) 


இவ்விரு சமன்பாடுகளின் தீர்வு காண , வட்டமும் நேர் 
கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளின் ஆயக்கூறுகளைப் பெற 
லாம் . ஆகையால் சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) -லிருந்து x- ஐ நீக்க 
பின் வரும் இருபடிச் சமன்பாடு கிடைக்கும் 
by + 1 

3y + 1 
2 + y : - 3 

+ y = 0 
2 


i.e. ( 3y + 1 ) 2 + 4y : - 6 ( 3y + 1 ) + 4y = 0 
i.e. (9y + 6y + 1 ) + 4y " - ( 18y + 6 ) + 4y = 0 
i.e. 13y ? - 8y - 5 = 0 
i.e. ( y - 1 ) ( 13y + 5 ) = 0 


ஃ . 


y = 1 , அல்லது 


5 
13 


என்று கிடைக்கும் . 


= 2 


3 + 1 
y = 1 எனும்போது , x = 

2 
5 
y = எனும்போது , x = 

2 


13 


பல 


= ( - 1 ) 


வட்டம் 


389 


இவ்வாறு வட்டத்திற்கும் , நேர்கோட்டிற்கும் பொதுவானப் 

1 

5 
புள்ளிகள் P ( 2 , 1 ) . Q 

என்பனவாகும் . 
13 13 


| (x1 ) , 


இப்பொழுது , ( x , y ) , ( x ,, y . ) எனும் புள்ளிகள் ஆதியுடன் 
உண்டாக்கும் முக்கோணத்தின் பரப்பு ( x1 y , - x , y1 ) 
என்று தெரியும் . 

1 5 

1 
A0PQ- ன் பரப்பு 

2 

1 

13 


. 


( 


9 
26 


i.e. முக்கோணத்தின் பரப்பு 


9 

ச . அலகு 
26 

( எண்ணளவில் ) 


14. ( -3 , -1 ) எனும் புள்ளி x + y - 6x + 4y + 8 = 0 
என்ற வட்டத்திற்கு வெளியே அமைந்திருக்கும் என்று காட்டு . 
மேலும் , அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடு 
கோட்டின் நீளத்தையும் கணக்கிடு . 


தீர்வு : 

வட்டத்தின் சமன்பாடு , 
x2 + y - 6x + 4y + 8 = 0 


( 1 ) 


கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை P என்று குறிப்பிடுவோம் . 
மேலும் , S = x + y - 6x + 4y + 8 என் றிடுவோம் . 
பின் , S1 = ( -3 ) - + ( - 1 ) 2 - 6 ( - 3 ) + 4 ( - 1 ) + 8 

( : இங்கு ( xy , y1 ) = ( -3 , -1 ) ] 
32 , ஒரு மிகை எண் . 


ஆகையால் , P ( - 3 , - 1 ) என்ற புள்ளி வட்டத்திற்கு 
வெளியே தான் இருக்கும் . 
P- யிலிருந்து வட்டத்திற்கு 

வரையப்படும் ஒரு தொடு 
கோட்டை PT என்க . வட்ட மையம் C எனில் , C- ன் ஆயக் 
கூறுகள் ( 3 , -2 ) என்பனவாகும் . 

க.ஓ. அ . - 24 


370 


கணிதம் 


ஓர் அற்பு : கம் 


மேலும் , PTY = PC2 - CT ? என்று தெரியும் . 
ஆனால் , PC = ( -3-3 ) + ( - 1 + 2 ) = 37 
மேலும் , CT2 = [ ( - 3 ) 2 + ( 2 ) ? 8 ] = 5 

ஃ PT2 ( 37 - 5 ) = 92 
i.e. PT = 32 = 4 2 
எனவே , தொடுகோட்டின் நீளம் = 4 Vz 


15. Ty = 2x + c என்ற நேர்கோடு , x2 + y - xே 
+ 5y + 2 = 0 என்ற வட்டத்தைத் தொடுமானால் -ன் மதிப்பு 
என்ன ? மேலும் , அக்கோடு வட்டத்தைத் தொடும் புள்ளியையும் 
கண்டுபிடி . 
தீர்வு : 

வட்டத்தின் சமன்பாடு , 
x2 + y 6x + 5y + 2 = 0 

... ( 1 ) 


2 


வட்டமையம் C என்றும் , ஆரம் r என்றும் கொள்வோமானால் 

5 

என்றும் , 


2 


3 


2 


M - 3)* +( 2 ) 


- 2 


453 
2 


என்றும் கிடைக்கும் . 


நேர் கோட்டின் சமன்பாடு , 

7y = 2x + c என்பதாகும் . 
i.e. 2x - 7y + c = 0 

( 2 ) 
கொடுக்கப்பட்ட நேர்கோடு வட்டத்தைத் தொடுமானால் , 
வட்டமையம் , C- யிலிருந்து கோடு ( 2 )-க்கு வரையப்படும் செங் 
குத்துக்கோட்டின் நீளம் வட்டத்தின் ஆரத்திற்குச் சமமாக 
இருக்கவேண்டும் . 


2 


2 ( 3 ) -7 

2 + C 

153 
22 + ( -7) 

2 
47 + 20 

( 53 
i.e. " 2 53 

2 
i ... 2c = 53 - 47 ; 

i.e. C = 3 


வட்டம் 


371 


எனவே , தொடுகோட்டின் சமன்பாடு , 

2x - 7y + 3 = 0 


( 3 ) 


கோடு ( 3 ) வட்டம் ( 1 ) -ஐ T ( ry , y1 ) எனும் புள்ளியில் 
தொடுவ தாகக் கொள்வோம் . பின் , சமன்பாடு ( 1 )-லிருந்து 
T- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாட்டைக் கீழே 
யுள்ள வாறுப் பெறமுடியும் . 

5 
XX1 + yy1-3 ( x + x1 ) + 2 (y + 21 ) +2 = 0 


1 
i e . ( x) -3)x + ( 1 + 2 ) » - 3x1 + 2 ) + 2 = 0 


5 


5 


2 ( x -3 ) x + ( 2y1 + 5 ) y - 8x1 + 5yi + 4 = 0 ... ... 

.. ( 4 ) 


இப்பொழுது , சமன்பாடுகள் ( 3 ) , ( 4 ) ஆகிய இரண்டுமே 
T- ல் வரையப்படும் தொடுகோடுகளைக் குறிப்பதால் , இரண்டு 
சமன்பாடுகளிலும் உள்ள ஒத்த உறுப்புகளின் குணங்கள் சம 
மாக இருக்க வேண்டும் என்று தெரியும் . 

2 ( 1 - 3 ) ( 2y1 + 5 ) ( - 3x + 5y + 4 ) 
2 

8 


-7 


இங்குள்ள 
கொள்வோம் . 


விகிதங்கள் 


ஒவ்வொன்றையும் 


K எனக் 


1 


பின் , ( x ) - 3 ) = K , 

i.e. x = ( K + 3 ) என்றும் , 
2y1 + 5 = - 7 K , i.e. y1 = 

( 7K + 5 ) என்றும் , 

2 
-6x1 - F5yr + 4 = 3K என்றும் கிடைக்கும் .. 
இம்மூன்று தொடர்புகளிலிருந்தும் ( xy , y1 ) - ஐ நீக்க , 

-6 ( K + 3 ) + 5 ( ( 7K + 5 ) + 4 = 3K 
என்றாகும் . 

i.e. - 12 ( K + 3 ) - 5 ( 7K + 5 ) + 8 = 6K 
i.e. 

53K = 53 ; i.e. K = - 1 


31 = - 1 + 3 = 2 ; y = ( -7 + 5 ) = 1 
எனவே , கோடு வட்டத்தைத் தொடும் புள்ளி T ( 2 , 1 ) 
என்ப தாகும் . 


872 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


16 . 

ஒரு புள்ளியிலிருந்து , x2 + y +43 + 3 = 0 . 
x2 + y ? - 6x + 5 = 0 என்ற வட்டங்களுக்கு வரையப்படும் 
தொடுகோடுகளின் நீளங்கள் 1 : 2 எனும் விகிதத்தில் 
இருக்குமாறு , அப்புள்ளி நகர்ந்து செல்லுமானால் , அந்த புள்ளியின் 
இயங்குவரையும் ஒரு வட்டமாகும் என்று நிறுவுக . மேலும் , அவ் 
வட்டத்தின் மையமும் , ஆரமும் காண்க . 
தீர்வு : 

தேவையான இயங்குவரையின் மீது P ( x 1 , y 1 ) என்பது ஒரு 
புள்ளியாக இருக்கட்டும் . கொடுக்கப்பட்ட வட்டங்களின் 
சமன்பாடுகளாவன : 
x + y + 4x + 3 = 0 

( 1 ) . 
x2 + y 6x + 5 = 0 

( 2 ) 


P எனும் புள்ளியிலிருந்து இவ்வட்டங்களுக்கு வரையப்படும் 
தொடுகோடுகளின் நீளங்கள் முறையே PTI , PT , எனில் , பின் 

PT = x12 + y1 + 4x1 + 3 , என்றும் 
PT , 

= x + y ) 8x1 + 5 , என்றும் கிடைக்கப் 
பெறும் . 


2 


) 
) - 


|| 


ஆனால் , PT ) : PT , = 1 : 2 என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் , 

PT , - 
PTS 

- என்றாகும் , 
i.e. x1 " + y1 " + 4x1 + 3 1 

( x1 " + y1 * - 6x + 5 4 
i.e. 4 ( x + y1 * + 4x1 + 3 ) = ( x + ye - 6x1 + 5 ) 
i.e. 3x2 + 3y 2 + 22x / + 7 = 0 
P- ன் இயங்குவரையின் சமன்பாடு , 
3 ( x + y ) + 22x + 7 = 0 என்பதாகும் . 

7 
i.e. x + y + 

x + 0 

( 3) 


22 


3 


வட்டம் ( 3. - ன் மையம் , 


11 
3 


o ) எனும் புள்ளி என் 


பதும் , ஆரம் = 


M ( H ) 


10 
3 


என்பதும் 


சமன் 


பாடு ( 3 ) லிருந்து கண்டுகொள்ளலாம் . 


வட்டம் 


373 ) 


பயிற்சி 
1. கீழ்க்காணும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வட் 

டத்தின் மையமும் , ஆரமும் கொடுக்கப்பட்டுள்ளன . 
அவ்வட்டத்தின் சமன்பாடு காண்க . 
( i ) மையம் ( 1 , - 3 ) ; ஆரம் 5 
( ii ) மையம் ( - 3 , 4 ) ; ஆரம் 2 
( iii ) மையம் ( 0 , - 2 ) ; ஆரம் 3 


மையமும் , 


2. பின் வரும் வட்டங்கள் ஒவ்வொன்றின் 

ஆரமும் காண்க . 
( i ) 1 + + 4x 8y + 16 = 0 
( ii ) x2 + y2 + 14x - 8y - 25 = 0 
( iii ) 2x2 + 2ye -6x + 10y - 1 = 0 
( iv ) x + y = a ( x + a ) 


3. ( 3 , - 2 ) எனும் புள்ளியை மையமாகவும் , 3 அலகு 

ஆரமும் உடைய வட்டத்தின் சமன்பாடு என்ன ? இவ் 
வட்டம் ( 3 , 1 ) என்ற புள்ளி வழியே செல்லும் என்று 
காட்டு . 


என்ற 


4.x2 + y + ax + by + 9 

0 

வட்டத்தின் 
மையம் ( 1 , - 3 ) என்று தெரிந்தால் , ஆரத்தின் மதிப்பு 
என்ன ? 


5 . 


x + y - 8x + 12y - 15 = 0 என்ற வட்டத்தோடு 
பொது மையமுடைய வட்டம் ஒன்று ( 5 , 4 ) எனும் 
புள்ளி வழியேச் செல்கிறது . அதன் சமன்பாட்டைக் 
கண்டுபிடி . 


8. x + y + 1 = 0 என்ற கோடு x + y - 6x + 8y - 10 = 0 

என்ற வட்டத்தின் ஒரு விட்டமாகும் என நிறுவுக . 
மேலும் இவ்விட்டத்திற்குச் செங்குத்தாக உள்ள விட் 
டத்தையும் கண்டுபிடி . 


என்ற 

வட்டத்தி 


x + 2 - 14x + 6y + 9 = 0 
னுடைய நாண் ஒன்றின் நடுப்புள்ளி ( 2 , 1 ) என்றால் , 
அந்த நாணின் சமன்பாடு காண்க . 


கணிதம் 


- 


ஓர் அறிமுகம் . 


374 


8. x + y - 8x + 6y - 3 = 0 என்ற வட்டத்தின் 

விட்டம் ஒன்று 2x - 7y + 7 = 0 என்ற கோட்டிற்கு 
இணையாக உள்ளது . அதன் சமன்பாடு என்ன ? 


9. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் 

காணப்படும் புள்ளிகள் வழியாகச் செல்லும் வட்டத்தைக் 
கண்டுபிடி . 
( i ) ( 2 , 1 ) , ( 1 , 2 ) , 18 , 9 ) . 
( ii ) ( 2 , - 1 ) , ( 1 , 1 ) , ( 3 , 2 ) 
( iii ) ( 0 , 0 ) , ( - ! , 0 ) , ( 0 , 3 ) 


10. ( 4 , 8 ) . ( -4 , 4 ) , 110 6 ) என்ற புள்ளிகளால் 

அமையப்பெறும் முக்கோணத்தின் சுற்றுவட்டத்தின் 
சமன்பாடு காண்க . மேலும் ( 10 , 

10 ) என்ற புள்ளி 
அவ்வட்டத்தின் மீது அமையும் என்றும் காட்டு . 


11. ( 3 , 4 ) , ( -3 . -4 ) , ( 0 , 5 ) , ( -5 , 0 ) எனும் புள்ளிகள் 

ஒரே வட்டத்தின் மீது அமைவன என்று நிறுவுக . 
அவ்வட்டத்தின் ஆரம் என்ன ? 


12 . 


2x + y = 4 , x + 2y = 5 , x + y = 6 என்ற கோடு 
களால் அமையப்பெறும் முக்கோணத்தின் 

சுற்று 
வட்டத்தைக் கண்டுபிடி . 


என்ற 


19. ( x - 3 ) 2 + ( y - 4 2 = 25 

வட்டம் ஆதி 
வழியேச் செல்லும் என்று காட்டு . மேலும் , ஆதிவழிச் 
செல்லும் விட்டத்தின் மறு முனையையும் காண்க . 


14. ( 4 , 1 ) என்ற புள்ளி x2 + y - 2x + by - 15 = 0 

என்ற வட்டத்தின் மீது உள்ளது என்று நிரூபிக்கவும் . 
மேலும் , இப்புள்ளி வழியேச் செல்லும் விட்டத்தின் 
மற்றொரு முனையையும் கண்டுபிடி . 


15. கீழ்க்காணும் ஒவ்வொரு ஜோடி வட்டங்களும் ஒன்றை 

யொன்று உள்பக்கமாக தொட்டுக்கொள்ளுமா , அல்லது 
வெளிப்பக்கமாக தொட்டுக் கொள்ளுமா 

என்பதைக் 
கண்டறியவும் . அவை தொட்டுக்கொள்ளும் புள்ளியை 
யும் காண்க . 
( i ) x + y - 5 = 0 ; x " + y - 4x + 8y - 25 = 0 


வட்டம் 


375 


( ii ) x + y - 2x - 8y + 8 = 0 ; 

x2 + ye - 10x - 2y + 22 = 0 


2 


( iii ) x + y - 4x + 6y + 8 = 0 ; 

x + y2 - 10x - 6y + 14 = 0 


16. பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் உள்ள புள்ளிகளை 

இணைக்கும் கோட்டை விட்டமாகவுடைய வட்டத்தின் 
சமன்பாட்டைப் பெறவும் . 
( i ) ( 1 , 4 ) ; ( 5 , - 2 ) 
( ii ) ( 3 , -2 ) , ( -5 , 4 ) 
( iii ) a cose . b sing ) , ( b cose , a sing ) 


17 . கீழே கொடுக்கப்பட்டுள்ள 

நிபந்தனைகளை 

நிறைவு 
செய்யும் வட்டத்தைக் கண்டுபிடி . 
( i ) வட்ட மையம் 2x - y = 5 எனும் கோட்டின் மீது 

அமைந்துள்ளது ; ( 4 , - 10 ) , ( -8 , 8 ) என்ற 

புள்ளிகள் வழியே செல்லுகிறது . 
( ii ) ( -2 , 4 ) எனும் புள்ளி வழியேச் சென்று , இரண்டு 

ஆயக்கூற்று அச்சுகளையும் தொடுகிறது . 
( iii ) x 

x = 4 எனும் நேர்கோட்டையும் , மற்றும் இரண்டு 

அச்சுகளையும் தொட்டுக் கொண்டிருக்கும் . 
( iv ) Y. அச்சை ( 0 , 1 ) என்ற புள்ளியில் தொட்டுக் 

கொண்டு , ( 1 , 2 ) எனும் புள்ளி வழியேச் செல்லும் . 
( v ) அச்சுகளின் மிகைப்பகுதிகளிலிருந்து 

3 , 2 அலகு நீளங்களுள்ள வெட்டுத் துண்டுகளை 

உண்டாக்கும் ; ஆதி வழியாகப் போகும் . 
( vi ) ஒரு வட்டத்தின் மையம் X- அச்சின் மீதுள்ளது ; 

மேலும் அதன் ஆரம் 5 அலகு என்றும் , அவ் 
வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளி ( 2 , 3 ) என்றும் 
இருக்கக்கூடியது . 


முறையே 


18. ( 3 , 1 ) , ( 0 , 4 ) , ( 0 , - 6 ) என்ற புள்ளிகள் வழியாகச் 

செல்லும் வட்டத்தையும் , ( 0 , 4 ) என்ற புள்ளியில் அவ் 
வட்டத்திற்கு 

வரையப்படும் தொடுகோட்டையும் 
காண்க . 


376 


கணிதம் - 

ஓர் அறிமுகம் 


19 . கீழ்க்காணும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வட்டமும் , 

அவ்வட்டத்தின் மீதுள்ள ஒருபுள்ளியும் கொடுக்கப்பட் 
டுள்ளன . அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் 
சமன்பாட்டைப் பெறவும் . 
( i ) x + y - 4x + 6y + 8 = 0 ; ( 4 , -2 ) . 
( ii ) x + y - 2x + 4 ) - 20 == 0 ; ( - 2 , 2 ) . 

( iii ) 2x + 2y2 18x - 5y + 29 = C ; ( 3 , -1 ) 
20. x2 + y ) 4x - 2y - 5 = 0 ; x 2 + y + 8x + 2y 

- 73 என்ற இரண்டு வட்டங்களுக்கும் ( 5 , 2 ) 
என்பது ஒரு பொதுவான புள்ளி என நிரூபி . மேலும் , 
இரண்டு வட்டங்களுக்கும் , இப்புள்ளியில் வரையப்படும் 
தொடுகோடுகளைக் காண்பதன் மூலம் , அவ்வட்டங்கள் 
ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டிருக்கும் 

எனக் 
காட்டு . 


- 


21 . 


3x2 + 3y : -4x -5y -7 = 0 என்ற வட்டத்தை 
X- அச்சு வெட்டும் புள்ளிகளைக் கண்டுபிடி . 

கண்டுபிடி . மேலும் 
X- அச்சின் மீது அமையும் வட்டநாணின் நீளத்தைக் 
கணக்கிடு . 


22 . 


x + 7y + 44 = 0 என்ற கோட்டிற்கும் , x2 + ye 
-4x + 6y - 12 = 0 என்ற வட்டத்திற்கும் பொதுவானப் 
புள்ளிகளையும் , அக்கோட்டின் மீது 

வட்டத்தினால் 
வெட்டப்படும் துண்டுப்பகுதியின் நீளத்தையும் காண்க . 


23. , 

y = mx எனும் நேர்கோடும் , x2 + y - 2ax = 0 என்ற 
வட்டமும் ஆதி ( 0 ) யிலும் , A- யிலும் வெட்டிக் கொள்ளு 
மானால் , OA- வை விட்டமாக உடைய வட்டத்தின் 
சமன்பாட்டைப் பெறவும் . 


24. ( 2 , -2 ) எனும் புள்ளியை மையமாகவும் , 2 அலகு 
ஆரமும் உடைய வட்டத்தைக் கண்டுபிடி . 

அவ்வட் 
டத்தை x + y = 1 என்ற நேர்கோடு தொடும் என்றும் 
நிறுவுக . 


25. 4x + 3y = 25 என்ற நேர் கோடு , 2x2 + 2y " - 4x - 3y 

25 = 0 என்ற வட்டத்திற்குத் தொடுகோடாக 
அமையும் என்று காட்டு . மேலும் அக்கோடு வட்டத் 
தைத்தொடும் புள்ளியையும் கண்டுபிடி . 


வட்டம் 


377 


26. பின் வரும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு புள்ளியும் , ஒரு 

வட்டமும் கொடுக்கப்பட்டுள்ளன . அப்புள்ளி , குறிப் 
பிட்ட வட்டத்திற்கு வெளியே அமைந்துள்ளது என்று 
காட்டு . 

மற்றும் , அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 
வரையப்படும் தொடுகோட்டின் நீளத்தையும் கணக்கிடு . 
( i ) ( 1 , 2 ) ; x2 + y = 2x + 6y - 3 = 0 
( ii ) ( 2 , -- ) ; 

; 

x + y + 2x 8y - 8 = 0 
( iii ) ( 1,2 ) ; 2. + 2y : + 2x + 13y - 6 = 0 


விடைகள் 


1 . 


( i ) x " - | - } 2 - 2x + 6y - 15 = 0 
( ii ) x2 + y + 8x - 8y + 21 = 0 
( iii ) x + ] + 4y 

+ y + 4y - 5 = 0 
( i ) ( - 2.4 ) ; 2 ( ii ) ( - 7 , 4 ) ; 3/10 . 
( 

; 3 

0 
2 


2 
. 


15 


3 ( iv ) 


; 


a . 


ஆாம் = 1 


3. x2 + y2 - 6x + 4x + 4 = 0 . 4. ஆாம் 
5.x2 + y - 8x + 12y - 

8x + 12y - 49 = 0 , 6. x - y = 7 . 
7. 5x - 4y = 6 . 8. 2x - 7y = 29 .. 
9 . ( i ) x2 + 12 - 10x 10y 25 . 
( ii ) x + y - 

5.x - y + 4 = 0 . 
( iii ) x2 - + 2 + x - Sy: = 0 . 
10. x2 + 1 - 8x + 4y = 80 11. ஆரம் 

5 . 
12. x + y - 17x - 19y + 50 = 0 . 13 ( 6. 8 ) . 
14. ( - 2.7 ) . 
15 . ( i ) உட்பக்கமாக ; ( - 2 , 4 ) . 

17 11 
( ii ) வெளிப்பக்கமாக ; 

5 ) 

5 
( iii ) வெளிப்பக்கமாக ; ( 3 . 

( 3. - 1 ) . 


( i ) 32 + , 2 - 6x - 2y - 3 = 0 
) 2 
( ii ) x + y 2 + 2x -- . 2y - 23 = 0 
( iii ) x + } ” – ( a + b ) ( x cos 9 + y sin a ) + ab = 0 


878 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


17 . 


( i ) x + y2 = 8x + y + 144 . 
( ii ) x2 + y + 4x – 4y + 4 = 0 . 
( iii ) ** + y2 -- 4x + 4y + 4 = 0 . 
( iv ) x2 + y2 2x + 2y - 1 . 
( v ) x2 y ? = 3x + 2y . 
( vi ) x + y2 + 4x = 21 ; x2 + y2 -12x + 11 = 0 , 


• 


18. x2 + y2 + 4x + 2y – 24 = 0 ; 2x + 5y = 20 . 
19. ( i ) 2x + y = 1 ; ( ii ) 8x_4y + .14 = 0 ; ( iii ) 2x + 3y = 3 


21. ( -1,0 ) ; (5.0) ; 


in 
3 


22. ( 5 , -7 ) ; ( -2 , -6 ) ; 


2a ( x + myy 


5 V2 

29 . ( 1 + m² ) ( x2 + y2 ) 
24. x2 + y2 - 2x + 4y + 3 = 0 
26. ( i ) V 12 ( ii ) V20 ( iii 4 


25. ( 4 , 31 . 


4. பரவளையம் 

( Parabola ) 
( அ ) கூம்பு வளைவு ( Conic ) 
வறையறை 

ஒரு நிலையான புள்ளியிலிருந்தும் , ஒரு நிலையான கோட்டிலி 
ருந்தும் உள்ள , ஒரு நகரும் புள்ளியின் தூரங்களின் விகிதம் மாறாத 
எண்ணாக இருக்குமானால் , அந்நகரும் புள்ளியின் நியமப்பாதை 
ஒரு கூம்பு வளைவு என்று அழைக்கப்படும் . 

S என்பது ஒரு நிலையான புள்ளியாகவும் , 1 என்பது ஒரு 
நிலையான கோடாகவும் இருக்கட்டும் . P எனும் நகரும் புள்ளியை 
எடுத்துக் கொள்வோம் . P- யிலிருந்து / -க்கு PM எனும் செங் 
குத்துக் கோடு வரையவும் . பின் . -ன் 
எல்லா நிலைக்கும் SP : PM என்ற விகிதம் 
மாறாமல் இருக்குமானால் , P- ன் இயங்கு 

P 
வரையை ஒரு கூம்புவளைவு என்று கூறு 

M ; 
கிறோம் . 

SP 
PM 

எனும் மாறாத 
விகிதத்தை e என்று குறிப்பிடுதல் வழக்க 

S 

l 
மாகும் . இங்கு , S என்ற நிலையான 
புள்ளியை கூம்பு வளைவின் குவியம் படம் 32 . 
( Focus ) எனறும் ; 1 என்றகோட்டை , 
இயக்குவரை ( Directrix ) என்றும் ; e என்ற விகிதத்தை , மைய 
கவற்சி ( Eccentricity ) என்றும் கூறுவதுண்டு . 


பொதுவாக , 


மேலும் , e < 1 என்றால் , கூம்புவளைவை ஒரு நீள்வளையம் 

( Ellipse ) என்றும் ; 
e = 1 என்றால் , 

கூம்புவளைவை ஒரு பரவளையம் 
( Parabola ) என்றும் ; 
e > 1 என்றால் , கூம்புவளை வை ஒரு அதிபரவளையம் 
( Hyperbola ) என்றும் குறிப்பிட்ட பெயர்களால் 
அழைக்கிறோம் . 


380 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இங்கு நாம் காண இருப்பது பரவளையத்தின் பண்புகளைப்பற்றி 
மட்டும் தான் . முதலில் . பரவளையத்தின் சமன்பாட்டைப் பெறுவது 
எவ்வாறு 

என்பதைப் பார்ப்போம் . பிறகு பரவளையத்தின் 
பண்புகளை எடுத்துக்கொள்வோம் . 


( ஆ ) பரவளையம் 
( 1 ) வரையறை 

ஒரு நிலையான புள்ளியிலிருந்தும் , ஒரு நிலையான நேர் 
கோட்டிலிருந்தும் , சமதூரத்தில் இருக்குமாறு நகர்ந்து செல்லும் 
புள்ளியின் நியமப்பாதை ஒரு பரவளையமாகும் . 


10 


M 


Y. 


ZAS 


N 


+ 


படம் 33 . 


( 2 ) பரவளையத்தின் சமன்பாடு காணுதல் 

கொடுக்கப்பட்டுள்ள நிலையான புள்ளியை S என்றும் , நேர் 
கோட்டை 1 என்றும் குறிப்பிடுவோம் . P என்பது நகரும் புள்ளி 
யாக இருக்கட்டும் . SP- ஐச் சேர்க்கவும் ; 1 - க்குச் செங்குத்தாக 
PM என்ற கோட்டை வரையவும் . 


S எனும் புள்ளியிலிருந்து 1 - க்குச் செங்குத்தாக SZ- ஐ வரை 
யவும் . SZ- ன் நடுப்புள்ளியை A என்றும் . SZ = 2a என்றும் 
எடுத்துக்கொள்வோம் . ( ஃ SA = AZ = a ) . 


இப்பொழுது , A என்ற புள்ளியை ஆதியாகவும் , AS- ஐ 
X- அச்சாகவும் . AS- க்சச் செங்குத்துக்காக A- ல் வரையப்படும் 
கோட்டை Y- அச்சாகவும் 

கருது வோம் 

இவ்வச்சுகளைப் 
பொருத்து , S- ன் ஆயக்கூறுகள் ( a , 0 ) என்றும் , Z- ன் ஆயக் 


1.ரவளையம் 


381 


கூறுகள் ( -u . 0 ) என்றும் அமையும் . எனவே , இயக்குவரை 
-ன் சமன்பாடு 

a , அல்லது x + a = 0 என்று கண்டு 
கொள்ளலாம் . 


X 


X- அச்சுக்குச் செங்குத்தாக PN- ஐ வரைவோம் . 
P- ன் ஆயக்கூறுகளை ( x , y ) என்று கொள்வோம் . 
பரவளையத்தின் மீது P அமைந்திருப்பதால் , SP 

= PM 
என்றாகும் . 

ஃ . SP2 = PM2 

j.e. ( x - a ) + { y - 0 ) 2 = PM 
ஆனால் PM = NZ = NA + AZ = ( x + a ) 

( x - a ) + y = ( x + al2 என்றாகும் . 
i.e. 

y = ( x + a ) - ( x - a ) 


. 


i.e. 


y = 4 ax 


இதுதான் பரவளையத்தின் சமன்பாடாகும் . 
( 3 ) பரவளையத்தின் உருவத்தைக் காணுதல் 
பரவளையத்தின் சமன்பாடு , 

y = 4ax என்பதாகும் . 
இச்சமன்பாட்டிலிருந்து பின்வரும் முடிவுகளை எளிதில் பெற 
முடியும் . 


( i ) y = = 2 ax 

ஆகையால் , x- ன் ஒவ்வொரு மிகை மதிப்பிற்கும் ஒப்ப ; 
எண்ணளவில் சமமாகவும் , அடையாளத்தில் மாறுபட்டும் உள்ள 
இரண்டு மதிப்புகளை y ஏற்கும் என்று தெரிகிறது . அதாவது 
பரவளையம் X- அச்சைப் பொருத்து சமச்சீருள்ளதாகும் . 

( ii ) x = 0 எனும்போது , y = 0 என்றாவ தால் , ஆதி , A 
என்பது பரவளையத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் . 
( iii ) பரவளையச் சமன் பாட்டின் இடது 

பக்கம் , -ன் 
அனைத்து மதிப்புகளுக்கும் மிகையாதலின் , வலது பக்கமும் 
எப்பொழுதும் மிகையாகவே இருக்கவேண்டும் . அதாவது -ன் 
மதிப்பு மிகையாகத்தான் இருக்கவேண்டும் . எனவே , வளை 
வரை முழுவதும் முதல் காற்பகுதியிலும் நான்காம் காற்பகுதி 
யிலும் அமைந்திருக்கும் . 


382 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( iv ) y " 4ax 
இரண்டு பக்கமும் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக்காண , 

dy 
2y 
de 

= 4a என்று கிடைக்கும் . 


2a 


i.e. 


du 
dx 


= 


y 
2a 
0 


dy 
dx 


ஃ . 


ல என்பதாகும் . 


A 


i.e. ஆதியில் வளைவரைக்கு வரையப்படும் தொடுகோட்டின் 
சரிவு முடி விலியாகும் . எனவே , அத்தொடுகோடு X- அச்சுக்குச் 
செங்குத்தாக இருக்கும் . அதாவது . Y- அச்சு பரவளையத்தை 
ஆதியில் தொடும் என்றறிகிறோம் . 
x- ன் மதிப்பு 

முடிவிலியை அணுகும்போது , y- ன் 
மதிப்பும் முடிவிலியை இரண்டு பக்கங்களிலும் அணுகும் என்று 
தெரிகிறது . அதாவது , x + ல எனும்போது , y + ( + ) , 
அல்லது ( - o ) என்றாகும் . 


மேலே கண்ட பண்புகளைக் கொண்டு , பரவளையத்தை வரை 
வோமானால் , அதன் அமைப்புப் படத்தில் உள்ளவாறு இருக்கும் . 


( 4 ) வரையறைகள் 

பரவளையத்தின் மீதுள்ள A என்ற புள்ளி பரவளையத்தின் 
உச்சி அல்லது முனை ( Vertex ) எனப்படும் . 

உச்சி A , குவியம் S இவற்றை இணைக்கும் கோடு பர 
வளையத்தின் அச்சு ( Axis ) என்று கூறப்படும் . 

இங்கு , X- அச்சும் , பரவளையத்தின் அச்சும் ஒன்றென அறிய 
வும் . மேலும் Y- அச்சு , உச்சியில் வரையப்படும் தொடுகோடாக 
உள்ளது . 


குவியம் பி வழியே , X - அச்சுக்குச் செங்குத்தாக வரையப்படும் 
நேர்கோடு , பரவளையத்தை L , L எனும் புள்ளிகளில் சந்திக்கு 
மானால் , 

LL என்ற இரட்டை நிலைத்தூரத்தை ( Double 
Ordinate ) பரவளையத்தின் செவ்வகலம் ( Latus rectum ) என்று 
கூறுகிறோம் . 


மேலேயுள்ள படத்திலிருந்து , L- ன் x- ஆயக்கூறும் , S- ன் 
3 - ஆயக்கூறும் சமம் என்பது விளங்கும் . 

என்பது விளங்கும் . ஆகையால் , .ன் 


பரவளையம் 


383 


- 


2a . 


y- ஆயக்கூறைப் பெற பரவளையத்தின் சமன்பாட்டில் x = a 
என்றிட வேண்டும் . 

ஃ . y2 = 4 a.a = 4aa 
i.e. y = + 2a 

L- ன் y- ஆயக்கூறு = 2 a ; L - ன் y- ஆயக்கூறு 
இவ்வாறு , செவ்வகலத்தின் நீளம் = LL 

SL + SL 
2a + 2a 

4a என்று 

கிடைக்கும் . 
குறிப்பு : 

( i ) இதுகாறும் பார்த்த முடிவுகளிலிருந்து , பின் வருவன 
வற்றை நினைவில் கொள்வது எளிதாகும் . 

பரவளையத்தின் சமன்பாடு , y = 4ar என்பதாகும் . 
பரவளையத்தின் உச்சி , A ( 0 , 0 ) எனும் புள்ளியாகும் . 
பரவளையத்தின் குவியம் , S ( a , 0 ) என்ற புள்ளியாகும் . 

பரவளையத்தின் இயக்கு வரை x + a = 0 எனும் நேர் 
கோடாகும் . 

பரவளையத்தின் அச்சு y = 0 என்ற கோடாகும் . 

பரவளையத்தின் உச்சியில் வரையப்படும் தொடுகோடு x = 0 
என்பதாகும் . 

பரவளையத்தின் செவ்வகலம் L L = 4a என்பதாகும் . 

( ii ) படத்திலிருந்து , AN = x , AS = a , NP = y என்று 
தெரிகிறது . எனவே பரவளையத்தின் சமன்பாட்டை 

NP3 = 4.AN. AS என்றும் எழுதலாம் என அறியவும் . 
( 5 ) பரவளையத்தின் பல்வேறு அமைப்புக்கள் 

( i ) y = 4ax என்ற பரவளையத்திற்கு X- அச்சின் மிகைப் 
பகுதி அதனுடைய அச்சாகவும் , Y- அச்சு அதன் உச்சியில் 
வரையப்படும் தொடுகோடாகவும் அமையும் என்று தெரியும் . 
மேலும் , குவியம் ( a , 0 ) என்ற புள்ளியாகவும் , இயக்குவரை 
x + a = 0 எனும் கோடாகவும் உள்ளன . 

இதே போன்று , பின் வரும் மூன்று வெவ்வேறு அமைப்புகளை 
உடைய பரவளையங்களையும் வரையறுக்க முடியும் . 
( ii ) y 4ax என்பதும் 

பரவளையமாகும் . 
இதனுடைய அச்சு X- அச்சின் குறைப்பகுதியாகவும் ; உச்சியில் 
வரையப்படும் தொடுகோடு Y- அச்சாகவும் உள்ளன . 

மேலும் , பரவளையத்தின் குவியம் ( -a , 0 ) என்றும் , இயக்கு 
வரை x - a = 0 என்றும் இருக்கும் என்பது நன்கு விளங்கும் . 


2 


- 


384 


கணிதம் ஓர் 


அறிமுகம் 


இங்கு முழு வளை வரையும் இரண்டாம் காற்பகுதியிலும் , மூன்றாம் 
காற்பகுதியிலும் அமைந்துள்ளதைக் கவனிக்கவும் . 

( iii ) = 43y என்பது Y- அச்சின் மிகைப்பகுதியை தனது 
அச்சாகவும் ; X- அச்சை , உச்சியில் வரையப்படும் தொடுகோடா 
கவும் உடைய ஒரு பரவளையமாகும் . இவ்வளைவரை முழுவதும் 
முதலாவது மற்றும் இரண்டாவது காற்பகுதிகளிலேயே அமைந் 
துள்ளது . 

இப்பரவளையத்தின் குவியம் ( 0 , ) என்பதையும் , இயக்கு 
வரை y - a = 0 என்பதையும் எளிதில் அறியலாம் 
( iv ) x2 

4ay என்ற பாவளையத்திற்கு , Y- அச்சின் 
குறைப்பகுதி , வளைவரையின் அச்சாகவும் ; X- அச்சு , உச்சியில் 
வரையப்படும் தொடுகோடாகவும் உள்ளன . முழுவளை வரையும் 
மூன்றாவது மற்றும் நான்காவது காற்பகு திகளிலேயே உள்ளது . 

இங்கு , பரவளையத்தின் குவியம் ( 0 , -a ) என்றும் , இயக்கு 
வரை y - d = 0 என்றும் இருக்கின்றன . 

இந்த நான்கு வகை பரவளையங்களுக்கும் ஆதியே உச்சியாக 
அமைந்துள்ளதையும் , செவ்வகலத்தின் நீளம் ( 4a ) என்றுள்ள 
தையும் கவனிக்கவும் . இவற்றின் அமைப்புகளைக் கீழே வரையம் 
பட்டுள்ள படங்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம் . 

பரவளையத்தின் 4 வித அமைப்புககள் 
( i ) y : = 4ur 

( ii ) * = -4ax 


2 


2 


x ! 


2A 


S 


8 


AT2 


* 


* 2 = 4ax 


= -4ax 


22 


S 


AA 


A & 


A 


** 


* 


* 


Z 


S 


(iii ) x2 = 4ay 


x = -4ay ( iv ) 


...... 


படம் 34 . 


பரவளையம் 


385 


4 ax 


ye 


( இ ) தொடுகோடு 
( 1 ) y : = 

எனும் பரவளையத்தின் மீதுள்ள (x1 , 1 ) 
என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு yy = 2a ( x + x ) 
என்பதாகும் . 
நிரூபணம் 
பரவளையத்தின் சமன்பாடு , 
= 4ax 

( 1 ) 
இச்சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களும் X- ஐச் சார்ந்த 
வகைக்கெழு காண 

dy 
2y 

41.1 என்று பெறுவோம் . 
dx 
dy 

2a 
i.e. 

( 2 ) 
da y 
கொடுக்கப்பட்ட புள்ளி ( x , y 1 ) - ஐ P என்று குறிப்பிடுவோமானால் , 

dy 
பின் , P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சரிவு , m = 

dx 
என்று தெரியும் . 

2a 
j.e. m = 

y1 
எனவே , தேவையான தொடுகோட்டின் சமன்பாடுப் பின்வரு 
மாறு அமையும் . 

y = y = m ( x - x1 ) 

2a 

(( x - x1 ) 

yi 
i.e. y1 ( y - y1 ) 

) 2a ( x - 1 ) 
i.e. y1 

2a ( x - xy ) + y * 
= 2a ( x - x1 ) + 4a x1 ( : y = 4a x ) 

2a ( x + x ) 


i.e. 


yy1 = 2a ( x + x ) 


1) 


குறிப்பு : 
S = y ? 

4ax எனில் , பின் , T = yy ! - 2a ( x + x } 
என்றாகும் . ஆகையால் , S = 0 என்ற பரவளையத்திற்கு ( x , y . ) 
எனும் புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு T = 0 
என்பதாகும் . 

க . ஓ , அ . - 25 


386 


கணிதம் - 


ஓர் அறிமுகம் 


என்ற 


( 2 ) y = mx - - - என்ற நேர்கோடு y = 4ax 
பரவளையத்தின் தொடுகோடாக அமைவதற்கான நிபந்தனை 
யாவது = என்பதாகும் . 


4 


m 


நிரூபணம் 
பரவளையத்தின் சமன்பாடு , ye 

= 4ax 
நேர்கோட்டின் சமன்பாடு , y = mx + c ...... 


( 
1 
) 


) 
( 2 ) 


இந்த இரண்டு சமன்பாடுகளின் தீர்வுகள் காண , நேர் கோடு 
பரவளையத்தைச் சந்திக்கும் புள்ளிகளின் ஆயக்கூறுகளைப் பெற 
முடியும் . 
இப்பொழுது சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) -லிருந்து y- ஐ நீக்க , 

( mx + c ) = 4ax என்று கிடைக்கும் .. 
i.e. m3 x + 2 ( mc - 2a ) x + c = 0 

2 ) 

( 3 ) 


.. 


இருபடிச் சமன்பாடு ( 3 )-லிருந்து - ற்கு இரண்டு மதிப்புகள் 
கிடைக்கப்பெறும் . இவ்விரண்டு மதிப்புகளும் பரவளையத்திற்கும் 
நேர்கோட்டிற்கும் பொதுவான இரண்டு புள்ளிகளின் x - ஆயக் 
கூறுகளாகும் . ஆனால் நேர் கோடு ( 2 ) பரவளையத்தின் தொடு 
கோடாக அமையவேண்டுமானால் , இரண்டு பொதுப் புள்ளிகளும் 
ஒன்றுபடவேண்டும் . ஆகையால் , சமன்பாடு ( 3 )-லிருந்து 
கிடைக்கப்பெறும் x- ன் மதிப்புகள் சமமாக இருக்கவேண்டும் . 
எனவே , சமன்பாடு ( 3 ) -ன் தன்மைகாட்டி பூஜ்யமாகும் . 

அதாவது , [ 2 (mc 2a ) ] - 4m2c = 0 
i.e. 4 [ ( mc - 2a ) 

2a ) - m " ce ] = 0 
i.e. 

4a ( - mc + a ) = 0 


i.e. 


a 
C = 

m 


a 


+ 


mn 


குறிப்பு : ( i ) y ? 

= 4ax எனும் பரவளையத்திற்கு y = mx 
என்பது ஒரு தொடுகோடாக அமையும் என்று தெரிகிறது . 
அதாவது , கொடுக்கப்பட்ட m- ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் , 

a 
y = mx + 

என்பது 

ye = 4ax என்ற 

பரவளையத்தைத் 
m 
தொடும் ஒரு நேர்கோடாகும் . 


4 


பரவளையம் 


387 


( ii ) y = mx + c எனும் நேர்கோடு பரவளையத்தின் தொடு 
கோடாக அமைவதற்கான நிபந்தனையைப் பின் வரும் முறை 
யிலும் பெறலாம் . 


= 4ax 


பரவளையத்தின் சமன்பாடு , y 

( 1 ) 
நேர்கோட்டின் சமன்பாடு , y = mx + c 

( 2 ) 
நேர்கோடு ( 2 ) பரவளையத்தைத் தொடும் புள்ளியை , 

P ( xy , y ) என்க . 


yy1 


..P ( x 1 , y ) -ல் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 

= 2a ( x + x1 ) 
i.e. yi y = 2ax + 2ax1 

( 3 ) 
இப்பொழுது , சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) ஒரே நேர்கோட்டைக் 
குறிப்பதால் , 


2a 


2ax1 


y1 
1 


என்று இருக்கவேண்டும் . 


m 


C 


அதாவது , 


C 


2a 


31 = 


m 


y 


m 


ஆனால் , ( xy , y ) என்பது , y = 4ax- ன் மீதுள்ள ஒரு புள்ளி 
யாதலின் , 

y . = 4ax ) என்றிருக்கவேண்டும் . 


2 


y 


C 


அதாவது , 


( 2 ) 



= 4a . 


m 


a 


அதாவது , 


C 


m 


. 


என்று 


m2 


a 


-ன் இம்மதிப்பைப் பயன்படுத்தி , x 
பெறக்கூடும் . 

2a 

என்பன 
எனவே , P- ன் ஆயக்கூறுகள் 
வாகும் . 

இவ்வாறு , இங்கு நேர்கோடு தொடும் புள்ளியையும் காண 
முடிகிறது . 


2 ) 


2 
m 


388 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( iii ) பரவளையத்திற்கு வெளியே உள்ள எந்த ஒரு புள்ளி 
யிலிருந்தும் 

இரண்டு தொடுகோடுகளைப் பரவளையத்திற்கு 
வரையமுடியும் . 


P ( h , k ) 

என்பது y = 4ax என்ற பரவளையத்திற்கு 
வெளியே உள்ள ஒரு புள்ளியாக இருக்கட்டும் . 

இப்பரவளையத்திற்கு வரையப்படும் ஏதேனும் ஒரு தொடு 
கோட்டை , 

a 
Y = mx + எனக் கொள்வோம் . 

m 


இத்தொடுகோடு , P ( h , k ) எனும் புள்ளி வழியேச் செல்லு 
மாயின் , 
k = mih + 

என்றிருக்க வேண்டும் 


a 


m 


அதாவது , hm2 


km + a = 0 


இந்த சமன்பாடு , m- ல் இருபடியில் இருப்பதால் , m- ற்கு . 
இரண்டு மதிப்புகள் உண்டு என அறிகிறோம் . அதாவது , 1 - ல் 
அமைந்துள்ள இந்த இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் ml , m , 
எனில் , இம்மதிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் ஒப்ப , ஒரு தொடுகோடு 
P ( h , k ) என்ற புள்ளி வழியேச் 

செல்லும் என்று தெரிகிறது . 
அதாவது , P- யிலிருந்து பரவளையத்திற்கு இரண்டு தொடுகோடு 
கள் வரையமுடியும் என்று அறிகிறோம் . 


( ஈ ) ( 1 ) துணையலகின் மூலம் பரவளையத்தின் மீதுள்னப் புள்ளி 

யைக் குறிப்பிடுதல் 
மேலேயுள்ள குறிப்பு ( ii ) - லிருந்து , y = nx + 

என்ற நேர் 
கோடு y ? 

y = 4ax எனும் பரவளையத்தைத் தொடும் புள்ளி 
2a 

என்றிருக்கும் எனப் பார்த்தோம் . 


a 


ml 


( * ) 


m2 , 


11 


1 
இதில் f = 

என்றிட , தொடும் புள்ளி ( at , 2at ) 
என்றாகும் . ஆகையால் , பரவளையத்தின் மீதுள்ள எந்த ஒரு 
புள்ளியின் ஆயக்கூறுகளையும் ( at , 2at ) என்று குறிப்பிடலாம் 
என்று அறிகிறோம் . 


இங்கு , t என்பது துணையலகு ( Parameter ) எனப்படும் . 
இவ்வாறு , 1 எனும் ஒரே ஒரு மா றியைக் கொண்டு பரவளையத்தின் 


பரவளையம் 


389 


மீதுள்ள ஒவ்வொரு புள்ளியையும் குறிப்பிட முடியும் என்பது 
நன்கு விளங்கும் . இதைப் புள்ளி 1 என்றே குறிப்பிடுவது 
முண்டு . -ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஏற்ப , பரவளையத்தின் 
மீதுள்ள பல்வேறுப்புள்ளிகளைப் பெற முடியும் என்று தெரிகிறது . 


1 , இவற்றை 


( 2 ) பரவளையத்தின் மீதுள்ள புள்ளி 11 , புள்ளி 

இணைக்கும் நாணின் சமன்பாடு காணுதல் 
பரவளையத்தின் சமன்பாடு , ye 

= 4ax 


.... 


( 1 ) 


P , Q என்பன பரவளையத்தின் மீதுள்ள முறையே புள்ளி 11 , 
யுள்ளி 1 என்க . 


. 


அதாவது , P = ( ati * , 2at } ) ; Q = ( at , , 2at , ) 
ஃ நாண் PQ- ன் சமன்பாடு , 
( y - 2aty ) ( x - at 2 ) 

என்பதாகும் . 
( 2ati - 2at , ) ( -al ) 
i.e. ( y- 2at ) 

( x - al ) 2 ) 
2a ( t - 12 ) a ( 11-12 ) ( 11 + t , ) 
i.e. ( 11 + t , ) ( v - 2ati ) = 2 ( x - at12 ) 
i.e. 2x - ( 11 + 1 , ) y + 2atil , = 0 


( 2 ) 


( 3 ) பரவளையத்தின் மீதுள்ள புள்ளி 1 - ல் வரையப்படும் தொடு 

கோட்டின் சமன்பாடு காணுதல் 
Q என்ற புள்ளி P- யுடன் ஒன்றுபடும்போது , 

நாண் PO 
என்பது P எனும் புள்ளியில் பரவளையத்திற்கு வரையப்படும் 
தொடுகோடாக மாறும் என்று தெரியும் . எனவே , PO எனும் 
நாணின் சமன்பாட்டில் 1 , = ty = t என்றிட , புள்ளி 1 - ல் வரையப் 
படும் தொடுகோட்டின் சமன்பாடு கிடைக்கப்பெறும் . 


இவ்வாறு , பரவளையத்தின் மீதுள்ள 1 எனும் புள்ளியில் 
வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 


2x - ( t + t ) y + 2at.t = 0 என்றமையும் . 
i.e. 2x - 2ty + 2at = 0 


i.e. 


x - y + at ? = 0 


1 


அல்லது , y = 


x + at என்றும் எழுதலாம் . 


390 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( 4 ) பரவளையத்திற்கு வெளியே உள்ள ஒவ்வொரு புள்ளி 

யிலிருந்தும் இரு தொடுகோடுகள் வரையலாம் என நிறுவுதல் . 
பரவளையத்தின் சமன்பாடு , y = 4ax 

( 1 ) 


பரவளையத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியை P ( h , k ) 


என்க . 


என்று 


பரவளையத்தின்மீதுள்ள t எனும் புள்ளியில் வரையப்படும் 
தொடுகோட்டை , 
x - ty + at = 0 

எடுத்துக்கொள்வோம் . 
இத்தொடுகோடு P வழியேச் செல்லுமாயின் , 

h - tk + at = 0 என்பது உண்மையாகும் . 
i.e. ate - kt + h = 0 

( 2 ) 


சமன்பாடு ( 2 ) , t- ல் இருபடியில் உள்ளது . ஆகையால் ,, 
t- க்கு இரண்டு மதிப்புகளைப் பெறமுடியும் . இம்மதிப்புகள் ஒவ் 
வொன்றிற்கும் ஒப்ப , P வழியே ஒரு தொடுகோடு கிடைக்கப் 
பெறும் . எனவே , P- யிலிருந்து 

இரண்டு தொடுகோடுகள் 
வரையமுடியும் என்று தெரிகிறது . 


குறிப்பு : 
சமன்பாடு ( 2 ) -ன் மூலங்களை ti , 1 , என்க . 

( -k ) 
மூலங்களின் கூடுதல் , t1 +1 , = 


k 


a 


a 


மூலங்களின் பெருக்கல் , tit , - 


h 


a 


( 5 ) பரவளையத்தின் மீதுள்ள t என்ற புள்ளியில் வரையப்படும் 
செங்கோடு ( Normal ) காணுதல் 

பரவளையத்தின் சமன்பாடு y = 4ax 


இதன் மீதுள்ள 1 என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு , 

x - ty + at = 0 என்று தெரியும் . 


5 


இக்கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள எந்த ஒரு நேர்கோட்டின் 
சமன்பாட்டையும் , 

tx + y = A என்று எடுத்துக் கொள்ளமுடியும் . 


பரவளையம் 


391 


மேலும் இக்கோடு t என்ற புள்ளி வழியாகச் செல்லுமானால் , 

t ( ate ) + ( 2at ) = A என்றாகும் . 
எனவே , t- ல் வரையப்படும் செங்கோட்டின் சமன்பாடு , 

tx + y = at : + 2at என்பதாகும் . 


புள்ளி 


( 6 ) எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் பரவளையத்திற்கு மூன்று செங் 

கோடுகள் வரைய முடியும் என நிறுவுதல் . 
y = 4ax என்ற பரவளையத்தின் மீதுள்ள 1 எனும் புள்ளியில் 
வரையப்படும் செங்கோட்டின் சமன்பாடு , 

tx + y = at : + 2at என்று தெரியும் . 
இச் செங்கோடு , P ( h , k ) என்ற கொடுக்கப்பட்டுள்ள 
வழியாகச் செல்லுமானால் , பின் வரும் தொடர்பு உண்மையாகும் . 

th + k = at : + 2at 
i.e. at + ( 2a - h ) t - k = 0 
இச்சமன்பாடு 1 - ல் முப்படியிலிருப்பதால் , இதன் மூலங்கள் 
மூன்று இருக்கவேண்டும் என்று தெரிகிறது . அதாவது , மேலே 
யுள்ள நிபந்தனைக்குட்பட்டு , 1 - க்கு மூன்று மதிப்புகள் உள்ளன 
என்று பொருளாகும் . இவை ஒவ்வொன்றுக்கும் ஒப்ப P வழியேச் 
செல்லும் செங்கோடு ஒன்று உண்டு என்றும் அறிகிறோம் . 
அதாவது , P- யிலிருந்து பரவளையத்திற்கு மூன்று செங்கோடுகள் 
வரைய முடியும் என்று தெரிகிறது . 


குறிப்பு : 
( j ) 

மேலே பார்த்த , t- ல் முப்படியிலுள்ள சமன்பாட்டின் 
மூலங்கள் ti , t ,, ts , என்றிருக்குமானால் , பின் இம் மூலங்களுக்கும் 
சமன்பாட்டில் இருக்கும் குணகங்களுக்குமிடையே பின் வரும் 
தொடர்புகளைப் பெறமுடியும் என்று அறியவும் . 

( 1 - ன் குணகம் ) 
11 + 1 , + ts = 

= 0 
( 1 * -ன் குணகம் ) 
( t- ன் குணகம் ) 

( 2a - h ) 
t ] + 1.18 + st1 

( 1 - ன் குணகம் ) 
- ( தனி உறுப்பு ) 

k 
ty t , ts 

( 1 - ன் குணகம் ) 


= 


= 


a 


== 


a 


இம் மூன்று முடிவுகளும் மிகவும் பயன்படக் கூடியனவாகும் 
இவற்றிலிருந்து பின் வரும் முடிவுகளையும் எளிதில் பெறலாம் 
என்பது நன்கு விளங்கும் . 


392 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( ii ) P ( h , k ) என்ற புள்ளியிலிருந்து பரவளையத்திற்கு 
வரையப்படும் செங்கோடுகள் பரவளையத்தை 11 , 12 , 13 எனும் 
புள்ளிகளில் வெட்டுகின்றன . இதையே , பரவளையத்தின் மீதுள்ள 
ti , te , 13 என்ற புள்ளிகளில் வரையப்படும் செங்கோடுகள் P- ல் 
சந்திக்கின்றன என்றும் கருதலாம் . 


இப்புள்ளிகளின் , y- ஆயக்கூறுகளாவன 
என்பனவாகும் . எனவே , 


2at1 , 2at , . 2ats 


y- ஆயக்கூறுகளின் கூடுதல் 


== 


2at , + 2at , + 2at , 
= 2a ( t1 + 1 , + 13 ) 

2a( 0) ,[ :: [11 + 1 , + ts ) = 0 ] 
0 


இவ்வாறு , பரவளையத்தின் மீதுள்ள ஏதேனும் 3 புள்ளிகளில் 
வரையப்படும் செங்கோடுகள் ஒரே புள்ளியில் வெட்டிக்கொள்ளு 
மானால் , அப்புள்ளிகளின் குத்தாயங்களின் கூடுதல் பூஜ்யமாகும் 
என்று தெரிகிறது . 


( iii ) பரவளையத்தின் மீதுள்ள 11 , 1 , என்ற இரண்டு புள்ளி 
களில் வரையப்படும் செங்கோடுகள் மீண்டும் பரவளையத்தின் 
மீதே 

வெட்டிக்கொள்ளுமானால் , அவை வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியை 13 என்று குறிப்பிடுவோம் . பின் 1 , 1 , , 13 என்ற புள்ளி 
களில் வரையப்படும் செங்கோடுகள் , மீண்டும் 13 எனும் புள்ளி 
யிலேயே வெட்டிக்கொள்கின்றன என்றாகும் . எனவே , மேலே 
கண்ட ஒரு முடிவிலிருந்து , 


k 


ti te ta = 


என்று தெரியும் . 


ஆனால் , இங்கு ( h , k ) என்பன புள்ளி 13 - ஐத் தான் குறிக்கும் 

2at3 
ஃ 11 12 13 

2ts என்று கிடைக்கும் . 


a 


i.e. 


2 


பல 


இதேபோன்று வேறு 

முடிவுகளையும் , துணையலகு 
முறையில் ஆயக்கூறுகளை எழுதுவதன் மூலம் , எளிதில் நிறுவ 
முடியும் என்பதை அறியவும் . 


398 


பரவளையம் 


( 7 ) ஒரு வட்டமும் , ஓரு பரவளையமும் பொதுவாக 4 புள்ளி 
களில் வெட்டிக்கொள்ளும் என நிறுவுதல் . 


வட்டத்தின் சமன்பாட்டையும் , பரவளையத்தின் சமன்பாட் 
டையும் கீழ்க்காணும் அமைப்பில் எடுத்துக்கொள்வோம் . 


x2 + 1 + 2gx + 2fl + c = 0 

y 4ax 


( 1 ) 
( 2 ) 


இப்பரவளையத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை ( at , 
2at ) என்று குறிப்பிடலாம் எனபது நமக்குத் தெரியும் . இப்புள்ளி 
வட்டத்தின் மீதும் 

அமைந்திருக்கவேண்டுமானால் , இதன் 
ஆயக்கூறுகள் சமன்பாடு ( 1 ) -ஐ நிறைவு செய்ய வேண்டும் . 
ஆகையால் பின்வரும் தொடர்பு உண்மையாகும் . 


அதாவது , ( at ) 2 + ( 2at ) 2 + 2g ( at ) + 2f ( 2at ) + c = 0 
அதாவது , a 14 + 2a ( 2a + g ) t2 + 4aft + c = 0 

( 3 ) 


சமன்பாடு ( 3 ) , 1 எனும் மாறியிலுள்ள ஒரு நான்கு படிச் 
சமன்பாடாகும் . 

எனவே இதற்கு 4 மூலங்கள் உண்டு என்றறி 
கிறோம் . அதாவது . 1 - க்கு நான்கு 

மதிப்புகள் உள்ளன என்ப 
தாகும் . இவை ஒவ்வொன்றிற்கும் ஒப்ப , வட்டத்திற்கும் , பர 
வளையத்திற்கும் பொதுவானப் 

புள்ளி ஒன்று உண்டு என்பது 
நன்கு விளங்கும் . இவ்வாறு , இவ்விரண்டு வளைவரைகளுக்கும் 
பொதுவானப்புள்ளிகள் நான்கு உள்ளன 

என்று 

தெரிகிறது . 

வெட்டிக் 
அதாவது , 

வட்டமும் . பரவளையமும் 4 புள்ளிகளில் 
கொள்கின்றன . 


குறிப்பு : 
( i ) சமன்பாடு 

( 3 ) -ன் மூலங்களை ti , 1 , , tg , t4 என்க . 
எனவே இம்மூலங்களுக்கும் குணகங்களுக்குமிடையே பின்வரும் 
தொட்ர்புகளைப் பெற முடியும் . 
( +1, + t + t ) = 0 

( 1 ) 
2a ( 2a + g ) 

2 ( 2a + g ) 
2111, = 

( 2 ) 
ae 
- 4af - 4f 

( 3 ) 
a2 


211 


. 


a 


2 111,19 = -41 


(( 4 ) 


... 


C 


tntetst4 


( 4 ) 


|| 


... 


Q2 


394 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


. 


y- ஆயக் 


( ii ) இப்பொழுது நான்கு பொதுப்புள்ளிகளின் 
கூறுகளின் கூடுதல் . 

2ati + 2at , + 2ats + 2at4 
2a (ti + 1 , + ts + 14 ) 

2a ( C ) ( நிபந்தனை ( 1 )-லிருந்து ) 
i.e. குத்தாயங்களின் கூடுதல் = 0 


( iii ) பரவளையத்தின் மீதுள்ள 

t1 , 1 , என்ற புள்ளிகளைச் 
சேர்க்கும் நாணின் சமன்பாடு , 
( ti + ta ) y = 2x - 2atit , 

2 
.. இந்த நாணின் சரிவு , m = 

என்பதாகும் . 

( 1 + 1 ) 
இதேபோல tg , t4 எனும் புள்ளிகளைச் சேர்க்கும் நாணின் சரிவு 
m எனில் , 

2 
m 

என்றாகும் . 

ts + 14 
ஆனால் நிபந்தனை ( 1 )-லிருந்து , 11 +1 , + 18 + 14 

அதாவது , ( t1 + t , ) = - ( ts + 14 ) 
2 

- 2 
எனவே , 

( t ] + 1 ) ( 18 +14 ) 


( 


அதாவது , m = 


m 


இவ்வாறு , இரண்டு நாண்களின் சரிவுகள் எண்ணளவில் 
சமம் என்று தெரிகிறது . எனவே , 

இரண்டு நாண்களும் X 
அச்சுடன் ஒரே கோணத்தை உண்டாக்குமாறு சாய்ந்திருக்க 
வேண்டும் என்று அறிகிறோம் . 


( உ ) பரவளையத்தின் பண்புகள் 

1 . ஒரு குவிய நாணின் முனைகளில் வரையப்படும் தொடு 
கோடுகள் இயக்குவரையின்மீது செங்குத்தாக 

வெட்டிக் 
கொள்ளும் . 


2 


நிரூபணம் 

P ) என்பது y 4ax எனும் பரவளையத்தின் ஒரு குவிய 
நாண் என்றிருக்கட்டும் . அதாவது PQ என்ற கோடு S ( a , 0 ) 
எனும் பரவளையத்தின் குவியம் வழியாகச் செல்லும் என்பதாகும் . 


395 . 


பரவளையம் 


P , Q 

எனும் புள்ளிகள் பரவளையத்தின் மீதுள்ளதால் , 
அவற்றின் ஆயக்கூறுகளை முறையே ( at1 * , 2at1 ) , ( at , " , 2at , ) 
என்று எடுத்துக் கொள்ளலாம் . எனவே , நாண் PO- ன் சமன்பாடு 
பின் வருமாறு அமையும் . 
2x - ( ty + 1 , ) y + 2atit , 

= 0 

( 1 ) 
இக்கோடு S ( a , 0 ) என்ற புள்ளி வழியே செல்லவேண்டு 
மானால் , 

2a - ( ty + t . ) . 0 + 2atity = 0 என்றமையும் . 


i.e. 2a ( 1 + 1 1 ) = 0 
i.e. 

ty t , = - 1 


வரையப்படும் . 


இப்பொழுது , 

P , Q எனும் புள்ளிகளில் 
தொடுகோடுகளாவன : 


( 2 ) 


... 


ly + at = 0 

( 3 ) 
x - 1 y + at , = 0 
இத்தொடுகோடுகளின் சரிவுகளை முறையே my , m . எனக் 
குறிப்பிடுவோமானால் , பின் , 

1 
m1 - 

m = என்று கிடைக்கும் . 

1 , 


1 


1, 


1 


1 


m1 ms 


== 


ti 


ta 


1 


== 


1 ( 1112 


- 1 ) 


எனவே , P , Q- ல் வரையப்படும் தொடுகோடுகள் செங்குத் 
தாக வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிகிறோம் . 


. 


மேலும் , சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) -ன் தீர்வு காண x = atit , 
y = a ( 11 +1 , ) என்று 

கிடைக்கப்பெறும் . எனவே , 
கோடுகள் வெட்டிக்கொள்ளும் 

புள்ளியின் 

-ஆயக்கூறு 
= att , = a ( -1 ) = - a என்று தெரிகிறது . ஆனால் , இயக்கு 
வரையின் சமன்பாடு x + a = 0 என்பதால் , இப்புள்ளி இயக்கு. 
வரையின் மீது அமையும் என்று அறிகிறோம் . 


396 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


இவ்வாறு P , . - ல் வரையப்படும் தொடுகோடுகள் இயக்கு 
வரையின் மிது செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் என்பது 
உண்மையாகும் 

2 . பரவளையத்தின் மீதுள்ள P என்ற புள்ளியில் வரையப் 
படும் தொடுகோடு இயக்குவரையை R எனும் புள்ளியில் 
சந்திக்குமானால் , SP எனும் கோடு SR- க்குச் செங்குத்தாக 
இருக்கும் . 


நிரூபணம் : 

பரவளையத்தின் சமன்பாட்டை y : = 4ax என்றும் , P என்ற 
புள்ளியின் ஆயக் கூறுகளை ( ate , 2at ) என்றும் கொள்வோம் . 

ஆகையால் , P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் 
சமன்பாடு , 

x - ty + at : = 0 
இயக்குவரையின் சமன்பாடு , x + a = 0 

( 2 ) 
இவ்விரண்டு கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் 

புள்ளி R 
என்பதால் , சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) -ன் தீர்வு காண , R- ன் ஆயக் 
கூறுகள் கிடைக்கும் . 

இவ்வாறு , 


( 1 ) 


... 


R என்பது 


க ( -1 , a ( t- + ) ] 


எனும் புள்ளியாகும் . 


மேலும் , 

S என்பது ( a , 0 ) என்ற புள்ளி என்பதும் . 

P என்பது ( at ) , 2at ) என்ற புள்ளி என்பதும் 
விளங்கும் 
எனவே , 

( 2at - 0 ) 2t 
SP- ன் சரிவு , m1 = 

( at - a ) ( 13 -1) 


- ( - - ) 


( -1) 


SR- ன் சரிவு , 11 , 

( -a- a ) 
இப்பொழுது . my m , = -1 என்று கண்டு கொள்ளலாம் . 
அதாவது , SP- யும் SR- ம் ஒன்றையொன்று 

ஒன்றையொன்று செங்குத்தாக 
வெட்டிக் கொள்ளும் என்று தெரிகிறது . 

3. குவியத்திலிருந்து பரவளையத்தின் ஏதேனும் ஒரு தொடு 
கோட்டிற்கு வயைப்படும் செங்கோட்டின் அடிப்புள்ளி , பரவளைய 
உச்சியில் வரையப்படும் தொடுகோட்டின்மீது ( அதாவது 
y- அச்சின்மீது ) அமையும் . 


பரவளையம் 


397 


நிரூபணம் 
பரவளையத்தின் சமன்பாடு , y " 4ax 

( 1 ) 
இவ்வளை வரையின் மீதுள்ள P ( ate , Lat ) எனும் புள்ளியில் 
வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 

0 


! ) + a : 


( 2 ) 


கோடு ( 2 )-க்குச் செங்குத்தாக உள்ள எந்த ஒரு நேர் கோட்டின் 
சமன்பாட்டையும் , 

( x + y = K எனக் கொள்ளலாம் . 
இக்கோடு , குவியம் S ( a , 0 ) வழியேச் செல்லுமானால் , 

ta + 0 = K ; அல்லது K = at என்றாகும் . 
எனவே , p- ல் வரையப்படும் தொடுகோட்டிற்குச் செங்குத் 
தாக S வழியாகச் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு , 

tx + y = at என்று கிடைக்கப்பெறும் . 
i.e. tx + y - at 

( 3 ) 
சமன்பாடுகள் ( ) . ( 3 ) -ன் தீர்வு காண , செங்கோட்டின் 
அடிப்புள்ளியின் ஆயக் கூறுகள் கிடைக்கும் . இவ்வாறு , செங் 
கோட்டின் y- ன் ஆயக்கூறுகள் ( 0 , at ) என்று பெறக்கூடும் . 


Y- ன் x- ஆயக்கூறு பூஜ்யமாதலின் , இப்புள்ளி Y- அச்சின் 
மீது , அதாவது பரவளையத்தின் உச்சியில் வரையப்படும் தொடு 
கோட்டின்மீது இருக்கவேண்டும் என்று தெரிகிறது . 


4. பரவளையத்திற்கு வரையப்படும் ஏதேனும் மூன்றுதொடு 
கோடுகளால் அமையப்பெறும் முக்கோணத்தின் சுற்று வட்டம் 
குவியத்தின் வழியாகச் செல்லும் . 
நிரூபணம் 

பரவளையத்தின் மீதுள்ள , 1 , 1 என்ற மூன்று புள்ளிகளில் 
வரையப்படும் தொடுகோடுகள் PQR எனும் முக்கோணத்தை 
உருவாக்குவதாகக் கொள்வோம் . 


அதாவது , APQR- ன் பக்கங்களாகிய QR , RP , PO என்பன 
முறையே 11 , 19 , ts என்ற புள்ளிகளில் வரையப்படும் தொடு 
கோடுகள் என்பதை அறியவும் . 


S எனும் பரவளையத்தின் குவியத்திலிருந்து , பக்கம் QR- க்கு 
வரையப்படும் செங்கோட்டின் அடிப்புள்ளி 1 எனில் , பின் L 
என்பது Y- அச்சின் மீதுள்ள ஒரு புள்ளி என்பது நன்கு விளங்கும் 


398 


கணிதம் ஒர் - அறிமுகம் 


FRL 


[[ பண்பு ( 3 ) - லிருந்து ) . இதேபோன்று M , / என்பன S- லிருந்து 
முறையே RP , PQ என்ற பக்கங்களுக்கு வரையப்படும் செங் 
கோடுகளின் அடிப்புள்ளிகள் என்றால் , இவ்விரண்டு புள்ளிகளும் 
Y- அச்சின் மீது அமைந்திருக்கவேண்டும் . 

இவ்வாறு , 
> குவியம் S- லிருந்து முக்கோணம் PQR- ன் பக்கங்களுக்கு வரையப் 
படும் செங்கோட்டடிகள் ஒரே நேர்கோட்டில் அமைவதால் 
( அதாவது , Y- அச்சின் மீது அமைவதால் ) ; புள்ளி S , APQR- ன் 
சுற்றுவட்டத்தின் மீது அமையவேண்டும் என்று அறிகிறோம் . 
அதாவது , முக்கோணம் PQR- ன் சுற்று வட்டம் குவியம் வழி 
யாகச் செல்லும் என்று தெரிகிறது . 


5. பரவளையத்திற்கு வரையப்படும் ஏதேனும் மூன்று தொடு 
கோடுகளால் அமையப்பெறும் முக்கோணத்தின் செங்கோட்டு 
மையம் இயக்குவரையின் மீது அமைந்திருக்கும் . 


நிரூபணம் 

முன் போலவே , கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தை 
APQR என்று குறிப்பிடுவோம் . எனவே QR எனும் பக்கம் 
புள்ளி 11 - ல் வரையப்படும் தொடுகோடாகும் . ஆகையால் QR- ன் 
சமன்பாடு , 
x- 11y + all = 0 

( 1 ) 
இதோபோன்று , பக்கங்கள் RP , PQ 

இவற்றின் சமன்பாடு 


-களாவன : 


• 
o 
. 


... 


6 
. 


x - 12y + at , = 0 

( 2 ) 
- tsy + ats 

( 3 ) 
இப்பொழுது , சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) -ன் தீர்வுகாண , P- ன் 
ஆயக்கூறுகள் ( at , lg , a ( t , + ts ) ] என்று கிடைக்கப்பெறும் .. 

புள்ளிகள் P , Q , R- லிருந்து எதிர்ப்பக்கங்களுக்கு வரையப்படும் 
செங்குத்துக்கோடுகளை முறையே PL , QM , RN என்க . பின் , 
PL என்பது நேர்கோடு ( 1 ) -க்குச் செங்குத்தாக இருப்பதால் ,, 
PL- ன் சமன்பாட்டைப் பின்வருமாறு பெறலாம் . 

ix + y = 11 ( at , 13 ) + a ( t , + 13 ) 
i.c. 1 , x + - v = at : 1 , 13 + a ( t , + 1s ) 

( 4 ) 


3 ) .... 


இதேபோன்று M- ன் சமன்பாடு 

t.x + y = ati tets + a ( ts + t . ) 


( 5 ) 


.. 


பரவளையம் 


399 


சமன்பாடுகள் ( 4 ) , ( 5 ) -ன் தீர்வு காண செங்கோட்டு 
மையம் , 0 - ன் ஆயக்கூறுகள் கிடைக்கப்பெறும் . 
( 4 ) - ( 5 ) = t1 - 1 , ) x = a ( 1 , - 11 ) 

i.e. 


= a 


a . 


அதாவது . 

0 - ன் x- ன் ஆயக்கூறு 
ஆனால் , இயக்குவரையின் சமன்பாடு x + a = 0 என்பதால் , 
இப்புள்ளி இயக்குவரையின் மீது அமைந்துள்ளது என்று அறி 
கிறோம் . மேலும் செங்கோட்டு மையத்தின் y- ஆயக் கூறு 
[ at lets + a [ l ] +1 , + ts ) ] என்றும் கிடைக்கப்பெறும் . 


6 . பரவளையத்தின் மீதுள்ள P எனும் புள்ளியில் வரையப் 
படும் தொடு கோடும் , செங்கோடும் பரவளைய அச்சை முறையே 
T , G என்ற புள்ளிகளில் வெட்டட்டும் . மற்றும் P- யிலிருந்து 
அச்சுக்கு வரையப்படும் செங்குத்துக்கோடு PN என்க , 
( i ) AN = AT , ( ii ) NG என்பது ஒரு மாறிலி , ( iii ) SP = ST = SG . 


பின் , 


நிரூபணம் 

கொடுக்கப்பட்டுள்ள P எனும் புள்ளியின் ஆயக்கூறுகளை 
Lat ?, 2ct ) என்க . ஆகையால் P- ல் வரையப்படும் தொடுகோடு , 
செங்கோடு ஆகியவற்றின் சமன்பாடுகள் கீழ்க் காண்பவை 
யாகும் , 


( 1 ) 


x - ty + at = 0 


( 2 ) 


tx + y = até + 2at 


இக்கோடுகள் X- அச்சை முறையே T , 0 எனும் புள்ளிகளில் 
சந்திப்பதால் , 

இப்புள்ளிகள் ஒவ்வொன்றின் y- ஆயக்கூறும் 
பூஜ்யமாக இருக்கவேண்டும் . ஆகையால் சமன்பாடுகள் ( 1 ) , 
( 2 ) -ல் y = 0 என்றிட ,, 


T- ன் x- ஆயக்கூறு = ( - at ) என்றும் 
G- ன் x- ஆயக்கூறு 

( ate + 2a ) என்றும் கிடைக்கும் . 
அதாவது , AT = at ( எண்ணளவில் ) , AG = ( ate + 2a ) 
என்றாகும் . 

( i ) இப்பொழுது , AN = P- ன் x- ஆயக்கூறு 


= at2 


= AT 


400 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


( ii ) அடுத்து , 


NG = 


AG - AN 
( at ) + 2a ) - are 
2a , ஒரு மாறிலியாகும் . 


M 


R 


T 


X 


AN 


SN 


படம் 35 . 


( iii ) குவியம் , S = ( a , 0 ) ; புள்ளி , P = ( at , 2at ) 

SP2 = ( a -at ) + [ 0 - 2at ) ? 

= a ( 1 - 12 ) - + 4a12 
= a ? ( 1 + 14 + 212 ) = a ( 1 + 1 ) 


i.e. SP = a ( 1 + t * ) 


மேலும் , ST = SA + AT 

= a + at : = a ( 1. + t ) 
அடுத்து , SG = AG - AS 

( ate + 2a ) - a = a ( t + 1 ) 
எனவே , SP = ST = SG என்று கிடைக்கப்பெறும் . 


A 


குறிப்பு 
முக்கோணம் TSP- ல் SP = ST என்பதால் , 

STP = SPT என்றாகும் . 

SPT 
ஆனால் , PM , ST என்பன இணைகோடுகளாக இருப்பதால் , 

STP = 

TPM என்று தெரியும் . 


A 


401 


பரவளையம் 


எனவே , SpT = TPM என்று கிடைக்கின்றது . 
அதாவது , PT என்பது SPM- ன் இரு சமவெட்டியாகும் . 

மேலும் , PT-க்குச் செங்குத்தாக PG அமைந்துள்ளதால் , 
PG அக்கோணத்தின் மற்றொரு இரு சமவெட்டியாக இருக்கும் . 


இவ்வாறு , P- ல் வரையப்படும் தொடுகோடும் , செங்கோடும் 
கோணம் , SPM- ஐ உள்ளாகவும் , புறமாகவும் இரு சமபாகங் 
களாகப் பிரிக்கும் என்று அறிகிறோம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. ( -2 , 3 ) எனும் புள்ளியைக் குவியமாகவும் , 2x + 3y 
- 4 = 0 என்ற நேர்கோட்டை இயக்குவரையாகவும் உடைய 
பரவளையத்தின் சமன்பாடு காண்க . 


தீர்வு : 

குவியத்தை S என்றும் , இயக்கு வரையை 1 என்றும் குறிப்பிடு 
வோம் . பின் , S- ன் ஆயக்கூறுகள் ( -2 , 3 ) என்பதும் , 

1 - ன் சமன்பாடு 2x + 3y - 4 = 0 என்பதும் பெறப்படும் . 

பரவளையத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை P ( x , y ) 
என்று குறிப்பிடுவோம் . P- யிலிருந்து 1 - க்கு PM எனும் செங் 
ஆத்துக் கோடு வரையவும் . ஆகையால் SP = PM என்றிருக்க 
வேண்டும் . 
ஆனால் , SP ? = [ x - ( - 2 )] + ( y - 3 ) 

( x + 2 ) - + ( y - 3 ) 
PM = P ( x , y )- யிலிருந்து 2x + 3y - 4 = 0 - க்கு 

வரையப்படும் செங்குத்துக் கோட்டின் நீளம் 
2x + 3y - 4 

22 + 3 
2x + 3y - 4 

13 
இப்பொழுது , SP2 = PM என்பதால் , 

4 

23 + 3y 
( x + 2 ) " + ( y - 3 ,2 

V13 
கிடைக்கும் . 

க . ஓ . அ . --26 


2 


என்று 


402 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


i.e. 13 [ ( x + 2 ) + ( y - 3 ) ] = ( 2x + 3y - 4 ) 
i.e. + 

9.r + 4y - 12xy + 66x - 54y + 153 = 0 
இதுதான் பரவளையத்தின் சமன்பாடாகும் 


2. கீழ்க்காணும் சமன் பாடுகளால் குறிக்கப்படும் பரவளை 
யங்கள் ஒவ்வொன்றினுமுடைய உச்சி , குவியம் , அச்சு , இயக்கு 
வரை முதலியனவற்றைக் கண்டுபிடி . 

( i ) y : -2x - 6p + 5 = 0 ( ii ) x2 + 2x - 4y . - 3 = 0 . 


தீர்வு : 


( 
i 
) 


கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

y2 - 2x - 6y + 5 = 0 
i.e. y - 8y = 2x - 5 
i.e. ( y- 32 - 9 = 2x - 5 
i.e. 

( y - 3 ) = 2x + 4 
i.e. 

( y - 3 ) 2 ( x + 2 ) 


இச்சமன்பாடு , Y2 = 4AX எனும் அமைப்பிலுள்ளது . 

ஃ பரவளைய அச்சின் சமன்பாடு , y - 3 = 0 
உச்சியில் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 

x + 2 = 0 


( 1 ) 


( 2 ) 


இவ்விரண்டு சமன்பாடுகளின் தீர்வுகள் காண உச்சியின் 
ஆயக்கூறுகள் கிடைக்கும் . எனவே , உச்சி , A என்பது ( -2 , 3 ) 
எனும் புள்ளி என்று கண்டுகொள்ளலாம் . 


மேலும் , செவ்வகலம் , 4a = 2 ; 


1 


i.e. 


2 


2 


ஆனால் , குவியம் S என்பது . அச்சின் மீது உச்சிக்கு வலது 

1 
பக்கமாக a = 

2 

அலகு தூரத்தில் அமைந்துள்ள புள்ளி என்று 
தெரியும் . ஆகையால் , 


S- ன் ஆயக்கூறுகள், 


என்பனவாகும் . 


( -2 + 1 , 3 ) 
( - * - 8 ) 


அதாவது , 


என்பனவாகும் . 


வரவளையம் 


403 


கயா 


x == 


2 


. 


( 2) 


இதேபோன்று , இயக்குவரையானது உச்சிக்கு இடதுபக்க 

அலகு தூரத்தில் , அச்சுக்குச் செங்குத்தாக 
( அதாவது , உச்சியில் வரையப்படும் தொடுகோட்டிற்கு இணை 
யாக ) இருக்குமாதலால் , இயக்குவரையின் சமன்பாடு , 

1 
2 - என்றமையும் . 

2 
i.c. 2x + 5 = 0 

( 3 ) 
( ii ) பரவளையத்தின் சமன்பாடு x + 2x - 4y - 3 = 0 

i.e. x2 + 2x = 4y + 3 
i.e. ( x + 1 ) * 

( 4y + 3 ) + 1 
i.e. ( x + 1 ) = 4 ( y + 1 ) 
இந்த சமன்பாடு ‘ X2 = 44Y எனும் அமைப்பிலுள்ளது . 
அச்சின் சமன்பாடு , x + 1 = 0 

( 1 ) 
உச்சியில் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 

y + 1 = 0 
எனவே , உச்சி A என்பது ( -1 , - 1 ) என்ற புள்ளி என்பது .. 
விளங்கும் . 

அடுத்து செவ்வகலம் ‘ 4a = 4. அதாவது , 

ப்பொழுது , குவியம் என்பது உச்சிக்கு மேல் பக்கமாக 
4 = 1 அலகு தூரத்தில் அச்சின் மீது உள்ள புள்ளியாதலின் , பி - ன் 
ஆயக்கூறுகள் , 

( -1 , -1 + 1 ) என்பனவாகும் . 
i.e. S = ( -1 , 0 ) 

இதேபோன்று , இயக்குவரை உச்சிக்குக் கீழ்பக்கமாக a = 1 
அலகு தூரத்தில் அச்சுக்குச் செங்குத்தாக அமைந்திருக்கு 
மாதலின் , இயக்குவரையின் சமன்பாடு , 

y = -1 -1 ; 
i.e. y + 2 = 0 என்பதாகும் . 

3. y = 4ax என்ற பரவளையத்திற்கு வரையப்படும் தொடு 
கோடு ஒன்று 

X- அச்சுடன் 60 ? கோணமுண்டாக்குமானால் , 
அக்கோடு பரவளையத்தைத் தொடும் புள்ளியைக் காண்க . 
தீர்வு : 
பரவளையத்தின் சமன்பாடு y * 

4ax 

( 1 ) 
தொடுகோட்டின் . சரிவு , m = tan 60 ? = 13 


a = 1 


a 


m 


a 


- 


3 


... 


1. ) = 2ax + 2ax ) 

4ax1 , 12 
404 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
ஆகையால் , தொடுகோட்டின் சமன்பாடு , 

y = mx + என்ற அமைப்பிலிருக்கும் . 
i.e. y = 3x + 
i.e. As y = 3x + a 

( 2 ) 
இத்தொடுகோடு பரவளையத்தைத் தொடும் புள்ளியை 
( x1 , y1 ) என்க . பின் சமன்பாடு ( 1 ) - லிருந்து ( xy , y1 )-ல் வரை 
யப்படும் தொடுகோட்டின் சமன்பாட்டைக் கீழ்க்காணும் அமைப் 
பில் கொள்ளலாம் . 

i.e. yy ; = 2a ( x + x ) 
i.e. 

( 
இப்பொழுது , சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) ஒரே நேர்கோட்டைக் 
குறிக்கின்றன என்பது நன்கு விளங்கும் . எனவே , இரண்டு 
சமன்பாடுகளிலும் உள்ள ஒந்த குணகங்கள் சமவிகிதத்தில் 
இருக்கவேண்டும் . 
எனவே , 

2a 
3 8 
2 

a 
a 3 = 
3 

a ; 1 
V3 

3 
ஆகையால் , தொடும்புள்ளி 

2 
a 

என்பதாகும் . 

3 
4. ( xy , y1 ) , ( x ,, y , ) என்ற புள்ளிகள் y = 4ax என்ற 
பரவளையத்தின் ஒரு குவிய நாணின் முனைகளாக இருப்பின் , 
xx , = a , மற்றும் y1y , = -4a என்றும் நிறுவுக . 
தீர்வு : 
பரவளையத்தின் சமன்பாடு y2 = 4ax 

( 1 ) 
P ( x1 , y ] ) , Q ( x , , y ) எனும் புள்ளிகள் பரவளையத்தின் மீது 
அமையுமானால் , 

= 4a ) , என்றிருக்கும் . 
.. 12 

= 4a ( x1 x ) 
i.e. ( y - y ) ( y1 + y ) 

3 ) 

( 2 ) 


y1 





2axy 


= 


a 


i.e. y = 


2 


13 


2 


J12 


2 
2 


4a ( x1 


. 


... 


வரவளையம் 


405 


இப்பொழுது , நேர்க்கோடு PQ- ன் சமன்பாடு , 

y - y 
y - y , 

x1-3 


x - x1 என்பதாகும் . 


i... ( y- > ) = ( - ) ) ( x - * ) 

= ) ( x - x ) ( முடிவு (2 )-லிருந்து ) 


4a 

y1 + 2 
i.e. ( y1 + y ) ( y - y ) = 4a ( x - x1 ) 


( / +">, 


( 3 ) 


இக்கோடு குவியம் வழியாகச் செல்லுமானால் , குவியத்தின் 
ஆயக்கூறுகள் ( a , 0 ) இச்சமன்பாட்டை நிறைவு செய்ய 
வேண்டும் . 


2 


yi y = 4a 


( y1 + y ) ( 0 -y ) = 4a ( a - x ) 
i.e - y1 
- y - y y . 

4axy 
i.e. 

y1 y : = -4a " ( y = = 4ax ) 
மேலும் , 1 ya ( 4axy ) ( 4ax ) 
i.e. ( yi y , ) 

= 1 ரே ( x 1 x ) 
i.e. ( - 4 ar) = 16a ( x | x , ) 
i.e. 16a4 = 16a ( x 1 x ) 


2 


i.e. x } x2 


Q2 


5. ye = 4ax என்ற பரவளையத்திற்கு வரையப்படும் இரண்டு 
தொடுகோடுகளுக்கு இடையே உள்ள கோணம் 60 ° எனில் , 
அவை வெட்டிக்கொள்ளும் புள்ளியின் நியமப்பாதையைக் 
காண்க . 


தீர்வு : 
பரவளையத்தின் சமன்பாடு y = 4ax 

( 1 ) 
இப்பரவளையத்திற்கு வரையப்படும் ஏதேனும் ஒரு தொடு 
கோட்டைப் பின்வருமாறு எடுத்துக்கொள்ளலாம் . 
அதாவது , x -ty + at : 0 

( 2 ) 
தேவையான நியமப்பாதையின் மீது P ( h , k ) என்பது ஒரு 
புள்ளியாக இருக்கட்டும் . தொடுகோடு ( 2 ) இப்புள்ளி வழியே 
செல்லுமாயின் , பின் வரும் தொடர்பு உண்மையாக இருக்கும் . 

h- tk + at : 
i.e. at -kt + h = 0 

( 3 ) 


.... 


406 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


சமன்பாடு ( 3 ) , t- ல் ஒரு இருபடிச் 

சமன்பாடாகும் . 
ஆகையால் , 1 - க்கு இரண்டு மதிப்புகள் உண்டு . அதாவது 11 , ts 
என்பன சமன்பாடு ( 9 ) -ன் மூலங்கள் எனில் , இவை ஒவ்வொரு 
மதிப்பிற்கும் ஒப்பக் கிடைக்கப்பெறும் தொடுகோடு P ( l k ) என்ற 
புள்ளி வழியேச் செல்லும் என்று தெரிகிறது . எனவே , P- யிலி 
ருந்து இரண்டு தொடுகோடுகள் வரையமுடியும் 

என்று 
1 

1 
அறிகிறோம் . மேலும் , 

என்பன இவ்விரு தொடு 


11 


{ 
" 


கோடுகளின் சரிவுகள் என்றும் தெரியும் . 


சமன்பாடு ( 3 )-லிருந்து , 


k 


மூலங்களின் கூடுதல் , 11 + 1 , 


// 


என்றும் 


a 


1h 


என்றும் கிடைக்கப் 


மூலங்களின் பெருக்கல் , t1 1 , = 
பெறும் , 


a 


P- வழியாகச் செல்லும் தொடுகோடுகள் X- அச்சுடன் 01.03 
எனும் கோணங்களை 

உண்டாக்குமானால் , பின் , அவற்றின் 
சரிவுகள் 


1 


1 


tan 9 . 


tan 9 , 


|| 


என்பன வாகும் . 


t1 


t , 


இப்பொழுது , ( 01 - e , ) = 60 ° 


என்று 

கொடுக்கப்பட் 


டுள்ளது . 


ஆகையால் , tan ( 91 - 9 , ) = tan 60 ° . 


tan 01 


tan 02 


அதாவது , 


1 + tan er tang . 


V3 


1 


1 
11 


i.e. 


= 


V3 


1 + 


12 
1 1 
ta t , 


t , - 11 


i.e. 


3 


111 , + 1 


i ... ( t , - 11 ) = 3 (1 + ty t , ) 
i.e. ( t , -ty ) 2 = [ VS ( 1 + 1 , 1 , ) ] 2 


பரவளையம் 


407 


8 


4t11 , = 3 ( 1 + 111 , ) 2 


i.e. ( 11 + 1 ) 

k 
i.e. 


2 


( * ) - 4 + - 3 ( 1 ++ ) 


i.e. ke - 4ah = 3 ( a + h ) * 


என வே , P- ன் நியமப்பாதை 
ye - 4ax = 3 ( a + x ) * 

3 ( a + x ) எனும் 
கிடைக்கின்றது . 


வளை வரை 

என்று 


= 4ax 


y 


4 ax 


6. ( 6a , 0 ) என்ற புள்ளியிலிருந்து 3 

எனும் 
பரவளையத்திற்கு வரையப்படும் செங்கோடுகளின் அடிப் புள்ளி 
களைக் காண்க . 
தீர்வு : 

என்ற 

பரவளையத்தின் மீதுள்ள 1 எனும் 
புள்ளியில் வரையப்படும் செங்கோட்டின் சமன்பாடு 

tx + y = at : + 2at என்று தெரியும் . 
இந்த செங்கோடு ( 6a , 0 ) என்ற புள்ளி வழியாகச் செல்லு 
மானால் , பின் வரும் தொடர்பு உண்மையாகும் . 

t ( 6a ) + 0 = at + 2at 
i.e. 18 - 4t = 
i.e. t ( 12 

4 ) = 0 
i.e. 1 = 0 , அல்லது 
i.e. 1 = 0.1 = 

2 , - 2 
மேலும் புள்ளி t என்பது ( at , 2at ) என்று தெரியும் , 

எனவே , செங்கோடுகளின் அடிப்புள்ளிகள் பின் வருவன 
வாகும் . 

( 0 , 0 ) , ( a ( 2 ) 2 , 2a ( 2 ) ] , [ a ( -2 ) , 2a ( -2 ) ] 
ic . ( 0 , 0 ) , ( 4a , 4a ) , ( 4a , - 43 ) 


= 0 


2 


ஒரு 


4ax என்ற 
7. Ix + my + n = 0 என்ற நேர்கோடு y2 
பரவளையத்தின் 

செங்கோடாக இருக்குமானால் 
ale + 2alm ? + man = 0 என்பது உண்மை எனக் காட்டு 
தீர்வு : 
பரவளையத்தின் சமன்பாடு , y = 4ax 

( 1 ) 
நேர்கோட்டின் சமன்பாடு , Ix + my + n = 0 

( 2 ) 


.. 


408 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


நேர்கோடு ( 2 ) , பரவளையத்தின் மீதுள்ள புள்ளி t- ல் வரையப் 
படும் செங்கோடாக இருக்கட்டும் . பின் t- ல் வரையப்படும் 
செங்கோட்டின் சமன்பாட்டைப் பின்வரும் 

அமைப்பில் 
எடுத்துக் கொள்ளலாம் . 


அதாவது , tx + y = at + 2at என்பதாகும் . 
அதாவது , tx + y - ( ats + 2at ) = 0 


( 3 ) 


இவ்வாறு , சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) ஒரே நேர் கோட்டைக் 
குறிக்கின்றன 

என்று தெரிகிறது . 

பின் வரும் 
தொடர்புகள் உண்மையாகும் . 


எனவே , 


n 


-- 


- ( at + 2at ) 


! 
அதாவது , 1 = 

m 


mm ( at + 2at ) = n 


இவ்விரு தொடர்புகளிலிருந்தும் t- ஐ நீக்க , 

18 

1 

= n என்று கிடைக்கும் . 


m 


( * * + Le + ) 
( + Pain ) - 


i.e. 


m 


n 


i.e. als + 2alm ? + man = 0 


பயிற்சி 


1. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 

காணப்படும் புள்ளியைக் குவியமாகவும் , நேர்கோட்டை 
இயக்குவரையாகவும் 

உடைய பரவளையத்தின் சமன் 
பாடு காண்க . 


( i ) ( 3 

( 0 ); 


; 3x + 2 = 0 


( ii ) ( 0 , - 2 ) ; y = 2 
( iii ) ( 1 , - 1 ) ; x + + 7 = 0 
( iv ) ( - 1,1 ) ; 4x + 3y + 2 

) = 0 
( v ) ( -1 , - 1 ) ; 23 - 3y + 6 = 0 


வரவளையம் 


409 


2. கீழ்க்காணும் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள சமன் 
பாட்டினால் குறிக்கப்படும் பரவளையத்தின் 

உச்சி , 
குவியம் . அச்சு , இயக்குவரை முதலியனவற்றைக் 
கண்டுபிடி . 


( i ) 13 + 2x - 2y- 4 = 0 
( ii ) x - 2x - 8y + 17 = 0 
( iii ) y : - x + 4y + 5 = 0 
( iv ) 2y2 - 9x - 12y = 0 
( v ) 4y : + 12x - 20y + 67 = 0 
( vi ) 16x - 8x + 6y + 1 = 0 


3. y = 4ax என்ற பரவளையத்தின் இரட்டை நிலைத்தூரம் 

( அல்லது குத்துயரம் ) 8a எனில் , அதன் முனைகளை 
உச்சியுடன் சேர்க்கும் தேர்கோடுகள் ஒன்றையொன்று 
செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் என்று காட்டு . 


4. y = 9x எனும் பரவளையத்தின் மீதுள்ள ( 4 , - 6 ) என்ற 

புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு , செங்கோடு 
இவற்றின் சமன்பாடுகளைப் பெறவும் . 


5. ( 1 , 6 ) என்ற புள்ளியிலிருந்து , y 20x என்ற 
பரவளையத்திற்கு 

வரையப்படும் தொடுகோடுகளைக் 
கண்டுபிடி . 


6. ya 

= 4ax என்ற வளைவரைக்கு வரையப்படும் தொடு 
கோடுகள் 2x + 3y = 4 எனும் நேர்கோட்டிற்கு 
( i ) இணையாகவும் , ( ii ) செங்குத்தாகவும் இருக்குமானால் 
அவற்றின் சமன்பாடுகளைக் காண்க . 


7. y = 9x என்ற பரவளையத்தின் இரண்டு தொடுகோடு 

கள் ( 4 , 10 ) என்ற புள்ளிவழியாகச் செல்லுமானால் , 
அவற்றின் சமன்பாடுகள் என்ன ? 


8 


y = 8x என்ற வளை வரைக்கு வரையப்படும் தொடு 
கோடு ஒன்று y = 3x + 5 என்ற நேர்கோட்டுடன் 
45 கோணம் உண்டாக்குமானால் , அத் தொடு 
கோட்டின் சமன்பாட்டையும் , அது பரவளையத்தைத் 
தொடும் புள்ளியையும் கண்டுபிடி . 


410 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


களை 


9. 12 = 12r என்ற பரவளையத்திற்கு வரையப்படும் மூன்று 
தொரு கோடுகள் , அச்சுடன் 30 ° , 45 ° , 60 ° கோணங் 
உண்டாக்குமானால் , 

அவை 

வளை வரையைத் 
தொடும் புள்ளிகளைக் காண்க . மேலும் , அப்புள்ளிகளின் 
கிடைத்தூரங்களும் , நிலைத்தூரங்களும் தனித் தனியே 

பெருக்குத் தொடர்களில் அமையும் என்றும் நிருபி . 
10 . x + y = 1 எனும் நேர்கோடு , 

] = x - x2 

என்ற 
பரவளையத்தைத் தொடும் என்று காட்டு . 
11. Ix + mv + 1 = 0 எனும் நேர்கோடு y ” 

4ax என்ற 
வளை வரையைத் தொடுவதற்கான நிபந்தனையைப் 
பெறவும் . 


a 


m 


12. m- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் y = m ( x + a ) + 

என்ற நேர்கோடு , y = 4a ( x + a ) என்ற பரவளையத் 
தைத் தொடும் என்று நிறுவுக . 
4y = 3x - 4 என்ற நேர் கோடும் , x2 = 4y என்ற 
பரவளையமும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளைக் கண்டு 
பிடி . மற்றும் , அப்புள்ளிகளில் பரவளையத்திற்கு வரைப் 
படும் தொடுகோடுகள் 

இரண்டும் செங்குத்தாக 
வெட்டிக்கொள்ளும் என்றும் நிரூபிக்கவும் . 
14. y = 4ax என்ற வளை வரைக்கு வரையப்படும் இரண்டு 

தொடுகோடுகள் அச்சுடன் 91 , 0 , எனும் கோணங்களை 
ஏற்படுத்துகின்றன . மேலும் அவை வெட்டிக் கொள்ளும் 
புள்ளி பின் வரும் நிபந்தனைகளுக்குட்பட்டு நகருமானால் . 
அதன் நியமப்பாதைகளைக் கண்டுபிடி . 
( i ) tan 81 + tan 9 , C ; ( ii ) tangi tan 8 , C , 
( iii ) tan 91 + tan s , = C ( இங்கு C என்பது ஒரு 

மாறிலியாகும் . ) 
15 . ஒரு பரவளையத்திற்கு வரையப்படும் இரண்டு தொடு 

கோடுகள் செவ்வகலத்தின் மீது வெட்டிக்கொள்ளு 
மானால் அவை 

அவை பரவளையத்தின் அச்சுடன் நிரப்புக் 
கோணங்களை உண்டாக்கும் என நிறுவுக . 
16. x2 + y = c " என்ற வட்டத்திற்கும் , v2 = 4ax என்ற 

பரவளையத்திற்கும் ஒரு பொதுத் தொடுகோடு உண்டு 
எனில் , அதன் சரிவு m- ன் மதிப்பு ( 2 ( 2m2 + 1 ) * 

( c2 - + 4a ) என்ற சமன்பாட்டிலிருந்து கிடைக்கப் 
பெறும் எனக் காட்டு . 


பரவளையம் 


411 


17. y = 4ax என்ற பரவளையத்திற்கு வரையப்படும் இரண்டு 

தொடுகோடுகள் , இயக்குவரையை வெட்டும் புள்ளி 
களுக்கு இடையே உள்ள தூரம் C எனும் ஒரு மாறாத 
எண்ணாக இருக்குமானால் , அவ்விரண்டு தொடுகோடு 
களும் வெட்டிக் கொள்ளும் புள்ளியின் நியமப்பாதை 
c2x2 = ( x + a ) : ( y2 4ax ) 

என்று நிரூபி . 


18 . 


ஒரு பரவளையத்தின் செங்கோட்டு நாண் ஒன்று பர 
வளையத்தின் உச்சியில் 90 ° கோணம் உண்டாக்கு . 
மானால் , அக்கோடு X- அச்சுடன் 

tan - 1 ( 12 ) 
கோணத்தை ஏற்படுத்தும் என்று நிறுவுக . 


2 


19. y - 12 x + 4 12 a = 0 

எனும் நேர்கோடு 
= 4ax 

என்ற பரவளையத்தின் ஒரு செங்கோடாக 
இருக்கும் என்று காட்டு . மேலும் அச் செங்கோட்டின் 
நீளத்தையும் காண்க . 


20. ya 


y = 

4ax என்ற பரவளையத்தின் மீதுள்ள ti.t , எனும் 
புள்ளிகளில் வரையப்படும் செங்கோடுகள் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளியைக் கண்டுபிடி . 


21. y . 


8 


= 


16x , y = 8x - 96 என்ற 

96 என்ற பரவளையங்களுக்கு 
பொதுவான செங்கோடுகளின் சமன்பாடுகள் என்ன ? 


22 . 


y = 

4ax என்ற பரவளையத்தின் குவியநாண் ஒன்றின் 
முனைகளில் வரையப்படும் செங்கோடுகள் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளியின் நியமப்பாதை 
y = a ( x - 3a ) எனும் மற்றொரு பரவளையம் என்று நிரூபி . 


.. 


23 . 


அச்சுடன் நிரப்புக் கோணங்களை 

உண்டாக்கும் 
இரண்டு கோடுகள் , y = 4ax என்ற பரவளையத்தின் 
செங்கோடுகளாக அமையுமானால் ; அவை 

வெட்டும் 
புள்ளி y = ax - a ) எனும் பரவளையத்தின் மீது 
இருக்கும் என்று நிறுவுக . 


24 . 


ஒரு பரவளையத்தின் மீதுள்ள P , Q என்ற புள்ளிகளில் 
வரையப்படும் செங்கோடுகள் மீண்டும் பரவளையத்தின் 

வெட்டிக்கொள்ளும் எனில் , PQ என்ற நாண் 
நிலையான புள்ளி ஒன்றின் வழியாகச் செல்லும் என்று 
காட்டு . 


மீது 


412 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


25. y = 4ax என்ற பரவளையத்தின் மீது இருக்கும் P எனும் 

புள்ளியில் வரையப்படும் செங்கோடு , மீண்டும் பரவளை 
யத்தை Q எனும் புள்ளியில் சந்திக்கும் என்றும் ; P- ன் 
y- ஆயக்கூறு y என்றும் ; PQ- ன் நடுப்புள்ளியின் 
y- ஆயக்கூறு y . என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் , 

4aa என்று நிரூபிக்கவும் . 


y1 ) 


28. ( x , y ) , ( xg , y , , ( xg , ys ) என்ற புள்ளிகளில் வரையப் 
படும் செங்கோடுகள் ஒன்றிய சந்திப்பு உடையன 

( x , - xg ) 
என்றால் , 

+ 

( x8 - x1) + ( x1 – x, ) 
y 

s 
என்று நிறுவுக . 


x , ) -0 


y 


விடைகள் 


1 . 


= 8x 


( i ) 3y 

( ii ) x + 8y = 0 
( iii ) x -- 2xy + y : 
2xy + y : - 18x 

18x - 10y - 45 = 0 
( iv ) 912 - 24xy + 16y : + 34x - 

62y + 46 = 0 
( v ) 9x2 . + 12xy + 4y : + 2x + 62y - 10 = 0 


2 
. 


x = 3 


i 
1 ( 2 , 1 ) , y = 1 , 
( ii ) ( 1 , 2 ) ( 1 , 4 ) , x = 1 , y = 0 


= 3 , 8x + 25 = 0 


(i) ( 1 , - 2) , ( * -2 ) .> + 2 = 0 , 4x = 3 
(iv ) ( - 2 , 3), ( - " - 8 ). 

( -2 ). ( -17 . ; ) . 
( vi ) (4,0 ), ( 4 , -3 ). 


( v ) 


2y = 5 , 


| 


4x + 9 = 0 


4x = 1 , 32y = 3 


4. 3x + 4y + 12 = 0 ; 4x - 8y = 34 
5. x - y + 5 = 0 , 5x - y + 1 = 0 . 
6. 8x + 12y + 27 = 0 , 3x - 2y + 2 = 0 .. 


பரவளையம் 


413 


7. 9x - 4y + 4 = 0 x – 4y + 36 = 0 . 


8. 2x + y + 1 = 0 ; 


( 3-2 ) 


9. ( 9 , 673 ); ( 3 , 6 ) ; ( 1 , 2V8 ) . 


11. In = m2 a , 


18. ( 4,4 ). ( -1,4 ).. 


( i ) y = 


Cx ; 

( ii ) Cx = a ; 
( iii ) ye = 2ax + Cx . 


19. Bav 3 
20 [ 2a + a ( t1 % + tq tg + to ) , – atzt ( ti + ts ) ] 
21. y = 0 , ( y + 2x ) = + 48 . 


வளை வரைகளின் 


5. வரைபடங்கள் 

( Graphs ) 
முன்னுரை : x , y என்ற இரண்டு மாறிகளில் அமைந்துள்ள 
சமன்பாடுகளால் குறிக்கப்படும் வளைவரைகளை வரையும் முறை 
யைப் பற்றி , வட்டம் , பரவளையம் முதலிய 
வரைபடங்கள் மூலம் ஓரளவு தெரிந்திருக்கும் . அதே முறையில் , 
இங்கு வேறு சில வரைகளை வரையும் விதத்தைப் பார்ப்போம் . 
குறிப்பாக , ex, e-x, log x , e -x " > ஆகிய நான்கு அதி இயல் சார்பு 
களின் வரைபடங்களை எவ்வாறு வரையலாம் என்பதை இங்கு 
காணவிருக்கிறோம் . 
( அ ) y = e * வளைவரையின் வரைபடம் 

இவ்வளைவரையை வரைவதற்கு உதவியாக , வளைவரையின் 
ஒரு சில முக்கியமானப் பண்புகளை பின் வருமாறுத் தொகுத்துக் 
கூறுவோம் . 


Y 


ப 


50 
40 


30 


20 


104 


--10 


1 2 3 


X 


yo 


படம் 36 . 
1. x- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் , ex > 0 என்றிருக்கும் 
என நமக்குத் தெரியும் . எனவே , இவ்வளைவரை 
நான்காவது காற்பகுதிகளில் 

இருக்கமுடியாது . 


மூன்றாவது , 
அதாவது , 


வளை வரை 


யின் மீதுள்ள புள்ளிகளாகும் , இவற்றையும் படத்தில் குறித்துக் 
தொகுத்த 
பின்னர் , அதன் 
வரை படங்கள் 

415 
முழுவதும் முதலாவது , இரண்டாவது காற்பகுதி 
களிலேயே அமைந்திருக்கும் . 

2. x எனும் மாறி , ஏற்கும் குறை மதிப்புகளுக்கு ஒப்ப , 
X-உடன் 1 - ன் மதிப்பும் குறைந்து கொண்டே சென்று , இறுதி 
யாக x- ன் மதிப்பு ( - ) - ஐ அணுகும்போது , -ன் மதிப்பு 
பூஜ்யத்தை 

அணுகும் . அதாவது X அச்சின் குறைப்பகுதி 
இவ்வளைவரையின் தொலைத் தொடுகோடாக ( Asymptote ) 
இருக்கும் . 

3. x = 0 எனில் y = 1 என்றாகும் . ஆகையால் , ( 0 , 1 ) 
"என்பது வளை வரையின் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் . மேலும் , 
குறை மதிப்புகளை X ஏற்கும்போது , y- ன் மதிப்பு மிகை பின்னங் 
களாக இருக்கும் . அதாவது x- ன் குறை மதிப்புகளுக்கு ஒப்பான 
எல்லாப் புள்ளிகளும் X- அச்சுக்கும் , y = ! எனும் கோட்டிற்கும் 

அமைந்திருக்க வேண்டும் என்பது நன்கு 
4. x மிகை மதிப்புகளை ஏற்கும்போது , x- ன் மதிப்பு அதி 
கரிக்க அதிகரிக்க y- ன் மதிப்பும் அதிகரித்துக்கொண்டே செல்லும் . 
இறுதியாக , x- ன் மதிப்பு + -ஐ அணுகும் போது , -ன் மதிப்பும் 
முடிவிலியை அணுகும் . இங்கு x- ன் 

வளர்ச்சி வேகம் , -ன் 
வேகத்தை விடக் குறைவாக இருக்கும் என்பதை 
வளை வரையின் வளர்ச்சி , இரண்டாவது காற்பகுதியில் 

காற்பகுதியில் மிக வேகமாகவும் இருக்கும் 
1 . 

( 1. e ) , ( 2 , e ) முதலியன வளை வரை 
மேலே கண்ட பண்புகளைப் பயன்படுத்தி . வளைவரையை 
வரைவோமானால் ,அதன் வரைபடம் படத்தில் காட்டியுள்ள வாறு 
( ஆ ) y = e - X எனும் வளைவரையை வரைதல் 
இவ்வளை வரையின் சிறப்பு 

அம்சங்களை கீழுள்ளவாறு 
வரைபடம் வரைவது 

எளிதாக 


இடையேதான் 
விளங்கும் . 


வளர்ச்சி 
அறியவும் . 


5 . 
சீராகவும் , முதல் 
என்பதும் விளங்கும் . 


6 . 


கொள்ள வேண்டும் . 


இருக்கும் . 


அமையும் . 


416 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1 . 3 ஏற்கக்கூடிய எல்லா மிகை யெண்மதிப்புகளுக்கும் , 
e - x- ன் மதிப்பு மிகையாகவே இருக்குமாதலின் , இவ்வளைவரை 
முதல் இரண்டு காற்பகுதிகளிலேயே அமைந்திருக்கும் என்பது 
தெளிவாகும் . 


2 . x = 0 என்றிட y = 1 என்றாகும் . அதாவது , ( 0,1 ) 
என்பது வளைவரையின் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் . 


3 . 


சென்று , 


x என்ற மாறி , மிகை மதிப்புகளை ஏற்குமானால் , x- ன் 
மதிப்பு அதிகரித்துக்கொண்டே செல்லும்போது y- ன் மதிப்பு 
குறைந்துகொண்டே 

இறுதியாக x முடிவிலியை . 
அணுகும்போது y பூஜ்யத்தை அணுகும் என்று தெரிகிறது . 
அதாவது , X- அச்சின் மிகைப்பகுதி வளை வரையின் தொலைத் 
தொடுகோடாகும் . 


4 . X- ன் குறை மதிப்புகளுக்கு ஒப்ப , y- ன் மதிப்பு எண் 
ணளவில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் . இறுதியாக x- ன் 
மதிப்பு ( - - ) - ஐ அணுகும்போது y- ன் மதிப்பு ( + a ) - ஐ 
அணுகும் . 


x = 0 
= 


5. x- ன் மதிப்பு ( - - ) - யிலிருந்து பூஜ்யத்தை நோக்கி 
அதிகரித்துச் செல்லும்போது y- ன் மதிப்பு வெகு வேகமாகக் 
குறைந்து கொண்டே வருகிறது . 

என்ற 

மதிப்பை 
அடைந்த பிறகு , 1 - ன் மதிப்பு சீராகக் 

குறைந்து கொண்டே 
செல்கிறது . அதாவது , 

அதாவது , இரண்டாம் காற்பகுதியில் வளைவரை 
வேகமாக கீழ்நோக்கிச் சென்று . முதல் காற்பகுதியில் சீராக , 
X- அச்சை நோக்கிச் செல்கிறது . 


( 


1 , 


6 . வளை வரையின் மீதுள்ள 

) , ( 1 , e ) , ( -2 , 2 ) 

e / 
என்ற புள்ளிகளையும் குறித்துக்கொள்ளல் வேண்டும் . 

இவ்வளை வரையின் அமைப்புப் படத்தில் உள்ளவாறு 
இருக்கும் . 


. 


குறிப்பு 

( i ) y = e * என்பது ஒரு கூடுஞ்சார்பாகவும் , y = e- * என்பது 
ஒரு குறையும் சார்பாகவும் இருக்கும் என்பது படத்திலிருந்து , 
நன்கு விளங்கும் . 


வரைபடங்கள் 


417 


( ii ) மேலும் இரண்டாவது வளை வரையானது , Y- அச்சின் 
மீது அமையும் முதல் வளை வரையின் எதிர் உருவமாகும் . 
( Reflection on the Y - axis ) 


Y 


+5 


-4 


-3 


-2 


* 


* 


-3 


-2 


-1 


2 


3 


படம் 37 . 


( iii ) இவ்விரண்டு வளைவரைகளும் ( 0 , 1 ) எனும் புள்ளியில் 
வெட்டிக்கொள்ளும் என்பதும் நன்கு விளங்கும் . 


( இ ) y = logex- ன் வரைபடம் 

இவ்வளைவரையை வரைவதற்குத் தேவையான முக்கிய 
அம்சங்கள் பின்வருவனவாகும் . 

1. மிகை மெய்யெண்களுக்கு மட்டுமே மடக்கை 
வரையறுக்கப்படுமாதலின் , இங்கு X எனும் மாறி , மிகை மதிப்பு 
களை மட்டும்தான் ஏற்க முடியும் . எனவே , வளைவரை முதல் 
காற்பகுதியிலும் , நான்காம் காற்பகுதியிலும் முற்றிலும் அமைந் 
திருக்கும் . 

2. x- ன் மதிப்பு மிகை பின்னமாக இருக்கும்போது , y- ன் 
மதிப்பு குறையெண்ணாக இருக்கும் . மேலும் , x- ன் 

மதிப்பு 
பூஜ்யத்தை அணுகும்போது , y- ன் மதிப்பு ( - ) ) - ஐ அணுகும் . 
அதாவது , Y- அச்சின் குறைப்பகுதி , வளைவரையின் தொலைத் 
தொடுகோடாக அமையும் என்று தெரிகிறது . 
க . ஓ . அ . 

-27 


418 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3. x = 


x = 1 எனும்போது y = 0 என்றாகும் . அதாவது ( 1,0 ) 
என்பது வளை வரையின் மீதுள்ள ஒரு புள்ளியா கும் . 


-30 


F20 


-10 


* 


-2 


-1 


O 


1 2 


3 


X 


-10 


-20 


படம் 38 . 


4 . 

x > 1 எனும்போது y- ன் மதிப்பு மிகையாக இருக்கும் . 
மேலும் , x- ன் மதிப்பு ஒன்றிலிருந்து அதிகரித்துக் கொண்டே 
செல்லும் போது , y- ன் மதிப்பும் அதிகரித்துச் செல்லும் . ஆனால் , 
y- ன் வேக வளர்ச்சி , x- ன் வேக வளர்ச்சியைவிடக் குறைவாக 
இருக்கும் . இறுதியாக , x முடிவிலியை அணுகும்போது , } -ம் 
முடிவிலியை அணுகும் . 


5. log x என்பது கூடுஞ்சார்பாக உள்ளதால் , இவ்வளை வரை 
மேல்நோக்கி வளர்ச்சி அடைந்து செல்கிறது . ஆனால் x- ன் 
மதிப்பு பூஜ்யத்திலிருந்து ஒன்றை அடையும் வரையில் வளைவரை 
மிகவேகமாக வளர்ந்துகொண்டே வந்து ; ஒன்றைவிட அதிகமான 
மதிப்புகளை x ஏற்கும்போது , வளை வரை சீராக வளர்ந்து செல்லும் 
என்பது வரைபடத்திலிருந்து நன்கு விளங்கும் . 


குறிப்பு : 

ஆயக்கூற்று அச்சுகளை வலஞ்சுழியாக 90 ° கோண தூரம் 
சுழற்றுவோமானால் , y = e - x என்ற சமன்பாட்டினால் குறிக்கப் 
படும் வளை வரை கிடைக்கப்பெறும் . 





வரைபடங்கள் 


419 


( ஈ ) y = e - X " எனும் சமன்பாட்டு வளைவரையின் வரைபடம் 

வரைபடத்தை வரைவதற்கான முக்கிய அம்சங்களாவன : 

1. x- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் y- ன் மதிப்பு மிகையா 
கவே இருக்குமாதலின் , இவ்வளை வரை 

முழுவதுமே முதல் 
இரண்டு காற்பகுதிகளிலேயே அமைந்திருக்கும் . 


-3 


- 2 


2 


3 


படம் 39 , 


2. - 


2 


என்பது 

இரட்டைச் சார்பு என்பது தெரியும் . 
எனவே , தேவையான வளை வரை Y- அச்சைப் பொருத்து சமச் 
சீராக இருக்கும் . 

அதாவது , முதல் காற்பகுதியில் உள்ள வளை 
வரையின் அமைப்பைப் போன்று இரண்டாவது காற்பகுதியிலும் 
இருக்கும் . 

3. ex உன் அடுக்குக்குறி x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் 
குறையாகவே இருக்குமாதலால் , அதன் மீப்பெரும் மதிப்பு 
ஒன்றுதான் | என்று தெரிகிறது . x = 0 எனும் போது , y இம் 
மதிப்பை ( அதாவது ஒன்றை ) ஏற்கும் . அதாவது ( 0 , 1 ) 
என்பது வளை வரையின் மீதுள்ள உயர்ந்த புள்ளியாகும் . எனவே 
இப்புள்ளிக்கு மேலே வளைவரை அமைய முடியாது . 

4. x- ன் மதிப்பு குறைப்பக்கமாகவோ அல்லது மிகைப் 
பக்கமாகவோ முடிவிலியை அணுகும் போது -பூஜ்யத்தை 
அணுகும் . எனவே X- அச்சின் இரண்டு பக்கங்களும் வளை 
வரைக்குத் தொலைத்தொடுகோடுகளாக அமைந்துள்ளன என்று 
அறிகி றோம் . 


1 


1420 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


5. ( 1, + ). ( -1 , + ) . ( 2, + ) . ( -2 , 3 ) 


1 

1 
3 , 
e 

e 

என்ற புள்ளிகளைக் குறித்துக் கொள் 
வதன் மூலம் , வரைபடத்தை எளிதாக வரையமுடியும் . 


இவ் வளைவரையை வரைவோமானால் , இதன் அமைப்பு : 
மணிவடிவத்தில் இருக்கும் ( Bell -Shaped ) என்பதைக் கண்டு 
கொள்ளலாம் . குறிப்பாக x = -2 , x = 2 என்ற இடைவெளியில் 
இந்த உருவம் தெளிவாகத் தெரியும் . 


குறிப்பு : 

இதுகாறும் வரைந்த நான்கு வளை வரைகளும் முடிவிலி வரை 
சென்ற போதிலும் , அவை ஒவ்வொன்றின் முக்கியமான பண்பு) 
களையும் வரைபடத்தில் குறிப்பிட்ட வரம்புக்குள்ளேயே எடுத்துக் 
காட்டமுடியும் . இதற்கு ஆதியையும் , அச்சுகளையும் , அளக்கப் 
படும் அலகையும் பொருத்தமான முறையில் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . தேவையானால் , X- அச்சின்மீதும் , Y- அச்சின் மீதும் 
தனித்தனியே தகுந்த அலகுகளை எடுத்துக்கொள்வது உண்டு . 


இ பிரிவு 
திரிகோண கணிதம் 

( Trigonometry ) 


1. கோண விகிதச் சமன்பாடுகள் 

( Trigonometrical equations ) 


1.1 . முன்னுரை 


9 என்பது 0 ° -க்கும் 360 ° -க்கும் இடையே அமைந்துள்ள 
( அதாவது 0 ° < g < 360 ° ) கோணம் எனில் , sing , cose , tang 
முதலிய கோண விகிதங்களின் வரையறைகளைப் பற்றி நாம் 
முன்பே படித்துள்ளோம் . இவ்விகிதங்களினால் அமைந்துள்ள 
சமன்பாடுகளைப் 

பற்றியும் , அச் சமன்பாடுகளின் தீர்வுகள் 
காணும் முறைகளைப் பற்றியும் இங்கு நாம் பார்ப்போம் . முதலில் 
குறிப்பிட்ட 

கோணவிகிதச் சமன்பாடுகளின் தீர்வுகளைப் 
பெறுவது எவ்வாறு என அறிந்த பின் , பொதுவான சமன்பாடு 
களின் தீர்வுகளைக் காணும் முறையை எடுத்துக்கொள்வோம் . 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளைக் கவனிக்கவும் . 

sin 0 = 


1 
2 


நமக்கு sin 30 ° = என்று தெரியும் . ஆகையால் இச் 
சமன்பாட்டை நிறைவு செய்யும் 9 - ன் மிகக் குறைந்த மதிப்பு 30 ° 

என்று அறிகிறோம் . 


அதாவது 


* 


ஆனால் , sin 


= 


= sin 


1 

என்றும் . 
2 


( ச )" 
( ஈ - ஈ ) 

) - 
( 27 + * ) 

- ( - + ) ( Ex + 3 ) 


1 


sin 6 


sin 


* 


-ல 


என்றும் 


தெரியும் . 


ஆகையால் , 6 = (ஈ 

என்ற மதிப்பு 
களும் , எடுத்துக்கொண்ட சமன்பாட்டின் தீர்வுகளாக அமை 
மேலும் 

இம்மதிப்புகள் ஒவ்வொன்றுடனும் 
அல்லது 27 - ன் மடங்குகளைக் கூட்டினாலும் , sin G- ன் மதிப்பு 


கின்றன 
. 


27 


424 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


எனவே , sin a = என்ற சமன் 


மாறாது என்றும் அறிவோம் . 
பாட்டிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தீர்வுகள் உண்டு எனத் 
தெரிகிறது . அவைகள் , 
0 = 

2x + 
6 6 

6 


. 


. 


* ) 
( 3 * - * ) , (4w + ; ) . 


என்ற எண்ணிலடங்கா மதிப்புகளாகும் . இவற்றைப் பொதுவாக , 


G = n * + ( -1) - - ( n = 0 , 1 , 2 , 3 .......... ) என்று 
குறிப்பிடுவது வழக்கமாகும் . இதைச் சமன்பாட்டின் பொதுத் 
தீர்வு என்கிறோம் . 


! 


1 
( 2 ) cos 8 

2 
இச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் 8 - ன் மிகக் குறைந்த மதிப்பு 

R 
45 ° அல்லது 

4 

என்று தெரியும் . 


ஆனால் , cos 


21 . 


= COS 


cos 7 


என்பதும் 


( 1 ) 
( 27 

25 + 7 ) 


COS 


m 
= Cos 

4 


. 


உண்மை 


என்பதும் 


யாதலின் , முன்போலவே , 


21 + 


G = 

என்ற மதிப்புகளும் 
தீர்வுகளாக அமையும் என நிறுவலாம் . இவ்வாறு , 


( 25 - 7 ). ( 27 1 ) 
0 - 4. (25 - 4 ) . ( 2n + * ). (4x - 4 ) 

( 4r + + ) , 


அல்லது , 8 = 2n + ( n = 0 , 1 , 2 , 3 , ........ ) என்பன 

4 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வுகளாகும் . 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


425 


( 3 ) tan a = 3 
இங்கு 6 - ன் மிகக் குறைந்த மதிப்பு 60 அதாவது 


R 


( 5 ) 


என்பதாகும் . 


. 


* ) 


W 


ஆனால் tan ( 
* + 

= tan 

என்றும் , 

3 
tan 21+ 

* ) = tan * என்றும் இருக்குமாதலால் , 
G 

என்பன 
2 
3 

கொடுக் 
கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வுகளாகும் . 
= 

21 + 

* 
3 

3 
( 
4n + 

என்பன . 
3 

3 
அதாவது , 9 = m + * m = 0,1,2,3 , ... 

தீர்வுகளாக 
பொதுத் 

அமையும் 

கண்டு 
கொள்ளலாம் . 


( 3 + 


.. 


| . 


என்று 


என்பன 


1.2 . தீர்வு காண்க 

sin 9 = k ( இங்கு k என்பது எண்ணளவில் ஒன்றைவிடக் 
குறைவாக உள்ள ஒரு மாறிலியாகும் ) . 


கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 
sino = k 

என்பதாகும் . 


இச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் 9 - ன் மிகக் குறைந்த 
மதிப்பை எனக் கொள்வோம் . 


ஃ 


sin d = k என்பது உண்மையாகும் .. 
i.e. 

g = d என்பது ஒரு தீர்வாகும் . 
ஆனால் , sin ( r - d ) = sin d என்பதால் , ( -d ) எனும் 
மதிப்பும் சமன்பாட்டின் ஒரு தீர்வாகும் . 


426 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இதேபோன்று , sin ( 2n + d ) = sin d , என்றமைவதால் , 
( 2n + c ) - ம் ஒரு தீர்வாகும் . இவ்வாறு d என்பது ஒரு தீர் 
வானால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் அனைத்துத் தீர்வுகளும் 
பின் வருமாறு அமையும் . 


அதா வது , g = d , ( * - d ) , ( 2n + d ) , ( 3m - d ) . 
( 43 + c ) , 

என்பனவாகும் . 
i.e. 8 = nn + (-1) ^ al . ( n = 0 , 1 , 2 , 3 , ... ... ... ... ) 
என்பதாகும் . 


1.3 தீர்வு காண்க 

cos e = k , ( Tk | < 1 ) 
இச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் 9 - ன் குறைந்த மதிப்பு 
d என்றிருக்கட்டும் . பின் , 

cos d = k என்றாகும் . 
ஆனால் , cos ( 27 d ) = cos d என்பதும் , 


cos ( 21 + du ) = cos d என்பதும் உண்மையாதலின் , 
எனும் மதிப்பு சமன்பாட்டின் ஒரு தீர்வாக இருக்குமானால் , 
( 21 - ) 
al ) ( 2n + d ) என்பனவும் 

என்பனவும் தீர்வுகளாக அமையும் . 
இவ்வாறு , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் அனைத்துத் தீர்வு 
களும் பின் வருமாறு அமையும் . 
அதாவது , 

d , ( 27 - d ) , ( 21 + d ) , ( 4n - d ) , ( 47 + d ) , ........ 
என்பனவாகும் . 
அதாவது , 
9 = 27 = d . ( n = 0 , 1 , 2 , 3 , 

......... 
என்பவையாகும் . 


1.4 . தீர்வு காண்க 

tang = k 
d என்பது இச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் மிகச்சிறிய 
கோணமாக இருக்கட்டும் . ஆகையால் , 

tan d = k என்றிருக்கவேண்டும் 
ஆனால் , tan ( x + d ) = tan d , 
tan ( 27 + d ) = tan d 

என்பன உண்மை 

என்று 
தெரியும் . 


427 
கோணவிகிதச் சமன்பாடுகள் 

எனவே , d என்பது ஒரு தீர்வானால் , ( * + d ) , ( 2n + d ) 
என்ற 

மதிப்புகளும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வு 
களாகும் . இவ்வாறு , 

8 = d ( r + d ) , ( 27 + d ) , ( 3x + d ) , ( 47 + ) , .......... 
என்பன . 


அதாவது , 

= . 

nr + d , ( n = 0 , 1 , 2 , 3 , ............... ) 

என்பன இச்சமன்பாட்டின் தீர்வுகளாகும் . 
குறிப்பு : 

1 1 

1 
( i ) cosece 

seco 
cG = 

cot G = 
sin 0 cOS 

tane 
என்பது 

உண்மையாதலின் , cosec g = k , seca = k 
cot 9 = ks rki , k ,, kg என்பன மாறிலிகள் ) என்ற சமன்பாடு 
களின் தீர்வுகளும் முறையே , 

9 = 

= n + - 1 ) " d , 9 = ( 2nm + d ) , 0 = ( mm + d ) 
என்ற அமைப்பிலேயே இருக்கும் என்பதை அறியவும் . 

( ii ) மேலே பார்த்த சமன்பாடுகளில் , 9 - ன் மிகக் குறைந்த 
மதிப்பாகிய d என்பது , 9 - ன் தலையான மதிப்பு ( principal 
value ) எனப்படும் . பொதுவாக , 

- * < d < * என்ற இடைவெளியில் அமையும் மதிப்புகள் 
அனைத்தும் தலையாய மதிப்புகளாகும் . 


1.5 . சமன்பாடுகள் 

இனி , மேலே பார்த்த முடிவுகளைப் பயன்படுத்தி ஒரு சில 
எடுத்துக் காட்டுகளை விளக்குவோம் . இவற்றை நான்கு வகை 
களாகப் பிரித்துள்ளோம் . 
வகை 1 . கோணவிகிதப் பெருக்கல் விதியைப் பயன்படுத்தவல்ல 

சமன்பாடுகள் . 
1 , பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் கண்டுபிடி . 

( i ) sin a + sin 28 = sin 38 

( il ) cos 3x cos 4x = cos 5x - cos 6x 
தீர்வு : 

sine + sin 26 sin 80 
i.e. sin a + sin 20 - sin € 9 = 0 
i.e. sin ) - ( sin 30 - sin 22 ) 

20 = 0 


3 


4428 


கணிதம் - ஓர் அறிமுகம் : 


i.e. 


COS 


= 


2 COS 


5a 8 

sin 
2 


O 


|| 


i.e. 


2 sin 


2 ( cos : 


COS 


O 


- 


i.e. sine - ( 2 cos 

- ( 2 cos ( 39 - 28 ) sin ( 29 - 29 )] - 0 
( 2 sin g 

2 ) 

2 ) - 
2 sing 
? ( 2 sing 
- ( 2 + 2 ) 

102 - 3 )] 
4 sin g sin 
sin , 

0 , அல்லது sing 


i.e. 


= 0 


sin 
39 

sin a = 0 


i.e. 


0 


= 0 , sin a = 0 , அல்லது sin 
என்றிருக்க வேண்டும் என்பது நன்கு விளங்கும் . 


( அ ) sin 


= 0 


a 
.. -ன் தலையாய மதிப்பாகிய , d = 0 என்று தெரிகிறது . 

2 
எனவே , இச்சமன்பாட்டின் பொதுத் தீர்வு பின் வருமாறு , 


2 


= na + ( - 1 ) rd 


i.e. 8 


= nr + 0 

2ns , ( n = 0 , 1 , 2 , 3 , .......... ) 


( ஆ ) இதே போல sin a = 0 எனும் சமன்பாட்டின் 
பொதுத் தீர்வு , 
9 = na என்றும் , 


( இ ) sin 


39 

= 0 என்ற சமன்பாட்டின் பொதுத் தீர்வு , 


19o 


3 

9 = n * , அல்லது 
2 
2 

n * என்றும் பெறலாம் . 
3 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


429 . 


( ii ) cos 33 


cos 4x = cos 5x 

- 


cos 6 


i.e. 


i.e. 


x 
2 sin 

2 


sin 


7x 
2 


sin 


e sin 7 sin , = 2 sin 12 sin , 

( 1 ) 

[ 60s Pg sins ) - 

-4 sin * sin x cos 
ஆகையால் , sin > = 0 , sin x = 0 , அல்லது cos 


* 


i.e. 


- 2sin 


2 cos 


= 0 


2 


9x 


i.e. 


= 0 


2 


9x 
2 


என்றறியலாம் . 


( அ ) sin _ = 0 எனில் , 


x = 2nx என்றும் , 


* = nm 


என்றும் முன்போல . 


( ஆ ) sin x = 0 எனில் ,, 

நிறுவலாம் . 


klou 


2 


9x 
( இ ) cos 

= 0 எனில் , தலையாய மதிப்பு , d = 
2 
என்று தெரியும் . 
பொதுத் தீர்வு , பின்வருமாறு அமையும் . 


9x 


i.e .: 


2nm + 


을 ( * ) 
i.E. x- - ( 2 # * * * ) 
( 

* ( n = 


i.e.x = 


( 4n n + ஈ ) 


( 4n + 1 ) 


1 ) 9 


* , ( n = 0 , 1 , 2 , 3 , ............... ) 


வகை 2 . 

cos x ( அல்லது sin x ) - ல் அமையும் இருபடிச் சமன்பாடாக 
மாற்றவல்ல சமன்பாடுகள் . 
2. கீழ்காணும் சமன்பாடுகளைத் தீர்க்கவும் . 

( i ) 3 cos 2x + sin x = 2 
( ii ) 2 sin x + 3 cos x = 3 


430 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


* 


தீர்வு : 
( i ) 3 cos 2x + sin x = 2 

i.e. 3 ( 1 - 2sin x ) + sin x = 2 
i.e. --6 sin2 x + sin x + 1 = 0 
i.e. 6sin x 

- 1 = 0 
i.e. 6sin x 3 sin x + 2 sin x - 1 = 0 
i.e. 3 sins ( 2 sin x - 1 ) + ( 2 sin x 

1 ) = 0 
i.e. ( 2 sin x - 1 ) ( 3 sin x + 1 ) = 0 


sin x 


ஃ 


2 sin x - 1 = 0 , அல்லது 3 sin x + 1 = 0 
1 

1 
i.e. sin x = 
2 அல்லது sin x = 

3 


2 


7 


அ ) 


sin x = 


* 
தலையாய மதிப்பு , d = 30 ° , அல்லது ( 5 ) 


R 


எனவே , சமன்பாட்டின் பொதுத் தீர்வு , 


0 = mm + ( -1 ) " " ( n = 0,1,2,3 , ... ) என்பதாகும் . 


sin x = 


x = w + (- 1) ( 1980 


1 

எனில் , d = - 19 ° 18 என்றுபெறலாம் . 
3 

- 193 

ஈ , ( n = 0,1,2,3 , ........ ) 


ஃ . 


i.e. x = nr + ( - 1 ) n + 1 


193 
1800 


* 


என்பது பொதுத் 


தீர்வாகும் . 


( ii ) 2 sin x + 3 cos x = 3 

i.e. 2 ( 1 - cos x ) + 3 cos X - 3 = 0 
i.e. 2 cos x + 3 cos X - 1 = 0 
i.e. 2 cosex - 3 cosx + 1 = 0 
i.. ( 2 cosx – 1 ) ( cosx - 1 ) = 0 
.. 2 cosx - 1 = 0 , அல்லது cosx - 1 = 0 

1 
i.e. cosx = 

2 


+ , அல்லது cosx = 1 


V 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


431 


1 


( 9 ) cosx 


-- 


எனில் , d 


, 


என்றாகும் . 


3 


எனவே , சமன்பாட்டின் பொதுத் தீர்வு , 


( 2017 


2nx + 

3 


* ) 


என்பதாகும் . 


( இங்கு n = 0 , , 2 , 3 , ......... ) 
( ஆ ) cosx = 1 என்றால் , d = 0 என்று தெரியும் . 

ஆகையால் , x = 2ns , ( n = 0 , 1 , 2 , 3 , ............ ) 
என்பது பொதுத்தீர்வாகும் . 


வகை 3 . 

a , b , c என்பன ஏதேனும் 3 மெய்யெண்கள் எனில் , 
a cos 0 + b sin 9 = c என்ற அமைப்பிலுள்ள சமன் 

பாடுகள் : 
இத்தகைய சமன்பாடுகளின் தீர்வு காண்பதற்கு மூன்று 
வெவ்வேறு வழிகள் உள்ளன . அவற்றுள் ஒன்றைத்தான் வகை 
2 - ல் பயன்படுத்தியுள்ளோம் . ஏனைய இரண்டு முறைகளையும் 
பின்வரும் இரண்டு எடுத்துக் காட்டுகளில் கையாளப்பட்டுள்ள 
தைக் கவனிக்கவும் . 
3 . பின் வருவனவற்றின் தீர்வு காண்க : 

( i ) 4 sin x - 3 cos x = 1 

( ii ) 2 sin x + 3 cos x = 1 
தீர்வு : 
( i ) 4 sin x 
4 sin x - 3 cos x == 1 

( 1 ) 
இங்கு cos x- ன் குணகத்தை a என்றும் , sin x- ன் குணகத்தை 
b என்றும் குறிப்பிடுவோமானால் , 

3 , b = 4 என்று தெரிகிறது . 
ஃ . 

a + b = 9 + 18 
i.e. 

ſa² + b 
ப்பொழுது சமன்பாட்டின் இரு புறமும் ( a + b -ஆல் 
4 

1 
வகுத்தால் , 

என்று கிடைக்கும் . 
5 


... 


a 


= 25 


+ b = 5 


sin x 


COS X - 


5 


4 
இதில் , sin e = 

5 
..பின்வருமாறு மாற்றமடையும் . 


cose = 

= 


3 
5 


என்றிட , சமன்பாடு ( 1 ) 


என்பதால் , 8 = 53 ° 8 


432 


கணிதம் - ஓர் அறிமுக 


1 
அதாவது , sin asin x - cos a cos X = 

5 

1 
i.e. cos ( x + G ) = 

51 


i.c. cos ( x + 2 ) 


- 0.2 


( 2 ) 


இப்பொழுது , மடக்கை அட்டவணையிலிருந்து , ( x + 9 ) - ன் 
தலையாய மதிப்பு , d = 101 ° 33 என்று கண்டுகொள்ளலாம் . 


ஆகையால் , சமன்பாடு ( 2 ) -ன் பொதுத் தீர்வு , 


x + 9 = n x 360 ° + 101 ° 33 என்பதாகும் . 


மேலும் , cos g 


3 
5 


sin 0 = 


5 


என்று காணலாம் . 


எனவே , x + 538 = n x 360 ° = 101 ° 33 என்பது 
பொதுத் தீர்வாகும் . 


அதாவது , 

[ ( nx360 ° = 101 ° 33 ) - 53 ° 8 ] , ( n = 0 , 1 , 2 ,......... ) 
ஆதாவது , x = ( n x 360 ° + 48 ° 25 ) 
மற்றும் , 

( n x 360 ° - 154 ° 41 ) 


} 


( ii ) 3 cos x + 2 sin x = 1 


( 1 ) 


.. 


இச்சமன் பாட்டில் t = tan 


X 


2 


என்று பிரதியிடுவோம் . 


இப்பொழுது , cos x = 


1 + 12 


sin x = 


( + ) என்ன 


தெரியும் . 
ஃ சமன்பாடு ( 1 ) கீழ்க்காணும் அமைப்பை ஏற்கும் . 
1 t2 

21 
3 
1 + t2 

1 
1 + t ? 


i.e. 3 ( 1 - 1 ) + 4t = 1 + 12 
i e . 

--412 + 4t + 2 = 0 
i e . - 2 ( 2t2 - 2t - 1 ) = 0 
i.e. 212 

212 -- 21 - 1 = 0 


( 2 ) 


வ 
. 


433 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


2 + 4- 4.2 - 1 ) 

2.2 


== 


( + 1 ) 
( 12 ) 
= ( ) 
இவ்வாது, 1- (1+3), 1 = ( - ) என்பன 

! - ( + s ) எனில் , tan * - 


சமன்பாடு ( 2 ) -ன் தீர்வுகளாகும் . 


1 + 1.732 

2 


( அ ) 


1.366 . 


ஃ தலையாய மதிப்பு , 4 = 53 ° 47 என்று கிடைக்கும் . 


எனவே , பொதுத் தீர்வு ( 2 ) 


= mr + dl 


= n x 180 ° + 53 ° 47 
i.e. x = n x 360 ° + 107 ° 34 என்பதாகும் . 
-S 

1- 1.732 
( ஆ ) 1 = 

என்றால் , tan 2 
2 

= - 0.366 . 
ஆகையால் , dl 20 ° 7 
எனவே பொதுத் தீர்வு , 


( - ) 


K 


i.e. 


= 1 X 180 ° + ( - 2007 ) 
2 
x = ( n x 360 ° - 40 ° 14 ) என்பதாகும் . 

( 1 ) -ன் பொதுத் தீர்வுகள் பின் 


இவ்வாறு , சமன்பாடு 


வருமாறு . 


x = nX 360 ° + 107 ° 14 
x = nx 360 ° - 40 ° 14 


} ( n = 0 , 1 , 2 , 3 , ...... ) 


வகை 4 . 


பல இன அமைப்புச் சமன்பாடுகள் 
இங்கு காணவிருக்கும் சமன்பாடுகள் ஒவ்வொன்றும் தனித் 
தனி அமைப்பில் இருக்கும் ( அதாவது , இதுவரை பார்த்த மூன்று 

க.ஓ . அ . - 28 


434 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


வகைகளிலும் அமையாதனவாகும் ) . எனவே , இவற்றின் தீர்வு 
காண எந்த ஒரு பொதுவழியும் இல்லையாதலின் , தனிச் சமன் 
பாட்டின் அமைப்பைப் பொருத்துத் தீர்வுகாணும் முறையைத் 
தீர்மானிக்க வேண்டும் என்பதை அறியவும் . 


4. பின் வரும் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 


* 


( i ) tan x + tan 2x + tan 2x tan x = 1 . 
( ii ) tan A 

: = 

cot 2A 
( iii ) coscc 9 = 1 + cot a 
( iv ) cot 9 + tan g = 2 cosec g . 


தீர்வு : 
( i ) tan x + tan 2x + tan 2x tan x = 1 

i.e. ( tan 2x + tan x ) = ( 1 – tan 2x tan x ) 
i.c. 

( tan 2x + tan x ) 
( 1 tan 2x tan x ) 


i.e. 


tan ( 2x + x ) = 1 


i.e. 


tan 3x 


.. 


தலையாய மதிப்பு , d ! 


4 


எனவே , சமன்பாட்டின் பொதுத் தீர்வு , 


3x = 


- (1 + + ) என்பதாகும் . 

+ (n ++ ) 


i.e. 


x 


4n + 1 

12 


1 , ( n = 0 , 1 , 2 , 3 , ............ ) 


( ii ) tan A = 


- cot 2 A 


10 
. 


... ( 1 ) 


ie . tan A = 


- 1 
tan2 A 


ie . tan2A tan A 1 
i.e. 1+ tan 2A tan A = 0 


.. 


... ( 2 ) 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


435 


ஆனால் , tan ( 2A - A ) 


tan 2A - tan A 
1+ tan2 A tan A 


என்று தெரியும் . 


ஆகையால் , சமன்பாடு ( 2 ) - லிருந்து , 
tan ( 2A - A ) 

என்று கிடைக்கும் . 
i.e. tan A 


88 


* தலையாய மதிப்பு , d = 


21 


எனவே பொதுத் தீர்வு , 


A = 


na + 


என்று அறிகிறோம் . 


2 


i.e. A = ( 2n + 1 ) 


( n = 0 , 1 , 2 , 3 , ......... ) 


A = ( 2n + 1 ) . 
( iii ) coseca = ( 1 + cot o ) 


... ( 1 ) 


9 


சமன்பாடு ( 1 ) -ல் , 1 = tan 


என்றிடுவோம் . 


2 


ஆகையால் , cuseco 


1 
SiLG 


( + 
* ) = ( * ) 


1 


1 


என்றும் , cote 


= 


ta . 


21 
1- 12 


( E ) 


என்றும் தெரியும் . 


ஃ . 


சமன்பாடு ( 1 ) பின் வருமாறு அமையும் . 
1 + 12 

1-13 
i.e. 

2t 


1 + 


( 2 ) 


21 + 1 - 1 


i.e. 1 + 12 = 2t + 1 - t * 
i.e. 212 - 20 = 0 

i.e. 2t ( t - 1 ) = 0 
ஃ t = 0 , அல்லது t = 1 என்று அறிகிறோம் . 


436 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( அ ) t = 0 எனில் , tan 


9 
2 


== 


0 என்றாகும் . 


: பொதுத் தீர்வு , 


வல 


= n r என்பதாகும் . 


அதாவது , 0 = ( 2nT ) , ( n = 0 , 1 , 2 , .. 


) 


( ஆ ) t = 1 எனில் , tan 

9 
2 


1 என்றாகும் . 


இச்சமன்பாட்டின் பொதுத் தீர்வு , . 


= 


n * + 


* 

சு ) 


என்று கண்டுகொள்ளலாம் . 


S 


21 * + 


அதாவது , 9 

0 = ( ) 
( n = 0 , 1 , 2 , .......... ) 
எனவே , தேவையான பொதுத் தீர்வு , இவை இரண்டுமேயாகும் . 


+2 


. 


( iv ) cos O + tan e = 2 cosec e 


i.e. 


cos o 

+ 
Sing ) 


sin 
cosa 


2 
sine 


i.e. 


( cosia + sin e ) 

SID I cos O 


ខ 
sin 


1 

2 
i.e. 

sin a cos G sina 
i.e. 2 sin a cos O 

= sing 
i.e. 2 sin a cos G - sin a = 0 
i.e. sin 9 ( 2 cos O - 1 ) 

0 
sin o = 0 , அல்லது 

( 2 cosa - 1 ) = 0 
பெறலாம் , 


. 


என்று 


( அ ) sing = 0 என்ற சமன்பாட்டின் 

9 = n r என்று அறியவும் . 


பொதுத்தீர்வு . 


( ஆ ) 2 cos 9-1 = 0 எனில் , cos 9 


- 


1 


என்றாகும் . 


இங்கு தலையாய மதிப்பு , 


* என்பதாகும் . 
. 


கோணவிகிதச் சமன்பாடுகள் 


437 


எனவே பொதுத் தீர்வு , 


9 


என்று அறிகிறோம் . 


(211 4 3 )) 
i.e. o = 

( * ) 


எனவே . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வுகளாவன : 
( i ) 9 = n T , 


( ii ) 9 = 


( 6n + 1 ) * , ( n = 0 , 1 , 2 , 8 


........................ ) 


என்பனவாகும் . 


பயிற்சி 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளின் தீர்வுகளைக் 


காண்க . 


= 0 . 


1. sin 59 + sin a = sin 38 . 
2. sin 49 - sin 20 = sin 6a . 

sin a + sin 20 + sin 39 + sin Ea = 0 . 
4. cos 20 + cos 20 + cos G = 0 . 
5 , sin a + sin 90 + sin 58 = 
6. sin 28 - sin a = cos 29 - cos G. 

cos 2x + 5 cos x = 2 . 
8. 2 cos 3x + 8 cos x + 1 = 0 . 

1 
4 


9. cos x - sinx = 


10. sin x + cosec x = 2 


1 


11 . 


12 . 


18 . 


4 cos X - 3 sec x = 2 tanx 
5 sin x + 5 cos 2x = 1 

5 cos G + 12 sin a = 13 
14. sin a + 3 cos 0G = 1 
15. 2 sin a + 5 cos G 
18. 3 cos 9 + 4 sin a 

3 = 5 


438 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


I 


17. 3 sin 0 + 4 cos 


2 


18. 2 cos 0 - 3 sin = 2 
19 . 5 cos 0 - 4 sin 0 = 6 
20. V 3 sin – cos 0 
21. 4 sin 0 + 3 cos 0 

3 
22. cos * x sin 3x + sin8 x cos 8x = 

4 


ܘܐ 


23. tan x + tan 2x + tan 3x = 0 
24. V 2 ( sin x + cos x ) = V3 
25 . sec x + cosec x = 2 V 2 


26 . 


2 V3 coto + cosec 0 = 2 


27 . 


V 3 ( tano + cot O ) = 4 


28 . 


cot x 


cosec 2x = 1 


29 . 1 – tan 0 = ( 1 - 3 tan O ) cos 0 
30. tan 0 + 4 cot + 1 = 0 
81 . cot - tan = 2 
32. 4 cot El = cot²0 - 

cotºn - tan²0 


விடைகள் 


) 


2. Orna , 


R 


3. 0 = 2n 

5 


1. Q =** ( **** ) 

( **** ) . ( 2 * + ) 

( * ) , ( 2n + 1)= 
( 21 * + 2 % ) . ( **** ) 
6. 0 = (n** 


2n + 


4. 0 


3 


கோண விகிதச் சமன்பாடுகள் 


439 


211 


+ 


ola 


3 


7. x = 


6. 0 = ana , ( 

( 2n*** ) 

= ( ana ) 
9. x = n * + ( - 1 )" 


8. x = 


212 + 2 


3 


9 . 


6 


10. X = na + ( - 1 ) " 6 


R 


11. x = nR + ( - 1 )" 10 


} 


12. X = nx 180 ° + ( -1 ) " 68 ° 26 , 

= nx180 ° + ( -1 ) " 25 ° 28 . 
13. O = nx 360 ° + 67 ° 23 


14. 0 = 2n1 , 


( + * + 2 ) 


15. 0 


= ( n X 150 – 68 ° 20 ) + ( -1 ) " 33 ° 35 
18. 0 = 3 x 860 + 58 ° 8 
17. 0 = n x860 45 ° 34 + 35 ° 52 


18. 0 = 2na , n x 960º = 50 ° 29 
19. 0 + 38 ° 40 = n x 360 ° + 20 ° 27 
n * 

- 
B 


21. 0 = n x 360 ° + 59° 8 + 101° 32 


22 . 


R 
X = n 

4 


8 


29. x = 


À + - ;" 
x = ( n + 1 ) , 11 X 180 ° = 35 ° 16 

( 2n « + + ) 


R 


24 . 


+ 


4 


440 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


25. X = 


(en * + * ) ( + ) 


26. 0 = nx 880 ° ± 186985 


800 


자 


27. 0 = n 


" 


28 . 


x 


M 


+ 


8 


29 . 


0 = nx , n x 180 ° + 689 28 0 


" 


2 + ( -1) 

+ 중 
( ) 

( - ) 
180 ° + 68 ° 26 ) . (In 

( - ) 
0 = ( 

(int ) 


80.0 = ( n × 180 ° + 68 ° 28 ) , 


81 . 


N 


Blou 


10 


8 


82.0 


2. நேர்மாறு வட்டச் சார்புகள் 

( Inverse Trigonometrical functions ) 


2.1 வரையறை 


sin e = x ரனில் , 9 என்பது ஒரு கோணம் என்றும் , sin a 
என்பது ஒரு எண் ( விகிதம் ) என்றும் நமக்குத் தெரியும் . மேலும் , 
இங்கு X எனும் எண் 0 என்ற கோணத்தின் சார்பாக உள்ளது 
என்பதும் நன்கு விளங்கும் . மாறாக , இத்தொடர்பிலிருந்து 9 - வை 
x- ன் சார்பாக எழுத முடியுமானால் , அச்சார்பை கொடுக்கப்பட்ட 
சார்பின் நேர்மாறுச் சார்பு என்று கூறுகிறோம் . 


பொதுவாக , y = f ( x ) எனும் ஒரு கொடுக்கப்பட்ட தொடர்பி 
லிருந்து , x- ஐ y- ன் சார்பாகப் பெற முடியுமானால் , அச்சார்பை 
y- ன் நேர்மாறுச் சார்பு என்றழைக்கிறோம் . இவ்வாறு பெறப்படும் 
சார்பை f - 1 ( y ) என்று குறிப்பிடுதல் வழக்கமாகும் . 


இதே முறையில் sin a = x எனும் தொடர்பிலிருந்து கிடைக் 
கப்பெறும் நேர்மாறுச் சார்பை 9 = sin - 1 x என்று குறிப்பிடுவர் . 
இங்கு , எந்த கோணத்தின் சைன் விகிதம் : - ஆக இருக்குமோ 
அக்கோணத்தைத்தான் sin - 18 எனும் குறியீடு குறிப்பிடும் 
என்பதை அறியவும் . ஆனால் sin a = x என்ற சமன்பாட்டிற்கு 
ஒன்றுக்கு மேற்பட்டத் தீர்வுகள் உண்டு என்பதும் , அவை 
9 = n * + ( - 1 ) d , ( n = 0 , 1 , 2 , 3 , ...... ) என்ற தொடர் 
பினால் கிடைக்கப்பெறும் என்பதும் நாம் முன்பு அறிந்துள்ளோம் . 
ஆகையால் , sin - 1 x எனும் நேர்மாறு வட்டச்சார்பு பன்மதிப் 
புடையது என்பதும் ; அவை [ n T + ( -1 ) ^ sin - 1 x ) , ( n = 0 , 1 , 
2 , 8 , ...... ) என்பதும் நன்கு விளங் தம் . இங்கு [ n T + ( -1 ) 
sin x ) என்பது நேர்மாறுச் சார்பின் பொது மதிப்பு எனப்படும் . 
இதை sin - 1 x என்று குறிப்பிடுவதுண்டு , இவ்வாறு , sin - 1x 
= nr + ( - 1 ) r sin - 1 x , n = 0. 1 , 2 , 3 , ..... என்று அறியவும் . 
இதில் sin - 1 x என்பது நேர்மாறுச் சார்பின் , எண்ணளவில் மிகச் 
சிறிய மதிப்பைக் குறிப்பதாகும் . இம்மதிப்பு அச்சார்பின் 
தலையாய மதிப்பு எனப்படும் . 


1 


cosec - 1x sec - 1x cot - 1x முதலிய 
காட்டிய டோதிலும் , அவற்றின் பொது மதிப்புகளுக்கும் அவை 
442 

கணிதம் 

ஓர் அறிமுகம் 
இதே போன்று , cos - 1 x , tan - 18 முதலிய நேர்மாறுச் 
சார்புகளை வரையறுக்கலாம் . அவற்றின் பொது மதிப்புகள் பின் 
வருமாறு . 

cos = 2 n = cos - 1X ; tan - 18 = / IT + tan - 1x . 
இங்கு cos - 1 x , tan - 13 என்பன 

தலையாய மதிட்புகளைக் 
குறிப்பன வாகும் . 
குறிப்பு : 

( i ) sin- lx , tan - 18 ஆகிய நேர்மாறுச் சார்புகளின் தலையாய 
மதிப்புகள் 

) என் 

என்ற இடைவெளியிலும் , ccs - 13- ன் 
தலையாய மதிப்பு ( 0 , T ) என்ற 

இடைவெளியிலும் அமைந் 
திருக்கும் என்பதை அறியவும் . 

( ii ) இதே முறையில் 
நேர்மாறு வட்டச் சார்புகளையும் வரையறுக்க முடியும் . 

( iii ) இனி , சில அடிப்படை முடிவுகளை 
அவர்றைப் பயன்படுத்தி , எடுத்துக்காட்டுகள் 
நிரூபிக்க இருக்கிறோம் . மேலும் , கீழ்க்காணும் முடிவுகளை நேர் 
மாறுச் சார்பின் தகூயாய மதிப்புக்கு மட்டும் உண்மையனக் 


m 


T 


2 


2 


நிறுவிய பின் , 

சிலவற்றை 


உண்மையாகும் என்று அறியவும் . 


2.2 . அடிப்படை முடிவுகள் 

1. sin a = 3 எனில் , a = sin - 1x என்று வரையறுத்தோம். 
ஆகையால் , sin - 1 ( sin a ) = 0 என்றும் , 

sin ( sin - 1x ) = x என்றும் கிடைக்கப்பெறும் . 
இன்ன பிற நேர் மாறுச் சார்புகளுக்கும் இத்தகைய முடிவு 
களைப் பெறமுடியும் , 


. 


K 


2. sin a = x எனில் , cos G = 1 - x , tan a = 1 - x " 
என்று தெரியும் . 


எனவே , 


9 


sin - lx = cos - 1 ( 1- x2 = tan 


---( - ) 


என்பது உண்மையாகும் . 


443 : 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


இதேபோன்று , 


( - + - ) 


0 = cosec - 1 


= sec - 1 


( - ) 

( 


1- x 


= cot - 1 


என்று அறியவும் . 


3. sing = x என்றால் , x = cos 

x 


ஈ - 9 
2 


என்று எழுதலாம் . 


( - ) 


என்று 


ஆகையால் , sin - 1 x = 0 எனில் , cos -1x = 
கிடைக்கும் . 


* 


என்று அறிகிறோம் . 


அதாவது , sin - lx + cos - 1x = 


2 


இதேபோன்று , tan - lx + cot - lx = என்றும் , 

2 


sec - 1.x + cosec - 1x 


2 


என்றும் கண்டு கொள்ளலாம் . 


23 . 


நேர்மாறுக் சார்புகளுக்கிடையே உள்ள தொடர்புகள் 

1. sin - lx + sin - 1y = sin - 1 [ x 11 - ye + y 11 - x ] 
நிரூபணம் 

sin - x = d என்றும் , sin- ly = நி என்றும் கொள்வோம் . 
ஆகையால் , sin d = x , sins = y என்று கிடைக்கும் ,, 

ஆனால் , sin ( a + B ) = sin d cos p + cos d sin நீஎன்று : 
தெரியும் . 
i.e. sin ( d + B ) = sind I - sin B + sinBN 1 - sined 

01 - y + y 11-13 
* c + B 

sin - 1 [ x 11 - y + y 11 - x2) 
i.e. sin - 1 x + sin - 1 y = sin - 1 [ x { 1 - y + 1 - x ) 

2. cos - 1 x + cos - 1 y = cos - 1 [ xy - v1-2 V1 - y ] 
நிரூபணம் 
cos - 1 x = d என்றும் , cos - 1 y = B என்றும் குறிப்பிடு 

X , cos B = ) என்றாகும் . 


வோம் . 


பின் , cos 4 


444 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


ஆனால் , 
cos ( d + B ) = cos d cos B - sin d sin B 

= cos dl cos B- 1 - cos A. 1 - cos B 

11-2 . 11 - y 
ஆகையால் , 

d + 3 = cos - 1 [ xy - ( 1-2 ( 1 - y ] 


= xy 


2 


அதாவது , 
cos - 1x + cos - ly = cos- " [xy - 11 - x " > 11 - y ] 

x + y 
3. tan - 1x + tan - 1y = tan - 1 ( 

1 

xy 
நிரூபணம் 

tan - 1x = d , tan - ly = B என்க . 
.. tan d = x , tan B = y என்று தெரிகிறது . 
இப்பொழுது , 


tan d + tan B 
tan ( d + B ) = 

1 - tand tans 
x + ) 


1 - xy 


ஆகையால் , 


d + B = tan - 1 


அதாவது , 


[ + ) 
[ 3 ] 


tan - lx + tan - 1y = tan - 1 


குறிப்பு : 

( i ) இம்முடிவை விரித்துப் பின்வருமாறு எழுதமுடியும் . 
tan - 1x +tan - 1y + tan - 1z = tan - 1 

x + y + z - xvz 
1 - 

- xy - jz - Zx 


[ 


] 


பின்வரும் 


( ii ) மேலே பார்த்த முடிவுகளைப் போன்று , 
தொடர்புகளையும் நிறுவ முடியும் என்பதை அறியவும் . 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


445 


4. sin - 1x - sin - ly = sin - 1 [ x 11 - y - y / 1 - x ] 
5. cos- 1x - cos- 1y = cos - 1 [ xy + 01 - x 11 - y ] 
6. tan - ix - tan -- y = tan - 1 ( 


x - y 
+ xy 


7. 2 sin - 13 = sin - 1 [ 2 : 1- x ] 
2 cos -lx = cos - 1 [ 2x3 - 1 ] 

2x 
9. 2 tan - 1x = tan - 1 

1 - 3 


8 
. 


( 


] 


8 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. பின்வரும் தொடர்புகள் உண்மை என்று காட்டுக 


( i ) cos - 1 


+ cos - 1 


= cos - 1 


1 


( ii ) 2 tan - 1 


( 4 ) 
( 4 ) 
( 3 ) 


+ sin - 1 


(19 
( 1 ) 
( 4 ) 


== cosec - 1 


(8 ) 

(123 ) 
tan- ( 

( - ) 


1 


( iii ) tan - 1 


+ tan 


+ tan - 1 


+ tan - 1 


( 4 ) - ; 


தீர்வு : 


( i ) cos - 1 


( 4 ) = d, cos ( 13 ) -B. 


Cos - 1 


33 
65 


Y என்க . 


12 


பின் , 


4 . 
5 


Cosa = 


cos B = 


33 
65 


cos Y = 


13 


என்றாகும் . 


எனவே நாம் நிறுவவேண்டியது , 

d + B = Y என்று மாறும் . 
ஃ . cos ( a + B ) = cos Y 


. 


446 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , cos ( a + B ) = cos d cos B - sin d sin B 
என்பது தெரியும் . 
ஆனால் , 

15 3 
sind = 1 - cos 

1 

25 5 


2 


M 
M1 


அ 


sin B = 11 - cos : B 


144 
169 


13 


12 


cos ( 4 + B ) 


- 


513 


3 5 
5 * 13 


48 - 15 

65 


33 
65 

= cosy 


i.e. cosdl + B ) = cos Y. 
என்பது விளக்கும் . 


இதுதான் தொடர்பு ( 1 ) 


( ii ) tan - 1 


( 3 ) = 


= al , sin - 1 


= 8 . 


cosec -1 


( 4 ) 

( 17 ) 
3 , cosec Y = 


= Y என்க . 


tan d = 4 . 


sin ß 


= 


125 
117 


என்று 


கிடைக்கும் . 


இப்பொழுது , cos B = 


M 


1 


16 
25 


3 
5 


என்றும் , 


4 


எனவே , tan B 


sia B 
cus B 


என்றும் தெரிகிறது . 


31 


மேலும் , 


1 


sin ya 


117 
125 


என்பதால் , 


cosec Y 


2 


cosY = 


M 

( 


11 
125 


5 ) 


125 என்று கிடைக்கும் . 


117 


ஃ 


tan Y = 


44 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


447 


இங்கு , 2d + B = Y என்று நிறுவ வேண்டும் . 
அதாவது , 2 d = Y - B 
அதாவது , tan ( 2al ) = tan ( Y - B ) 

( 1 ) 


... 


... 


இப்பொழுது , tan 2d = 


2 tan all 
( 1 - tand ) 


1 


2 . 


7 


== 


24 


1 


1 
49 


போன்று , tan ( Y - B ) = (festants ) 

( 4 ) 


117 
44 


7 


3 


4 


2+ 


117 
1 + 

44 ) 


எனவே , தொடர்பு ( 1 ) உண்மை என்று தெரிகிறது . 


( iii ) tan - 1 


= d எனில் , tand = 


1 
3 


என்றும் , 


tan - 1 


1 
5 


என்றும் , 


( 1 ) 
( 3 ) = B எனில் , 

B எனில் , tan s = - 
( 1 ) 
( 4 ) 


tan - 1 


= Y எனில் , tan y 


1 
7 


를 


என்றும் , 


tan_1 


= 8 எனில் , tan & = 


-- 


11 
8 


என்றும் 


அறிகிறோம் . 


இப்பொழுது நிறுவ வேண்டியது , 


a + B + Y + 3 = 


8 
4 


என்று மாற்றமடையும் . 


* 


அதாவது , tan ( a + B + Y + 8 ) = tan 

4 
i.e. tan [ ( a + B ) + ( Y + 8 ) ] = 1 
i.e. 

tan ( a + B ) + tan ( Y + 8 ) 
1 - tan ( d + B ) tan ( Y + 8 ) 


1 


.. 


( 1 ) 


| 


448 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


ஆனால் , 


tan ( d + B ) 


tan c + tan B 
1-tan d tan B 


+ 


1 
5 


3 


= 


4 
7 


1 


1 


1 
5 


என்றும் 

3 
இதேபோன்று , tan ( Y + 8 ) = என்றும் கண்டுகொள்ளலாம் . 

11 

3 
- + 111 

65 
ஃ ( 1 ) -ன் இடது பக்கம் = 

4 " 3 65 

11 


== 


= வலது பக்கம் . 


2 . 


tan - 1 


( +3 ) + tar- (1+ ) 


tan - 1 


( 1 +* ) 


0 


என்று நிறுவுக . 


தீர்வு : 


இப்பொழுது , tan - 1 


x - y ) 


= ( tan - ix - tar - 1y ) 


1 + xy 


என்று தெரியும் . 


இதேபோல , tan - 1 


(I + ) - (tar - ty - ar - 12 ) 
( +2 ) = ( tan - s - tan - x ) 


tan - 1 


இவற்றைக் கூட்ட , 


tan - 1 


( - + 3 ) + tan-" (I +3 )+an-"( i + 2 ) 


(tan - 1 x - tan - ly ) + (tan - y - tan -1z ) + (tan - 1z - tan -1x ) 
= O 


8 . 


என்றால் x + y +2 


tan - 1 + tan - 1y + tan - 12 = * 
= x y z என்று நிரூபி . 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


449 


தீர்வு : 

tan - 1 x = d , tan - 1 y = B , tan -1z = Y என்று 
எடுத்துக்கொள்வோம் . பின் , tan d = x ,, tan B = y , tan Y = Z 
என்று கிடைக்கும் . 


எனவே , கொடுக்கப்பட்டுள்ளத் தொடர்பு , 

d + B + Y = T என்று மாறும் . 
i.e , a + B = *T - Y 
tan ( a + B ) = tan ( r - 7 ) 

tan d + tan B 
i.e. 

--tany 
1 - tan d tan B 
i.e. tand + tan B - tany ( 1 tand tan B ) 

tany + tand tan B tang 
i.e. tand + tan B + tany = tand tan s tany 
i.e. x + y + z = xyz 

இதைப் பிறிதொரு முறையிலும் நிறுவலாம் . 
அதாவது , 

x + y + z –xyz 
tan- x + tan - 1 y + tan - 1 z = tan - 1 ( * 

xy - yz - zx 
என்று காட்டமுடியும் என்பதை முன்பேப் பார்த்துள்ளோம் . 


எனவே . tan - 1 x + tan - ly + tan1 z = * எனில் , 

x + y + z — x y z 
tan - 1 

= * என்றாகும் . 
1 - x y - y z - zx , 


) 


= tap x = 0 


i.e. 


x + y + z - x y z 
1 - xy - yz - zx 
x + y + 7 - x y z 


= 0 


பின்வருவனவற்றின் தீர்வுகளைக் காண்க . 
( i ) sin -lx - cos - 1x = sin - 1 ( 3x - 2 ) 


( ii ) sin - 1 


( 2 ) 


+ sin - 1 


( 1 ) - * 


( iii ) tan - 1 ( x - 1 ) + tan -1x + tan - 1 ( x + 1 ) = tan - 1 ( 3x ) 
க . ஓ . அ.- 29 


j.e. ( 1 - x ) [ 12x - 9x - 3 ] - 9x ( 1 - x ) = 0 
450 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
தீர்வு : 

( i ) sin - 1x - cos - 1x = sin - 1 ( 3x - 2 ) 

sin - 1x = d , sin - 1 ( 3x- 2 ) = B , cos - 1x = 7 
என்க . 
sin d = x , sin B ( 3x - 2 ) , cos y = x 

என்று கிடைக்கும் . 
இப்பொழுது , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

d - Y = B என்று மாற்றியமைக்கலாம் . 
i.e. - B = Y 

cos (d- B ) 
i.e. & 

cos cos B + sin ol sins = cos Y 
i.e. 11 - x . 11-( 3x - 2 ) + x ( 3x - 2 ) = x 
i.e. ( 1 - x ) [ 1- ( 3x - 2 ) 2 ] = x - x ( 3x- 2 ) 

= - 5x2 + 3x 

= 3x ( 1 - x ) 
( 1 - x ) [ 1- ( 3x- 2) 2 ] = [ 3x ( 1 - x]]" 
i.e. ( 1 - x ) [ 1- ( 9x2-12x + 4 ) ] = 9x ( 1 - x ) " 


ஃ 


= COS Y 


- 


i.e. ( 1 - x ) [ ( 1 + x ) ( 12x - 9x2 - 3 ) 


i.e. ( 1 - x ) ( -3 ) [ ( 1 + x ) ( 3x2 - 4x + 1 ) 


- 9x ( 1 - x ] ] = 0 
+ 3x ( 1 - x ] ] = 0 


i.e. ( - 3 ) ( 1 - x ) [ 23 - 3x + 1 ] = 0 
i.e. ( - 3 ) ( 1 - x ) ( 2x - 1 ) ( x - 1 ) 

( 1 – x ) = 0 , ( 2x - 1 ) = 0 , அல்லது 


( x- 1 ) = 0 என்றிருக்கும் . 


1 


i.e. x = 1 , 


, 1 என்று கிடைக்கும் . 


( ii ) sin - 1 


ឧ . 


( 2 ) + sir- " ( ! ) 
( இ ) --- ( 13 ) 


sin - 1 


al , sin - 1 


1 = 8 


என்று கொள்வோம் . 


451 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


5 


12 


.. 


sin d = 


sinB 


|| 


x 


என்று கிடைக்கும் . 


இப்பொழுது கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 


M 


c + B 


= 


என்றாகும் . 


i.e. 


출 
A = _ - 

( * - B ) ) 


.. 


cos d = cos 


= sin B 
i.e. 1 - sin a = sin B 
i.e. 1 - sin d = sin B 
i.e. 1 = sin d + sin B 

25 144 

+ 
* 

x 


|| 


2 


X 


169 
x3 


i.e. 


x2 = 


169 ; x = + 13 


ஆனால் x = 13 எனும் மிகைப் மதிப்புத்தான் 

தீர்வாகும் . 
( iii ) tan - 1 ( x - 1 ) + tan - 1 ( x ) + tan - 1 ( x + 1 ) = tan - 1 ( 33 ) 
i.e. tan - 1 ( x - 1 ) + tar - 1 x = tan - 1 3x 

tan - 1 ( x + 1 ) 
( x - 1 ) + x 
i.e. tan - 1 

1 x 
- ( x - 1 ) x 

3x - ( x + 1 ) 

1 + 3x ( x + 1 ) 
( 2x - 1 ) 
i.e.. tan - 1 

( 1 + x - 

( 2x - 1 ) 
1 + 3x + 3x " ) 


= tan - 1 


( 


( 


12 ) 


= tan- 1 


-) 


452 


கணிதம் - 


ஓர் அறிமுகம் 


II 


2 


2x - 1 

2x - 1 
1 + x - 

1 + 3x + 3x 
i.e. ( 2x - 1 ) [ ( 1 + 3x + 3x ) - ( 1 + x - x ] ] = 0 
i.e. ( 2x - 

- 1 ) [ 2x + 4x ] = 0 
i.e. ( 2x - 1 ) 2x ( 1 + 2x ) 


•: 


, 0 , அல்லது ( 


1 ) 


என்றாகும் . 


இவை மூன்று மதிப்புகளுமே தேவையானத் தீர்வு 
களாகும் . 


என்று 


பயிற்சி 
1. கீழே 

கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை உண்மை 
நிறுவுக . 

( i ) 3 sin - 1 x = sin - 1 ( 3x - 4x ) 
( ii ) 3 cos - 1x = cos - 1 ( 4x : - 3x ) 

3x x 
( iii ) 3 tan - 1 x = tan - 1 

1 

3x2 


2 . 


2 


பின் வருவனவற்றை நிரூபிக்கவும் . 

1 + 41 + x 
( i ) tan - 1 x = 
= 2cos -1 

2 + 1 + x 

2x 
( ii ) 2tan - 1 x = sin - 1 

1 + x2 


8 


( iii ) tan - lx + tan - 1 


( iv ) tan - 1 


+ tan - 1 


[ + 

(1 + ) = ; 
- ( 2 ) ( 4 ) -ar- ( 4 ) 

( ; ) 
(v) 2tan- ( ) + 

( % )+ tan ( + ) - 3 
( 1 )-an - ( - ) 

an " ( 1 ) - - 


+ tan - 1 


( vi ) 4tan - 1 


+ tan - 1 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


453 


( vii ) 


2 tan 


( viii ) 


tan - 1 


3 


- ( ) - cot - ( ) 
( 75 % )+ tan ( * 3a ) - 
[Wató tan ( 7 ) ] 

[ 


( ix ) 


2tan - 1 


= cos - 1 


= 


b ta cos x 
a tb cos x 


3. கீழ்க் காணும் முடிவுகள் உண்மை எனக்காட்டுக . 

( i ) 


을 


2 


: 


( ii ) 


sin - 1 


tsin -1 


7 
25 


( iii ) 


253 
325 


cos - 1 


kle 


( iv ) 


cos- 1 


4 


+ 2tan - 1 


Esin -1 


sina ( 1 )+ sin ( 15 )+ sio ( ** ) 

( * ) + si ( 11 ) = sin ( 3 ) 
sin- G 

is 
( vio ) + sin ( ) 
( ** )+ ( 6 ) ( 8 ) 
( 1 ( - ) 

( 6) 
( 1 ) tar- (110 ) 
2 sin- ( 6 ) -sine( VG ) - 
( ix ) cot ( sin -- + ) -sin [tar-( 6 ) ] 


( v ) cos - 1 


12 


1 


cos -1 


( vi ) 


cos 


18 , tsin -2 


( vii ) 2 sin - 1 


( viii ) 


4. tan- x + tan - 1 y + tan - z = 

6T GOT60 , 

2 
xy + yz + zx = 1 TOI DEL . 
5. cos- 1 x + cos -1 y + cos - 2 z = 6T 60flou , 

x + y + zº + 2 x y z = 1 TOT DI SILO . 


454 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


6. பின்வரும் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் காண்க . 


X 


7 


( i ) tap - 1 


1 
2 


:) 


+ tan - 1 


x + 1 
x + 2 


X 


( ii ) tan - 1 ( 2x ) + tan - 1 ( 3x ) : 


375 
4 


( iii) tan- ( x + 1 ) + tan- ( x - 1 ) = tan - 1 


2x 


( iv ) tan - 1 


+ cot - 1 


3 


:) 
( -1) 


( v ) tan - 1 


= tan - 1 


( A ) 
( **** ) 
( ) 

(2 - * + 7 ) 
( -) ( 6 ) 

( -) 
( * ) 

( 6 ) 


+ tan - 1 


( vi ) tan - 1 


1 


( 4 ) 


+ 2 tan 


+ tan - 1 


to tan - 1 


( vii ) tan - 1 


) 


+ 2 tan - 1 


tan - 1 


( viii ) sin- x + sin - 12x = 


cola 


( ix ) sin - 1 ( x ) + sin - ( 1 - x ) = cos 1x 


( x ) sip -1 


+ sin - ( x ) = tan- ( 1 ) 


( xi ) sin - 1 


( 9 ) 
( ) + sin ( 1 ) + sin -1 (03 ) - 
+ ) 

os- 
ex 


2 


1 


( xii ) cos - 2 


x + 


+ cos= ( x ) +- cos 


R 


3 


U 


klar 


நேர்மாறு வட்டச் சார்புகள் 


45 5 


விடைகள் 


4 


1 


1 
6. ( i ) x = + 

V 2 


( ii ) x = 1 , 


1 
68 


( iii ) x = 


= 


( iv ) ~ = (2-78 ) 


( v ) x = a , ( al -a + 1 ) 


451 


( vi ) x 


( vii ) x = 2 ( viii ) x = 


3 
28 


6 


( ix ) X = 0 , 


2 를 


- VG 


( xi ) * = 4 


( xii) x = 0 . 


3. சிக்கலெண்கள் 
- (Complex numbers ) 


3.1 . 

வரையறை 
x , y என்பன ஏதேனும் இரண்டு மெய்யெண்களைக் குறிப்ப 
தாகவும் , i என்பது + 4-1 எனும் கற்பனை எண்ணைக் குறிப்ப 
தாகவும் கொள்வோமானால் , பின் ( x + iy ) என்பது ஒரு சிக்க 
லெண் அல்லது கலப்பு எண் என்று அழைக்கப்படும் . இந்த 
சிக்கலெண்ணை ( x , y ) என்று வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு ஜோடி 
எண்களாலும் குறிப்பிடுவதுண்டு . 


| 


இங்கு Z = x + iy என்று எடுத்துக்கொண்டால் , x , y 
என்ற மெய்யெண்கள் , முறையே , Z எனும் சிக்கலெண்ணின் 
மெய்ப்பகுதி , கற்பனைப்பகுதி என்று கூறப்படும் . 


மேலும் y = 0 என்றிருந்தால் , Z என்பது முற்றிலும் ஒரு 
மெய்யெண்ணாகவும் ; x = 0 எனில் , அது முற்றிலும் ஒரு கற்பனை 
எண்ணாகவும் 

இருக்கும் என்பதை 

அறியவும் . 
லெண்ணின் மெய்ப்பகுதி , கற்பனைப்பகுதி இரண்டுமே பூஜ்யமாக 
இருந்தால்தான் , அந்த சிக்கலெண் பூஜ்யமாகும் என்று 
கூறுகிறோம் . 


ஒரு சிக்க 


3.2 . பண்புகள் 

1 . இரண்டு சிக்கலெண்கள் சமமாக இருந்தால் , அவற்றின் 
மெய்ப்பகுதிகள் சமமாகவும் கற்பனைப்பகுதிகள் சமமாகவும் 
இருத்தல் வேண்டும் . 

அதாவது x1 + iy1 = x + iy , என்றிருந்தால் , 
பின் , 

x1 = x ,, y1 = y , என்றிருக்கவேண்டும் . 
குறிப்பாக , x + iy = 0 என்றால் , x = 0 , y = 0 என்று 
அறியவும் . 

2. இரண்டு சிக்கலெண்களைக் கூட்டினாலும் , அல்லது 
ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கழித்தாலும் கிடைக்கப்பெறும் 
எண்களும் சிக்கலெண்களாகவே இருக்கும் . 


சிக்கலெண்கள் 


457 


இவ்வாறு , ( x + iyn ) + ( x , + iya ) = ( x + x ) + i ( y1 + ys ) 

( x1 + iy1 ) - ( x , + iya ) = ( x - x , ) + i ( y1 - y , ) 
என்பன சிக்கலெண்கள் என்பது நன்கு விளங்கும் . 


3 . 


Z = 


என்பது 


துணையிய சிக்கலெண்கள் : ( x + iy ) 
ஒரு கொடுக்கப்பட்ட சிக்கலெண் எனில் , பின் ( x - iy ) என்பது 
Z- ன் 

துணையிய சிக்கலெண் ( Conjugate complex number ) 
என்று கூறப்படும் . இதை Z. எனக் தறிப்பிடுவதுண்டு . இதே 
போன்று ( x + iy ) - ஐ ( x - iy ) - ன் 

துணையிய சிக்கலெண் 
என்றும் கூறுவதுண்டு . பொதுவாக , ஒரு சிக்கலெண் கொடுக்கப் 
படின் அதனுடைய துணையிய எண்ணைப்பெற , கொடுக்கப்பட்ட 
எண்ணில் i- க்குப் பதிலாக ( -i ) என் றிடவேண்டும் . 


இரண்டு துணையிய சிக்கலெண்களின் கூட்டுத் தொகை , 
பெருக்குத் தொகை ஆகியவை மெய் யெண்களாகவே இருக்கும் . 


அதாவது , Z = x + iy , Z = x - iy என்பன இரண்டு 
துணையிய சிக்கலெண்கள் என்றால் , Z + z = 2x . மற்றும் , 


Z.7 = ( x + iy ) ( x- iy ) 

= x - ( i y ) 

( x + y ) ( :: i = -1 ) 


= 


இவை இரண்டும் மெய்யெண்கள் என்பது நன்கு விளங்கும் . 
மேலும் , Z , Z என்பது ஒறு மிகை மெய்யெண் என்பதையும் 
அறியவும் . 


4. இரண்டு சிக்கலெண்களின் பெருக்குத் தொகை , ஈவுத் 
தொகை ஆகியவையும் சிக்கலெண்களாகவே இருக்கும் . 

Z1 = x + iyu , z , = x , + iy , என்பன கொடுக்கப்பட்ட 
இரண்டு சிக்கலெண்களாக இருக்கட்டும் . 

( x + iy 1) ( x , + iya ) 
( x | x , + i yiya ) + i ( x1 y + x y ) 
( x 1 x - yi ye ) + i ( x 1 y : + x , y ) 


ப 


பின் Z.Z , 


... 


Z. Z , - ன் மெய்ப்பகுதி = ( xy x , - y1 ye ) , 
கற்பனைப் பகுதி ( x y + x , y 1 ) என்று தெரிகிறது . 


458 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


Z1 


இதேபோன்று , 


II 


Z 


( x + iv ) 
( x , + iy , ) 


9 


( x + iy :) ( x , - i , ) 
( x + iya ) ( x , - iy2 ) 
( x + x , - i’ y1y, ) + i ( x , y1 - Xy2) 

( x , 2 ) + ( y , ) 
( x1 x2 + yi y ) + i ( x , y ) = x ; y ) 

( 3 , + y ) 
(xx + y ) 

( x + y ) 
கற்பனைப் பகுதி 

( x , y1 - x1 y , ) 

என்று கிடைக் . 
( x + y ) 


= 


. 


Z1 -ன் மெய்ப் பகுதி 
Z , 


2 


கின்றன . 


3.3 . சிக்கல் எண்ணின் மட்டும் , வீச்சமும் ( Modulus and 

Amptitude of complex number ) 
1 . 

வரையறை : Z = x + iy என்பது ஒரு கொடுக்நப்பட்ட 
சிக்கலெண்ணாக இருக்கட்டும் . Z- ஐ r ( cos G + i sin a ) என்ற 
அமைப்பில் எழுதுவோமானால் , r என்பது Z- ன் மட்டு என்றும் , 
8 எனும் கோணம் வீச்சம் என்றும் கூறப்படும் . 


2 
. 


r , 9 ஆகியவற்றின் மதிப்பை x , y மூலம் காணுதல் 

Z = x + iy என்ற சிக்கலெண்ணின் மட்டு - என்றும் , 
வீச்சம் 8 என்றும் இருக்குமானால் , பின் 

Z = x + iy = r ( cos 9 + i sin e ) என்று தெரியும் . 


எனவே , மெய்ப்பகுதிகளையும் , கற்பனைப்பகுதிகளையும் தனித் 
தனியே சமப்படுத்த 


x = r cos g , y = r sin G என்று கிடைக்கும் . 
x + y = 1 ( cos 9 + sin 9 ) 


ஃ 


= 12.1 


i.e. 


( = = x2 + y . 


இங்கு r = + Vx2 + y * எனும் மிகை மதிப்பு தான் Z- ன் 
மட்டாகும் . 


சிக்கலெண்கள் 


458 


மேலும் , cos G = 
cose = * , sin a 

= - என்று தெரிகிறது . 


y 


i.e. 


cos o = ( x + y 


*** 


sin 0 = Vzty 


2 


இவ்விரண்டு சமன்பாடுகளையும் ஒருங்கே நிறைவு செய்யும் 
e- ன் மதிப்புதான் Z- ன் வீச்சம் எனப்படும் . 


ஆனால் இவ்விரண்டு சமன்பாடுகளுக்கும் ஒன்றுக்கு மேற் 
பட்ட தீர்வுகள் உண்டு என்பதை முன்பே பார்த்துள்ளோம் .. 
எனவே வீச்சம் 9 பன்மதிப்புடையது என்று அறிகிறோம் . இம் 
மதிப்புகளுள் , ( - ஈ , ஈ ) என்ற இடைவெளியில் அமையும் 
மதிப்பை , வீச்சத்தின் தலையாய மதிப்பு ( Principle va lue of 
amplitude ) என்று கூறுவர் . 


இவ்வாறு , எந்த ஒரு சிக்கலெண்ணின் மட்டு ஒரே ஒரு . 
மதிப்பை உடையது என்றும் , வீச்சம் பல மதிப்புகளை உடையது 
என்றும் தெரிகிறது . 


இ 


( 2 ) 


.. 


X 


= 


குறிப்பு : 

என் றும் , 

| z | 
2 எனும் சிக்கலெண்ணின் மட்டு / -ஐ 
வீச்சம் 8 - ஐ Arg z ( Argument 2 ) என்றும் குறிப்பிடுவதுண்டு . 

y 
| z = x + g3 arg . z = 0 = tan - 1 
என்றும் குறிப்பிடலாம் . 

y 
ஆனால் , cos GI = 

sine - 

எனும் 
x2 + y 

x + ye 
சமன்பாடுகளிலிருந்து , tan a * என்று கிடைத்தபோ திலும் , 

y 
9 - வைச் சுருக்கமாகக் குறிப்பிட , tan - 1 

எழுத 
லாமே தவிர ; முதலிரண்டு சமன்பாடுகளையும் ஒருங்கே நிறைவு 
செய்யும் 9 , ன் மதிப்பைத்தான் வீச்சம் என்று கொள்ளவேண்டும் . 
ஏனெனில் , tan a = 

y 

என்ற சமன்பாட்டை நிறைவு செய் 
யும் ஒவ்வொரு மதிப்பும் , முதலிரண்டு சமன்பாடுகளையும் ஒருங் கே 
நிறைவு செய்யவேண்டிய அவசியமில்லை . இதைப் பின்வரும். 
எடுத்துக்காட்டு மூலம் அறியலாம் . 


- ( 2 ) 


என்று 


cos 0 = 
460 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
Z = ( 1 - 103 ) என்ற சிக்கலெண்ணை எடுத்துக் கொள்வோம் . 

1 , y = 3 என்றும் . | Z | = v1 + 3 = 2 
என்றும் தெரிகிறது . 

V 3 

y 
இப்பொழுது , tan e = 

= ( - 13 

என்ப 

1 ) 
28 

5ா 
தால் , 6 - ன் மதிப்பு அல்லது என்றிருக்கவேண்டும் . 
3 

1 

3 
ஆனால் , வீச்சம் 9 - ன் மதிப்பு cos a 

sins = 
2 

2 
என்ற சமன்பாடுகளிலிருந்து பெறப்படும் . இவ்விரண்டு சமன் 
பாடுகளையும் ஒருங்கே நிறைவு செய்யக்கூடிய 9 - ன் மதிப்பு 
50 

என்பது நன்கு விளங்கும் . எனவே , கொடுக்கப்பட்ட சிக்க 
3 

50 
லெண்ணின் வீச்சம் 

3 

என்பதாகும் . ( இங்கு தலையாய மதிப்பு 
களை மட்டும் கருதுகிறோம் ) . 
இவ்வாறு , வீச்சம் 9 - ன் மதிப்பைத் திட்டவட்டமாக கணக்கிட , 
y 

sina எனும் இரண்டு சமன்பாடுகளையும் 


X 


r 


r 


எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிகிறோம் , 
3.4 இரண்டு சிக்கலெண்களின் பெருக்குத் தொகை ( அல்லது 

பெருக்கம் ) , ஈவு ஆகியவற்றின் மட்டு , வீச்சம் காணுதல் . 
ZI 

= " 1 ( cos 81 + i sin en ) , Z , = r , ( cos 8 , + i sin es ) 
என்பன இரண்டு கொடுக்கப்பட்ட சிக்கலெண்களாக இருக் 
கட்டும் . 
( i ) இப்பொழுது , 
Zy • Z , = ri ( cos 91 + i sin er ) r , ( cos e , + i sin es ) 

= rur , ( cos e1 + i sin 91 ) ( cos 9 , + i sin G , ) 
= rur , [ cos 91 cos 9 , + ( i ) sin a sin e . 

+ i sin e1 cos 9 , + cos 91 sin 9 , ] 
= rur , [ ( cos 91 cos 8 , sin e | sin 8 ) 

+ i ( sin el cos 9 , + cos e | sin es ] 

= rur , ( cos ( 81 + 9 , ) + i sin ( e1 + 0 , ) ] 
ஃ ( Z ,. Z , ) - ன் மட்டு P என்றும் , வீச்சம் - என்றும் இருக்கு 
மானால் , p = r rg , p = ( 01 + 9 , ) என்று அறிகிறோம் . 


சிக்கலெண்கள் 


461" 


அதாவது , 

P = 


| Z | Z , | 


= r rs 
= | Z1 | | Z , | 
( er + 8. ) 
Arg Z , + Arg Z , 


Arg ( Z1 Z , ) 


இவ்வாறு , இரண்டு சிக்கலெண்களின் பெருக்கத்தின் மட்டு , 
அவ்வெண்களின் தனித்தனி மட்டுகளின் பெருக்கத்திற்குச் சமம் 
என்றும் ; வீச்சம் , அவற்றின் வீச்சங்களின் கூட்டுத் தொகைக்குச் 
சமம் என்றும் தெரிய வருகிறது . 


குறிப்பு : 

இம்முடிவை இரண்டுக்கு மேற்பட்ட சிக்கலெண்களுக்கும் 
விரித்துக் கூறமுடியும் . 


அதாவது , Z ] 2 , 78 என்பன மூன்று சிக்கலெண்கள் எனில் , 
Z1 • Z..Zs = rur , [ cos ( 81 + 0 , ) + isin ( ei + es ) ] 

rs [ cos es + i in es ] 
= rur.rs ( cos ( G1 + 0 , +0 ) 

+ isin ( ai +0 , + 03 ) ] 
இதேபோல , 
Z - Z..Z ...... 

Z. 
Tir2rs 

rn [ cos ( 01 +9 , + 03 + ... + 6. ] 

+ i sin ( ei + 9 : + ... + 9 :) ) 


11 


( ii ) இப்பொழுது , 

r1 ( cos 01 + i sin 91 ) 
Z , r , ( cos G. + i sin es ) 
1 ( cose1 + i singl ) ( coses 

i sings ) 
( cos 92 + i sin as ) ( cose , - i sin 8 , ) 
T ( cose cosG : -ising sing , + ising co : 9 , -cose sines ) 

cos 8 , 

i2 SID29 
T. 

T1 | 

cos ( 91 - 6 ) + i sin ( G1 – 0. ) 7 
r , 

( 1 ) 


ro 


( 
( cos ( es – O. ) + i sin 


1 ) 
2 ) 
8.)) 


ri ) 


- 0. ) + i sin ( 01 - 0. ) 


Te 


462 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


* ( 2 ; )- * மட்டு 


மட்டு P 


என்றும் , வீச்சம் என்றும் 


இருந்தால் , பின் 


r1 | 
r2 


( 01-9 , ) என்று கிடைக்கின்றது . 


11 


r1 | 


அதாவது , 


P = 


Z , 


rs 


| 
( 2. ) = ( 04 - 0. ) 


9 


= 


Arg 


( Arg Zi - Arg Ze ) 


இவ்வாறு , இரண்டு சிக்கலெண்களின் ஈவின் மட்டு , அந்த 
எண்களின் மட்டுகளின் ஈவுக்குச் சமமாகவும் ; வீச்சம் , அவற்றின் 
வீச்சங்களின் வேறுபாட்டிற்குச் சமமாகவும் இருக்கும் என்பதை 
அறிகிருேம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிக்கலெண்களின் மெய் , 
கற்பனைப் பகுதிகளைக் காண்க .. 

3 
( i ) 
12+ 511 

( ii ) ( 1 + i ) ( 3 + 4i ) 


( iii ) 


3 
( 4 + 3i) 


+ 


i 
( 3- 4i ) 


தீர்வு : 


(( i ) X + iY = 


3 
12 + 5i 


என்க . 


ஃ 


X + iY = 


== 


3 ( 12 - 5i ) 
( 12 + 5ij ( 12-51 ) 

3 ( 12 - 5i ) 
122 - ( 5i ) 
3 ( 12 - 5i ) 
( 144 + 25 ) 
36 - 15i 

169 


சிக்கலெண்கள் 


463 


36 
எனவே , மெய்ப்பகுதி X = 

என்றும் , 
169 


கற்பனைப்பகுதி , Y 


( 


15 
169 


என்றும் தெரிகிறது . 


( ii ) X + iY = ( 1 + i ) ( 3 + 4 i ) 

= 3 + 4 i " + 3i + 4i 

( 3 - 4 ) + i ( 3 + 4 ) 
= ( -1 +7 i ) 
X = ( -1 ) , Y = 7 . 


( iii ) 


X + iY = 


3 

+ 
4 + 3i 


i 
3-4i 


3 ( 4 


= 


3 ) 

i ( 3 + 4i ) 

+ 
( 4 + 3i ) ( 4 - 3i) ( 3 

4i ) ( 3 + 4 
3 ( 4 - 3i ) i ( 3 + 4i ) 
( 16 + 9 ) ( 9 +16 ) 


1 


= 


[ 12 - 9i + 3i - 4 ] 


25 


1 


25 [ 8 - 6i ] 


X 


8 
25 


. 


6 
25 


Y = 


என்று கிடைக்கின்றது . 


2. x + iy = A + iB என்றும் , A > 0 என்றும் கொடுக்கப் 
பட்டிருந்தால் , x , y ஆகியவற்றின் மதிப்புகளை A , B மூலம் 


கண்டுபிடி . 


தீர்வு : 


x + iy 


A + iB 


x + iy = ( A + iB ) ? 

= A + ( iB ) + 2AB.I. 
= ( A " - B ) + i ( 2AB ) 


எனவே , மெய்ப்பகுதிகளையும் , கற்பனைப்பகுதிகளையும் தனித் 
தனியே சமப்படுத்த , x = ( A - B " ) என்றும் , 

y = 2 AB என்றும் தெரிகிறது . 


464 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3 . கீழ்க்காண்பனவற்றை மட்டு வீச்சம் அமைப்பில் 
எழுதுக . 

( i ) ( 1 + i ) ( ii ) ( 2 - 13 ) + i . 
தீர்வு : 

( i ) ( 1 + i ) = r ( cos 9 + i sin a ) என்க . 

மெய்ப்பகுதிகளைச் சமப்படுத்தா cos G = 1 என்றும் . 
கற்பனைப் பகுதிகளைச் சமப்படுத்த , r sin a = 

r sin a = 1 என்றும் 
தெரிகிறது . 

r * cos9 + r sin * 9 = 12 + 12 
i.e. r * ( cose 9 + sin " a ) 
i.e. 


= 2 


F9 


i.e. 


1 


மேலும் , cos a 

sG = 


. 


2 


1 
sing 

* 
என்றும் இருப்பதால் , 

V2 
* என்று அறிகிறோம் .. 


9 - ன் தலையாய மதிப்பு 


இவ்வாறு , 
( 1 + i ) = 1 2 | cos 


2 ( cos ( 2 : 

2 * + 4 ) 


+ i sin 


" ( 2 


2nx + 

4 


என்று கிடைக்கும் . 


( m 


= 0 , 1 , 2 , ........... ) 


( ii ) 2-3 + i = r ( cos 9 + i sin a ) எனக்கொள்வோம் . 

T cos I 2-3 , I sin a = 1 என்றாகும் . 
எனவே , r ? ( cose 9 + sin ? a ) = ( 2 - 13 ) + 1 * 
i.e. 

r = 4 + 3 - 4 / 3 + 1 
= 8 - 43 
4 ( 2 - 3 ) 

3 
4 

2 


ஆகையால் , 


* 


2 ( V - VI) 


i.e 


r 


V V3 - 1 ) 


சிக்கலெண்கள் 


465. 


2 


( 
-2+ (< 3 -1 ) 


( VI - ME) 


( 2 - V3 ) 
மேலும் , cos a 

2 (03-1 ) 
3 

1 
( 2 ( VS- 1 ) 
1 

1 
sin a = 
V 2 ( 13- 1 ) 

25 
இவ்விரு சமன்பாடுகளிலிருந்தும் , 9 - ன் தலையாய மதிப்பு . 
75 ° என்று தெரிகிறது . 
வ்வாறு , ( 2 - 3 + i ) = 2 ( 03 - 1 ) 

கா 
2 n x + 

+ i sin 

2n x + 5 
12 

12 


4. பின்வருவனவற்றின் மட்டு , வீச்சம் ஆகியவற்றைக் 
கண்டுபிடி . 
( 1 + i ) ( 2 + i ) 

; ( ii ) ( 1 + cos ) - i sin a ) ; 
( 3 - i ) 


( 
i 
) 


( 


1 


( iii ) 


( 1 + cos + isin 

a ) 


தீர்வு : 


( i ) z = ( 1 + i ) ( 2 + i ) 


( 2-1 ) +31 

( 3 - i ) 


i.e. Z 


2 + is + 3i 
( 3 - i) 

( 3 - i ) 
( 1 + 3i ) ( 3 + i ) 

( 3 - i) ( 3 + i ) 
( 3 + sir + 10i ) 

32 ( i) 


0 + 101 
9+ 1 


இப்பொழுது , 


i = 


( 60 


COS 2 

+ i sin 


* ) 


என்று . 


2 


எழுதலாம் . 


ஃ | Z | = 1 என்றும் , 
Arg Z- ன் தலையாய மதிப்பு 


என்றும் கிடைக்கின்றன . 
2 


க . ஓ . அ . 


30 


462 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( ii ) Z = ( 1 + cos 9 ) - i sin 9 என்க . 


9 


... 


Z = 2 cos 2 


COS 


= 2 cos 


9. i 2 

i 2 sin -9 블 
( cos - 2 

2 ) 
2 [cos ( - 9) +tsin ( - 9 )] 


9 
2 


- i sin 


= 2 cos 


ஃ | Z | 

| Z = 2 cos 


2 


|| 


Arg Z- ன் தலையாய மதிப்பு = 


( -2 ) 


1 
( iii ) Z = 
( 1 + cosG + isin g ) 

என்று குறிப்பிடுவோம் . 
* Z = 

( 1 + cos I - i sin a ) 
( 1 + cosa + isin a ) ( 1 + cos e - i sin a ) 

( 1 + c sG - i sin a ) 
( 1 + cos C ) -- i ? sin s 


= 


2 cos 


a 
2 


( cos - 


பி 
2 


i sin 


2 ) 


a 
2 


= 


( 1 + cos 0 + 2 cos G ) + sing 
[ [ ji ) - ஐப் பயன்படுத்தி தொகுதி எழுதப்பட்டுள்ளது ) 


2 cos 


a 
2 


( cos 3 


- i sin 


2 ) 


( 2 + 2 cos 9 ) 
( cos : G + sin 0 = 1 ) 
9 9 

- i sin 
2 

2 


2 cos 


COS 


2 ) 


( 
2 ( 


2 ( 2 cos2 


9 ) 
* . g [ -- (- 3 ) 44 ( -3)] 


சிக்கலெண்கள் 


467 


1 


ஃ | Z | 


== 


1 
2 


sec 


a 

என்றும் , 
2 


2 cos 


Arg z- ன் தலையாய மதிப்பு = ( -2 ) 


என்றும் 


அறிகிறோம் . 


பயிற்சி 


( i ) (x 


கீழ்க்காணும் சிக்கலெண்கள் ஒவ்வொன்றின் மெய்ப் 
பகுதியையும் கற்பனைப் பகுதியையும் கண்டுபிடி . 
1 1 

( 3 + 2i ) 
) 

( iii ) 
( x - iy ) 

( { 3 + il 
1 

( 2 - i ) 
( iv) + 

( v ) 
( 3 ) ( 2 - 3 ) 

( 3 + 7i ) 
( 2 - i ) ( 1 + i ) 
( vi ) 

( 1 - i ) 


2. Z = ( x + iy ) என்றும் , u + iv = 

( 2 + i ) 
( z + 3 ) 

என்றும் கொடுக் 
கப்பட்டிருந்தால் , 

மதிப்புகளை 

x , y மூலம் 
காண்க . 


u, y- ன் 


8 


எனில் , X , Y- ன் 


3. X + iY 

i 
மதிப்புகள் என்ன ? 


4. பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் உள்ள சிக்க 

லெண்ணின் மட்டு , வீச்சம் காண்க . 
( i ) ( 1 +3 ) ( ii ) ( 1-3) ( iii ) ( 1 - i ) 

2 - i 
( iv ) 

( v ) ( 1 + i ) ( 3 + 4i ) 
3 + 7i 

( 2- i ) 
( vi ) 

( vii ) ( 1 + 913 i ) 
( 1 - 21) 

( 3+ 2i ) 
( 2 - i ) ( 1 + i ) 
( viii ) 

( ix ) ( 1 + sind + i cos du ) 
( 1 - i ) 
( x ) ( cos p -1 + i sin p ) 


( 


468 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


5 . 


(115 ) 


( 1 + i ) ( 1 + 2i ) 

என்ற சிக்கலெண்ணை ( X + iY ) எனும் 
( 1 + 3 ) 
அமைப்பில் எழுதி , அந்த எண்ணின் மட்டு , 

மட்டு , வீச்சம் 
காண்க . 


6 . 


என்ற எண்ணை மட்டு வீச்சம் 


8 
( 2 + cosd + isind ) 
அமைப்பில் எழுதுக . 


விடைகள் 


4 5 

y 
1. ( i ) 
41 

41 

( ii ) ( x + y ) ( x + y ) 

5 5 
( ii ) ( 3 13 + 2 ) , (213 - 3 ) 

( iv ) 

13 13 . 


4 


( ) ( . 

( - 1 ) ( - 13 ) 


( vi ) 1 , 2 


1 = 


2 


3 


- 


3 


2 (x + 3 ) + y ( x + 3 ) - 2y 
2 . 

( x + 3 ) + y ( x + 3 ) + 
3. X = 0 , Y 

2i 
4. ( i ) r = 2 , 9 * 
( ii ) r = 

31 

r = 2,0 = 
( iii ) r = 12 , 0 = -4 ; 
( iv ) r = 290 , 9 

949 
( v ) r = 5 / 2 , 8 = * - tan - 1 ( 7 ) ; 
1 

11 
( vi ) r = 


5 , 0 = T - tan - 1 


( 2 ) 


( vii ) r = 2 , e = 


( viii ) r = 5,0 = 63° 26 


6 


( ix ) r = 2 cos 


20s ( 1 -4 ) . 9- (1-4 ) 


* + 


( x ) r = 2 sin 


9 = 


2 


2 


5.1 = 1 , 9 

= 36 ° 52 

3 
6. r = 

, 0 = tan - 1 
15 + 4 cosd 


-- sin d 
2+ cosd 


(4 ) 


4. ஆர்கன் வரைபடம் 

( Argand Diagram ) 
4.1 . 

வரையறை 
ஏதேனும் ஒரு தளத்தின் மீது , XOX , YOY எனும் ஒன்றுக் 

, , 
செங்குத்தான 

இரண்டு நேர்கோடுகளை எடுத்துக் 
கொள்வோம் . இவ்விரண்டு கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளி 0 - ஐ ஆதியாகவும் , இவ்விரண்டு கோடுகளையும் அச்சா 
கவும் கருதி , அத்தளத்தின் மீது P ( x , y ) என்ற புள்ளியைக் குறிப் 
விடுவோம் . 


கொன்று 


--- 


+ 


படம் 1 


இப்பொழுது , கொடுக்கப்பட்ட ஒரு சிக்கலெண்ணை Z = x + iy 
எனக் கொள்வோமானால் , பின் தளத்தின் மீதுள்ள P என்ற 
புள்ளி Z எனும் சிக்கலெண்ணைக் குறிப்பதாகக் கூறுகிறோம் . 
அதாவது , Z- ன் மெய்ப்பகுதியை x- ஆயக்கூறாகவும் , கற்பனைப் 
பகுதியை y- ஆயக்கூறாகவும் உடைய புள்ளி , சிக்கலெண் Z- ஐக் 
குறிப்பதாகக் கொள்கிறோம் . இவ்வாறு , எடுத்துக்கொண்ட , 
தளத்தின் மீதுள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு குறிப்பிட்ட சிக்க 
லெண்ணைக் குறிக்கும் என்றும் , ஒவ்வொரு சிக்கலெண்ணுக்கும் 
ஒப்ப தளத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட புள்ளி இருக்க வேண்டும் 
என்றும் அறிகிறோம் . சிக்கலெண்களைக் குறிக்கும் புள்ளிகளால் 
அமையப்பெறும் இத்தகைய படத்திற்கு ஆர்கன் வரைபடம் 
என்று பெயராகும் . 


470 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


- 


படத்தில் உள்ள P என்ற புள்ளியை ஆதி யுடன் சேர்க்கவும் . 
OP என்ற ஆரை வெக்டர் X- அச்சுடன் 9 என்ற கோணத்தை 
உண்டாக்கட்டும் . மேலும் PM என்ற கோட்டை - அச்சுக்குச் 
செங்குத்தாக வரையவும் . இப்பொழுது OM 
என்று கண்டுகொள்ளலாம் . 


= x , 


MP = 


y 


- 


P 


2 


... 


... 


... 


x 


- 


P 


... 


2 


T 


அடுத்து , OP = r எனில் , செங்கேண A OMP- லிருந்து , 

OP2 = 0M2 + MPs என்று தெரியும் . 
i.e. r2 

x + y * 
i.e. = + x + y 

.. ( 1 ) 
OM 
மேலும் , cos G = 
OP 

( 2 ) 
sin a = MP 

y 

OP 
எனவே , OP என்பது 2 - ன் மட்டு எனவும் , XOP என்பது 
Z- ன் வீச்சம் எனவும் முடிவுகள் ( 1 ) , ( 2 )- லிருந்து அறிகிறோம் . 

இவ்வாறு , ஆர்கன் தளத்தின் மீதுள்ள P எனும் புள்ளியின் 
செவ்வக ஆயக்கூறுகள் ( x , y ) என்பன , Z என்ற சிக்லெண்ணின் 
முறையே மெய்ப்பகுதி , கற்பனைப்பகுதியையும் ; அப் புள்ளியின் 
கோண தூரக் கூறுகள் ( r , a ) என்பன Z- ன் , முறையே மட்டு , 
வீச்சம் ஆகியவற்றையும் குறிக்கின்றன என்பது நன்கு விளங்கு 
கிறது . எனவே சிக்கலெண்களின் பண்புகளை எளிய முறையில் 
விளக்குவதற்கு ஆர்கன் வரைபடம் மிகவும் பயனுள்ள தாக 
இருக்கும் என்பதைப் பின் வருவனவற்றிலிருந்து அறியக்கூடும் . 


குறிப்பு : 

OX என்ற X- அச்சின் மீதுள்ள ஒவ்வொரு புள்ளியின் 
y- ஆயக்கூறும் பூஜ்யமாக இருக்குமாதலால் , அப் புள்ளியினால் 
குறிக்கப்படும் சிக்கலெண்ணின் 

கற்பனைப் பகுதி பூஜ்யமாக 
இருக்கவேண்டும் . அதாவது 0X- ன் மீதுள்ள ஒவ்வொரு 
புள்ளியும் முற்றிலும் மெய்யான எண் ஒன்றைக் குறிக்கும் என்பது 
பொருளாகும் . ஆகையால் 0X- ஐ மெய் அச்சு ( Real axis ) 
என்று கூறுவதுண்டு . 


இதேபோன்று , Y- அச்சாகிய 0Y- ன் மீதுள்ள ஒவ்வொரு. 
புள்ளியும் முற்றிலும் கற்பனையான எண்ணைக் குறிக்குமாதலால் , 
OY- ஐக் கற்பனை அச்சு ( Imaginary axis ) என்று கூறுவர் . 


ஆர்கன் வரைபடம் 


471 


4.2 . இரண்டு சிக்கலெண்களின் கூட்டல் , வித்தியாசம் ஆகிய 

வற்றை ஆர்கன் வரைபடம் மூலம் கண்டறிதல் 


R 


PP 


x 


S 
N 


ML 


Q 


R 



படம் 2 


Z1 = x + iy ; Z , = x , + iy , என்பன கொடுக்கப்பட்ட 
இரண்டு சிக்கலெண்களாக இருக்கட்டும் . படத்தில் காணப்படும் 
P , Q எனும் புள்ளிகள் , இவ்விரண்டு சிக்கலெண்களையும் குறிப்ப 
தாகக் கொள்வோம் . P , Q இரண்டையும் ஆதியுடன் சேர்க்கவும் . 
பின் | Z | = OP , IZ , | = 0Q என்றும் , 


- XOP , Arg . z , 


Arg . Z , 

xbQ என்றும் தெரியும் . 
( i ) ( Z + Z . ) - ஐக் குறிக்கும் புள்ளி : OP , 00 ஆகியவற்றை 
அடுத்தடுத்துள்ள இரண்டு பக்கங்களாக உடைய இணைகரம் 
OPRQ- ஐ வரையவும் . பின் R என்ற புள்ளி ( Z + Z , ) என்ற 
சிக்கலெண்ணைக் குறிக்கும் . 


நிரூபணம் 


P , Q , R என்ற புள்ளிகளிலிருந்து , X- அச்சுக்குச் செங்குத் 
தாக , PL , QM , RN என்ற கோடுகள் வரைக . மேலும் RN- க்குச் 
செங்குத்தாக PS என்ற கோட்டை வரைக . பின் , செங்கோண 
முக்கோணங்கள் OMO- ம் PSR- ம் சர்வசமமாக இருக்கும் . 

ஆகையால் , OM = PS , Mg = SR என்று அறிகிறோம் .. 
இப்பொழுது , ON = OL + LN = OL + PS 

= OL + OM = x + x . 


472 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இதேபோன்று , NR = NS + SR 

= LP + MQ = y1 + y : 
ஆகையால் , R- ன் x- ஆயக்கூறு , ON = x -- x2 என்றும் 

R- ன் -ஆயக்கூறு , NR y1 + y என்றும் 
கிடைக்கின்றன . 


எனவே , R எனும் புள்ளி ( x : + x , ) - ஐ மெய்ப்பகுதியாகவும் , 
( 01 + y ) -ஐக் கற்பனைப் பகுதியாகவும் உடைய சிக்கலெண்ணைக் 
குறிக்கும் என்று தெரிகிறது . அதாவது ( ( x1 + x , ) + i ( y1 + y , ) ] 
என்ற சிக்கலெண்ணை R குறிக்கின்றது . அதாவது ( Z / + Z )-ஐ 
R குறிக்கின்றது . 

( ii ) ( Z1 - Z , ) - ஐக் குறிக்கும் புள்ளி : Q0- ன் நீட்சியின் 
மீது , Q0 = 0Q என்றிருக்குமாறு Q எனும் புள்ளியை எடுத்துக் 
கொள்வோம் . பின் , OPR என்ற இணைகரத்தை வரைவோ 
மானால் , R என்ற புள்ளி , ( Z , - Z , ) என்ற சிக்கல் எண்ணைக் 
குறிக்கும் என்று முன்போல நிறுவமுடியும் . ஏனெனில் , இங்கு Q 
என்னும் புள்ளி ( -Z , ) என்ற சிக்கலெண்ணைக் குறிப்பதாகும் . 
குறிப்பு : 
( i ) A OPR- லிருந்து , OR < OP + PR என்று தெரியும் . 
இங்கு , 0P = | Z1 | , PR = 0Q = | Z , | , 

OR = TZ1 + Z , | என்பதால் , 
| Z1 + Z , < | z | F | Z , என்று கிடைக்கின்றது . 
அதாவது , இரண்டு சிக்கலெண்களின் கூட்டுத் தொகையின் 
மட்டு , அந்த எண்களின் மட்டுகளின் கூட்டுத் தொகையைவிடப் 
பெரியதாக இருக்க முடியாது என அறிகிறோம் . இம் முடிவை 
விரித்துப் பல சிக்கலெண்களின் கூட்டுத்தொகைக்கும் கூறலாம் . 


இவ்வாறு , 
| ZI + Z , +23+ ... + z | < / Z1 / + Z , + | Z : + ... + Z. | 
( ii ) A OPR - லிருந்து , OP OR + RP என்று அறியலாம் . 
அதாவது , 

OR S OP- R P 
அதாவது , OR SOP- 0Q 
அதாவது , | ZI - Z , / > Z - Z , | 


எனவே இரண்டு சிக்கலெண்களின் வித்தியாசத்தின் 
மட்டு , அந்த எண்களின் மட்டுகளின் வித்தியாசத்தைவிடக் 
குறைவாக இருக்க முடியாது என்று தெரிகிறது . 


ஆர்கன் வரைபடம் 


473 


( iii ) இணைகரம் OR PQ- லிருந்து , QP = 0R என்று தெரியும் . 

அதாவது , QP = TZ1 - Z , | 
எனவே , இரண்டு சிக்கலெண்களைக் குறிக்கும் புள்ளிகளுக் 
கிடையே உள்ள தூரம் அந்த எண்களின் வித்தியாசத்தின் 
மட்டுக்குச் சமமாகும் என்று அறிகிறோம் . 
இப்பொழுது , Z1 -- Z , = ( x + iy :) - ( x , + iy . ) 

= ( x1 - xg ) + i ( y1 - ye ) 
ஆகையால் , | Z | - Z , I = V ( x - x2 ) 2 + ( y1 - ye ) 

இங்குள்ள வலப்புறக் கோவை , பகுமுறை வரைகணிதப்படி 
{ x1 , y1 ) , ( re , y , ) என்ற புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரத்தைக் 
குறிக்கும் என்பது நமக்குத் தெரியும் . இவ்வாறு , சிக்கல் எண் 
களைக் குறிக்கும் ஆர்கன் வரைபடம் மூலம் , பகுமுறை வரைகணித 
முடிவுகளை எளிதில் நிறுவலாம் என்று அறிகிறோம் . 
4.3 . இரண்டு 

சிக்கலெண்களின் பெருக்குத் தொகையைக் 
காணுதல் 
P , Q என்ற புள்ளிகள் 
முறையே Z1 , Z , என்ற 
சிக்கல் 

எண்களைக் குறிக் 
கட்டும் . X- அச்சின் மீது 
A ( 1 , 0 ) எனும் புள்ளியைக் 
குறிக்கவும் . ஆகையால் 4 
1 எனும் மெய் 

JQ 
யெண்ணைக் குறிக்கும் என் 
பது விளங்கும் . இப்பொழுது , 
A OAP- யுடன் 
திருக்குமாறு A 0Q R - ஐ 
வரைவோமானால் , பின் R 

A 
என்ற புள்ளி ( ZI , Z , ) என்ற 
சிக்கலெண்ணைக் குறிக்கும் 
என நிறுவலாம் . 
நிரூபணம் 

= ri ( cos 91 + i sin 91 ) , Z , = r , ( cos 9 , + i sin e . ) 
-என்க . 
இங்கு P , Q எனும் புள்ளிகள் முறையே 21 , 2. - ஐக் குறிப்பதால் 

OP = 1 , xOP = 0 , என்றும் , 
op = r,, xbQ = 0 , என்றும் கிடைக்கும் . 


என்பது 


P 


வடிவொத் 


4X 


Y 


படம் 3 


11 


474 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , A OAP- ம் A 0QR- ம் வடிவொத்தவைகளாக 
இருப்பதால் , 


OA 


= 


OP 


00 
OR 


என்பது உண்மையாகும் . 


i.e. 


| ZI | 


மேலும் , xbP 
ஃ xR 


2, = 13 : ; i.c. OR = | Z4 | | Z * T = T1 " > 

QSR என்பதும் உண்மையாகும் . 
xUR = xbQ + OOR 

xào + xốp 


8 , +91 
= 81 + 8 , 


இம் முடிவுகளிலிருந்து , R என்ற புள்ளி குறிக்கும் சிக்கலெண் 
ணின் மட்டு ( ri , r , ) என்பதும் , வீச்சம் ( 81 + 8 , ) என்பதும் 
நன்கு விளங்கும் . ( அதாவது ) ZI , Z , ) எனும் சிக்கலெண்ணை R 
குறிக்கிறது என்று தெரிகிறது . 


குறிப்பு : 

மேலே கண்ட விளக்கத்திலிருந்து , R எனும் புள்ளியைப் 
பெற , OP- ன் மீது OP = r , ( ry) என்றிருக்குமாறு எடுத்துக் 
கொண்டு , OP எனும் ஆரை வெக்டரை இடஞ்சுழியாக 0 . 
கோணம் உண்டாக்குமாறு சுற்றவேண்டும் . 

இந்நிலையில் P 
என்ற புள்ளி ( அதாவது R என்ற புள்ளி ) ZI.Z , எனும் சிக்க 
லெண்ணைக் ( சறிக்கும் என்று அறிகிறோம் . 


இவ்வாறு , P எனும் புள்ளி Z என்ற சிக்கலெண்ணைக் 
குறிக்குமானால் , ( Zi ) என்ற எண்ணைக் குறிக்கும் புள்ளியைப் 
பெற , 0P- ஐ இடஞ்சுழியாக 90 ° கோணம் உண்டாகுமாறு 
சுற்றவேண்டும் . இப் புதிய நிலையில் ஆரை வெக்டரின் முனை 
( Zi } என்ற சிக்கலெண்ணைக் குறிக்கும் . அதாவது , ஒரு சிக்க 
லெண் Z- ஐ i- ஆல் பெருக்கக் கிடைக்கும் எண்ணைக் குறிக்கும் 
புள்ளியானது , 0P- க்குச் செங்குத்தாக இடஞ்சுழியாக அமைந் 
துள்ள ஆரை வெக்டரின் முனையாகும் . 


ஆர்கன் வரைபடம் 


475 . 


என்ற 


4.4 . இரண்டு சிக்கலெண்களின் ஈவுத் தொகையைக் காணுதல் 
முன் போலவே , 

P , Q 
எனும் புள்ளிகள் , முறையே 
Z1 , Z , சிக்கலெண் 

P 
களைக் குறிக்கட்டும் . மற்றும் 
A என்பது ( 1 , 0 ) என்ற 
புள்ளியாக இருக்கட்டும் . இப் 
பொழுது A0PQ- உடன் வடி 
வொத்திருக்குமாறு / ORA- ஐ 
வரையவும் . பின் R எனும் 


புள்ளி , 


( 2 ) 


என்ற 


சிக்க 


லெண்ணைக் குறிக்கும் . 


A 


AX 


நிரூபணம் 


படம் 4 


முக்கோணங்கள் , A0P ) , 


A ORA வடிவொத்தனவாகையால் , 
OP OR 

என் றிருக்கவேண்டும் . 
00 OA 
i.e. 

i ... OR 


12,1- % ; ie 

+ 2,4-( 4 ) 
மேலும் , XOR = OP 

xbR = QOP என்றிருக்க வேண்டும் . 
எனவே , XOR 

Xôp 

= 9 - 9 , 
இவ்வாறு , OR = 12 , என்றும் , xde = Arg, Zy - Arg z , 


300 


11) 


என்றும் கிடைத்துள்ள தால் , R என்ற புள்ளி 


எனும் 


Z .. 


சிக்கலெண்ணைக் குறிக்கும் என்று அறிகிறோம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. ( 7 + 9i ) , ( 3 - 7i ) , ( -3 + 31 ) என்ற சிக்கலெண் 
களைக் குறிக்கும் புள்ளிகள் ஒரு இருசமபக்கச் செங்கோண முக் 
கோணத்தை உருவாக்கும் என்று காட்டு . 


476 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 

Z = 7 + 91 , Z , = 3 - 7i , Z : 


-3 + 3 என்க . 


மேலும் , P , Q , R எனும் புள்ளிகள் முறையே Z , Z , Z3- ஐக் 
குறிக்கட்டும் . ஆகையால் , P , R , Q- ன் ஆயக்கூறுகள் முறையே 
( 7 , 9 ) , ( 3 , -7 ) , ( -3 , 3 ) என்பது எளிதில் விளங்கும் . 


இப்பொழுது , PQ = | Z , - Z ) என்று நமக்குத் தெரியும் . 
i.e. PQ 

V (3- 7 ) + ( -7 - 9 ) 2 
116 + 256 = 272 


இதேபோல , QR = TZ ; -Z , | 

( 3 

- 3- 3 ) + ( 3 + 7 ) 
36 + 100 

136 


2 


RP 


| Z - Z3 | 
( 7 +3) * + ( 9 -3 ) 
100 + 36 = 1136 


ஆகையால் , QR2 + RPS 


136 + 136 

= RP2 என்றும் , 


= 272 


QR 


RP 


136 என்றும் கிடைத்துள்ளமையால் , 


APQR ஒரு 
என்றறிகிறோம் . 


இருசசமபக்க செங்கோண 


முக்கோணம் 


2 . ( 1 + 2i ) , ( i - 1 ) , 3i என்ற சிக்கலெண்களை ஆர்கன் 
வரைபடத்தில் குறிப்பிடவும் . மேலும் , இந்த எண்களைக் குறிக்கும் 
புள்ளிகளை இணைக்கும் ஆரை வெக்டர்களை , ஆதியை மையமாகக் 
கொண்டு , ஒரு செங்கோணம் உண்டாக்குமாறு சுழற்றக் 
கிடைக்கும் புதிய நிலையில் , அவ் வெக்டர்களின் முனைகள் குறிக்கும் 
எண்களையும் கண்டுபிடி . 


தீர்வு : 


Z , = 1 + 2i , Z , = i - 1 , Z ; = 3i என்க . இந்தச் 
சிக்கலெண்களை முறையே P , Q , R எனும் புள்ளிகள் குறிப்பதாகக் 


ஆர்கன் வரைபடம் 


477 


கொள்வோம் . ஆகையால் P , Q , R- ன் ஆயக்கூறுகள் முறையே 
( 1 , 2 ) , ( 1 , - 1 ) ( 0 , 3 ) என்றிருக்கும் . 


இப் புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்கவும் . P , Q எனும் 
புள்ளிகளை ஆதியுடன் சேர்க்கவும் . அடுத்து , 0P = OP என் 
றிருக்குமாறு OP- க்குச் செங்குத்தாக OP என்ற ஆரைவெக்டரை 
வரையவும் . , 1 ] 

பின் , P எனும் புள்ளி ( i . ( 1 + 2 i ) ) = ( i - 2 ) 
என்ற சிக்கலெண்ணைக் குறிக்கும் என்பதை அறிகிறோம் . இதே 
போன்று படத்தில் காணப்படும் புள்ளிகள் ( , R என்பன 
முறையே ( i ( 1 - i ) ] = [ i + 1 ) , i ( Si ) = - 3 எனும் எண் 
களைக் குறிக்கும் என்பதை அறியவும் . ( இங்கு , 0Q , OR என்பன 
முறையே 00 , OR- க்குச் செங்குத்தானவையாகும் . 


YA 


RA3 


F2 
2 P 


P a 


-1 


R 


-3 -2 


- 


| 


3 


2 
Q 


N 


Y ) 


படம் 5 


இவ்வாறு , தேவையான சிக்கலெண்களாவன : 

( - 2 + i ) , ( 1 + i ) , ( - 3 ) ஆகியவைகளாகும் . 


3. ( 10i - 10 ) , ( 3i + 1 ) என்ற சிக்கலெண்களை ஆர்கன் 
வரைபடத்தில் உள்ள இரண்டு புள்ளிகளால் குறிப்பிட்டு , 
( 10i - 10 ) 

என்ற எண்ணைக் குறிக்கும் புள்ளியைக் காணும் 
( 3i + 1 ) 
முறையை வரைபடத்தின் மூலம் விளக்கவும் . 


-478 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


Zi 


|| 


Pa 


தீர்வு : 

10 + 10i , Z2 1 + 3 என்க . P , ) எனும் 
புள்ளிகள் வரைபடத்தில் இவ்விரு சிக்கலெண்களையும் குறிக் 
கட்டும் . பின் , 

OP = | Z1 | 

= ( -10 ) 2 + (10 ) 
12 

10 2 
0Q = | Z , | 
= 12 + 32 = 

10 

Z 
--12 - 

இப்பொழுது , Z = 

எனக் கொள்வோமானால் , 
ryy 

| Z1 | 

10/2 
| Z ] = 
படம் 6 

| Z , | 

V10 
= 20 என்றாகும் . 


1 


* 


TS 


. 


Z , = ry ( cos Gr + i sin es ) எனில் , 91 - ன் தலையாய 
மதிப்பு = 135 ° என்றும் , Z , = r , ( cos 0 , + i sin 92 ) எனில் , 
9 , -ன் தலையாய மதிப்பு = tan - 1 ( 3 ) என்றும் கிடைக்கப்பெறும் . 

இப்பொழுது , 0P- ன் மீது OR = / 20 என்றிருக்குமாறு R 
எனும் புள்ளியை எடுத்துக்கொண்டு , OR- ஐ வலஞ்சுழியாக 
tan - 1 ( 3 ) எனும் கோணத்தை உண்டாக்குமாறு சுழற்றும்போது 
OR அடையும் நிலையை OR என்று குறிப்பிடுவோம் . பின் , R 
என்ற புள்ளிதான் தேவையான 

ZI 

என்ற எண்ணைக் 
குறிக்கும் . 

4. P எனும் புள்ளி Z = ( x + iy ) என்ற சிக்கலலண்ணைக் 
குறிக்குமானால் , 

கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் 
ஒவ்வொன்றிற்கும் இணங்க P நகரும்போது , அதன் நியமப் 
பாதையைக் கண்டுபிடி . 
( i ) | 22 - 5 = 3 ( ii ) Arg ( z - 3 ) 

z + 3 
( iii ) 

ஒரு மெய்யெண் . 
2 z - i 


( 2 ) 


கீழே 


தீர்வு : 
( i ) Z = x + iy 

2z -5 = 2 ( x + iy ) - 5 = ( 2x - 5 ) + i ( 2y ) 
எனவே , | 22-5 | = V ( 2x -5 )? + ( 2y )? 


ஆர்கன் வரைபடம் 


479 


== 


இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையாவது , 

| 2z - 5 | = 3 
i.e. / ( 2r - 5 ) * + 4y * 

3 
j.e. ( 2x - 5 ) * + 4y2 

9 
i.e. x2 + y - 5x + 4 

0 


== 


3 


i.e. 


( - + ) + (p - 0 ) = (3 ) 


இச் சமன்பாடு ஒரு வட்டத்தைக் குறிக்கும் என்றும் , அவ் 

5 

3 
வட்டத்தின் மையம் 

0 

ஆரம் 
2 

என்றும் அறிகிறோம் . 

2 
இவ்வாறு , P- ன் நியமப்பாதை ஒரு வட்டம் என்று தெரிகிறது . 
( ii ) இப்பொழுது , 

-3 = x + iy - 3 = ( x - 3 ) + iy 

y 
ஆகையால் , Arg ( z -3 ) = tan - l 

- 3 


2 


ஆனால் , Arg ( 2-3 ) = 4 

என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 


T 


. 


tar- ( - 3 ) 


4 


i.e. 


tan 


x - 3 
x 


4 


1 


i.e. 


y = x 
x - y = 3 


i.e. 


இச் சமன்பாடு , ( 3 , 0 ) எனும் புள்ளி வழியே சென்று 
X- அச்சுடன் 45 கோணம் உண்டாக்கும் நேர் கோட்டைக் 
குறிக்கும் என்பது நன்கு விளங்கும் . இவ்வாறு , P- ன் நியமப் 
பாதை ஒரு நேர் கோடு என்று அறிகிறோம் . 

2 + 3 - 

( x + iy ) + 3 - i 
( iii ) இங்கு , 2z -i 

2 ( x + iy ) - i 
( x +3 ) + i ( y - 1 ) 

2x + i ( 2y - 1 ) 
[ x + 3 ) + i ( v - 1 ) 1 ( 2x - i ( 2y - 1 ) 

[ 2x + i ( 2y - 1 ) ] [ 2x -- i ( 2y - 1 )] 
[ 2x ( x + 31 + ( y - 1 ) / 2y - 1 ) ] + i [ 2x ( y -- 1 ) - ( x + 3 ) ( 2y - 1 ) ] 

[ 4x + ( 2y - 1 ) ] 


ஆனால் ( 1 * 

( - ) 


480 

கணிதம் ஓர் அறிமுகம் 
z + 

3 
2z என்பது ஒரு மெய்யெண் 

என்று 
கொடுக்கப்பட்டிருப்பதால் , இந்த எண்ணின் கற்பனைப் பகுதி 
பூஜ்யமாக இருக்கவேண்டும் . ஆகையால் , 
2 x ( y - 1 ) -- ( x + 3 ) ( 2y 1 ) 

= 0 என்றாகும் . 
4x2 + ( 2y - 1 ) 
i.e. 2x ( y - 1 ) - ( x + 3 ) ( 2y - 1 ) = 0 
i.e. 

x +8 ! - 3 = 0 


இச்சமன்பாடு ஒரு நேர்கோட்டைக் குறிக்கும் என்பது நமக்குத் 
தெரியும் . எனவே , P- ன் நியமப்பாதை ( -3 , 1 ) 
எனும் புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோடு 
அறிகிறோம் . 


( 0 , 3 ) 


என்று 


பயிற்சி 
1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிக்கலெண்களைக் குறிக்கும் 
புள்ளிகள் ஒரு கோட்டிலமைவன என்று நிறுவுக . 

( i ) ( 5 + 8i ) , ( 13 + 20i ) , ( 19 + 29i ) 
( ii ) ( -4 -5i ) , ( 1 - i ) , ( 6 + 3i ) 
( iii ) ( 1 + i ) , ( 6 + 5i ) , ( -4 - 3i ) 


2. பின் வரும் பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் உள்ள சிக்க 
லெண்களைக் குறிக்கும் புள்ளிகள் இருசமபக்க முக்கோணத்தின் 
முனைகள் எனக் காட்டு . 

( i ) ( 3 + 4i ) , 2i , ( 5 + 7i ) 
( ii ) 3+ i ) , ( 2 + 2 ) , ( 1 + 3i ) 


3. ஆர்கன் வரைபடத்தில் , ( 5 + i ) , ( 1 - 3i ) , ( 3i 

3i) , ( 3i - 5 ) 
என்ற 

எண்களைக் குறிக்கும் புள்ளிகள் ஒரு செங் 
கோண முக்கோணத்தை உருவாக்கும் என்று நிரூபி . 
4. P ( 2 + 2i ) , Q ( - 2 - 2i) , R ( - 2 3 + 2 3i ) என்ற 

புள்ளிகள் ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைகள் என்று 

நிறுவுக . 
5. ( 9 + i ) , ( 4 + 13i ) , ( -8 + 8i ) , ( -3-4i ) என்ற 

சிக்கலெண்களை ஆர்கன் வரைபடத்தில் குறிப்பிடவும் . 
மேலும் , அவை ஒரு சதுரத்தை உருவாக்கும் என்றும் 
நிரூபிக்கவும் . 


481 


ஆர்கன் வரைபடம் 


6 . 


-4 


1 , ( 4 + 3i ) , ( 1 + 2i ) , ( -2 - i ) என்பன ஒரு இணை 

கரத்தின் முனைகள் என்று காட்டு . 
7. ( 6 + 2i ) , ( 3 + 5i) , ( -3 -i) , ( -4i ) என்ற சிக்க 

லெண்களைக் குறிக்கும் புள்ளிகள் ஒரு செவ்வகத்தின் 

முனைகள் எனக் காட்டு 
8. ஆர்கன் வரைபடத்தைப் பயன்படுத்தி , ( 1 + i) = 

என்று நிறுவுக . 
9. கீழ்க்காண்பனவற்றின் மதிப்புகளை ஆர்கன் வரைபடம் 

மூலம் காண்க . 
( i ) ( 1 + i ) ( 2 + i ) ( ii ) ( 1 - i ) ( 2 + 3i ) 

3 
( iii ) 

i + 1 


10 . P எனும் புள்ளி Z = ( x + iy ) என்ற சிக்கலெண்ணைக் 

குறிக்குமானால் , பின்வரும் நிபந்தனைகள் ஒவ்வொன் 
றையும் தனித்தனியே நிறைவு செய்யுமாறு அமையும் 
P- ன் நியமப்பாதையைக் காண்க . 
( i ) [ Z = 2 

(ii ) ( Z - il = 3 
( iii ) - 

| Z - 2-2i | = 10 ( iv ) | Z - 1 | = | z - i | 
( v) | 2Z - 1 / = Z - 2 ) 
( vi ) 2 / Z - 21 = / Z - 2 | 
( vii ) Arg ( Z - d ) = Arg s ( d , B என்பனவும் சிக்க 

லெண்களாகும் ) 
( viii ) Arg ( Z - 2 - 3i ) 

3 


(2. - 2, 


) 


11. ZI , Z ,, Zg என்பன முறையே A , B , C எனும் புள்ளி 

Z - Z. 
களைக் குறிக்குமானால் , Arg 

= ZABC என்று 

Z3 - Z , 
நிரூபிக்கவும் . 
12. P ( Z ) என்பது ஆர்கன் வரைபடத்தின் மீதுள்ள ஒரு 

நகரும் புள்ளியாயின் , பின் வரும் நிபந்தனைகளுக்குட் 
பட்டு P- ன் நியமப்பாதையைக் காண்க . 
( 2Z - i ) 

Z + 3 - i 
( i ) ( ii ) 

ஒவ் 
2Z - i 
( Z + 3 + 21 ) 
வொன்றும் முற்றிலும் மெய்யெண்களாக இருக் 


2 ( 222 ) 


என்பன 


கின்றன . 


க . ஓ , அ . - 31 


482 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


விடைகள் 
10. ( i ) x2 + y = 4 எனும் வட்டம் . 

( ii ) x + ( y - 1 ) = 9 எனும் வட்டம் . 
( iii ) ( x - 2 ) + ( y - 2 ) = 100 என்ற வட்டம் . 
( iv ) ( 1 , 0 ) , ( 0 , 1 ) எனும் புள்ளிகளை 

இணைக்கும் 
கோட்டின் செங்குத்து இரு சமவெட்டி . 
( v ) x + y = 1 என்ற வட்டம் . ( வட்டமையம் 

ஆதியாகவும் , ஆரம் 1 என்றும் உள்ளது ) 


( vi ) 


வட்ட மையம் 


2 + 8i 
3 


எனும் புள்ளி , 


ஆரம் ( 102 


( vii ) A , B என்பன d , B- ஐக் குறிக்குமானால் , A வழியே 
OB- க்கு இணையாகச் செல்லும் நேர்கோடு . 
( viii ) ( y - 3 ) = 

3 
( x 2 ) என்ற நேர்கோடு . 


12. ( j ) 5x - By + 3 = 0 ; 


( ii ) x + 6y - 8 = 0 


5. டீ - மாவரின் தேற்றம் 

( De Moivre s theorem ) 


5.1 . தேற்றம் 

n என்பது ஏதேனும் ஒரு மிகை அல்லது குறை முழு எண்ணாக 
இருப்பின் , ( cos n a + i sinn e ) என்பது ( cos e + isin en- ன் 
( முழு மதிப்பாகவும் ; n என்பது ஒரு மிகை அல்லது குறை பின்ன 
மாக இருப்பின் , ( cos nG Fisin ne ) என்பது ( cos G + isin a) -ன் 
பல மதிப்புகளுள் ஒன்றாகவும் இருக்கும் . 


நிரூபணம் : 


வகை 1 


n என்பது ஒரு மிகை முழு எண்ணாக இருக்கட்டும் . 
இப்பொழுது , 
( cos 91 + i sin en ) ( cos 8 , + i sin e . ) 

= cos ( 91 +8 , ) + i sin cer + 9. ) என்று தெரியும் . 
இங்கு cos Ga + i sin o . = cis en . என்று குறிப்பிடுவது 
வழக்கம் . எனவே , மேலேயுள்ள முடிவை , 

cis 91 cis g , = cis ( ai + 8 , ) என்று எழுதலாம் . 
இதேபோன்று , 
cis ei cis e , cis es = cis ( 91 +0 . ) cises 

= cis ( e1 + 6s + 08 ) 
இதை மேலும் விரித்துக்கூற , 

cise | cise , cis 3. ....... eis e . = cis ( e1 + 0 , + 08 + -en ) 
என்றாகும் . 

இம்முடிவில் 8 = 08 = on = 0 என்றிடுவோமானால் , 

cise cise cisa ...... is o = cis ( a + G + 9 + .... + 6 ) 
என்று கிடைக்கும் . 
i.e. cis e cis a cise ...... n காரணிகள் வரை 
cis ( e + 8 + 

........ உறுப்புகள் வரை ) 


- 


484 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


cis no 


|| 


i.e. 

[ cis alr 
i.e. ( cos O + i sin an cos n e + i sin ne 

இவ்வாறு , n மிகை முழு எண்ணாயின் தேற்றம் உண்மை 
யாகும் என நிறுவியுள்ளோம் . 


வகை 2 


n என்பது ஒரு குறை முழு எண்ணாக இருக்கட்டும் . ஆகை . 

m என்று கொள்வோமானால் , m ஒரு மிகை முழு 
எண்ணாக இருக்கவேண்டும் என்பது தெளிவு . 


யால் n = 


இப்பொழுது , 
( cos e + i sin g ) " ( cos e + i sin gam = ( cos e + i sin a ) m + n 

( cos 8 + i sin G ) 
= 


... 


( cos 9 + i sin a ) n = 


1 
( cose + i sin aam 


என்றாகும் . 


1 


.. 


( வகை 1 - லிருந்து ) 
( cos mg + i sin me ) 

( cos m 9 - i sin ma ) 
( cos m a + i sin ma) ( cos me - i sin ma ) 
( cos me - i sin m G) 
( cos : mg + sin ma ) 


= cos ( - mm9 + i sin ( - m ) a ( cos 9 + sine = 1 ) 
i.e. ( cos 9 + i sin a ) n = cosn a + i sin ne( : 

m ) 


n = 


m 


எனவே , n- ன் குறை முழு மதிப்பிற்கும் தேற்றம் உண்மை 
என்று தெரிகிறது . 


வகை 3 


* n என்பது ஒரு 

பின்னமாக இருக்கட்டும் . ஆகையால் 
P. 
Th = என்று ] 

கொள்வோமானால் , q- ஐ மிகை மதிப்பாகக் 
q 
கருதுவோம் . 


டீ - மாவரின் தோற்றம் 


485 


இப்பொழுது , 


{ cos 


P 
g 


0 + i sin 0 ) * = cos ( 4- 29 ) + isin ( 470 ) 


g 


= cos pe + i sin pa 


ஆகையால் , இரண்டு பக்கமும் பு- படிமூலம் காண . 


என்பது ( cospe + i sin pe) - ன் 


p 

p 
COS 

8+ i sin 

பு 
4.படி மூலங்களுள் ஒன்றாகும் . 


பு 


P 

p 
.e . 
COS 9 + i sin 

G ) என்பது 
9 

g 
படி மதிப்புகளுள் ஒன்றாகும் . 


6 ) 


M 


cos pe + isin pe- ன் 


ii.e. 


( cos 

P O + i sin to) என்பது ( cos pe + i sin p a) + -ன் 
மதிப்புகளுள் ஒன்றாகும் . 


9 


9 


cos 


i.e. p p 

-ன் 
COS 9+ i sin 

8 
பு 
மதிப்புகளுள் ஒன்றாகும் . 
.e . p 

p 
9 + isin 
COS 

6 என்பது ( cos e + : sin a ] -ன் 
பு 

9 
மதிப்புகளுள் ஒன்றாகும் . 
i.e. ( cos n a + i sin n a ) 

என்பது 

( cos 9 + isin a மன் 
மதிப்புகளுள் ஒன்றாகும் . 

ஆகையால் , n- ன் பின்ன மதிப்பிற்கும் தேற்றம் உண்மை 
யாகிறது . 


- 


இவ்வாறு , n- ன் விகிதமுறு மதிப்புகள் அனைத்திற்கும் தேற்றம் 
ண்மை என்று அறிகிறோம் . 


5.2 . துணை முடிவுகள் : 

( i ) இத்தேற்றத்தை n- ன் விகிதமுறு மதிப்பிற்கும் மட்டும் 
உண்மை என்று நிறுவிய போதிலும் , எல்லா மெய் மதிப்புகளுக் 
கும் உண்மையாகும் என்று அறியவும் . 

( ii ) n பின்ன மதிப்பை ஏற்கும்போது ( cos n a + i sin ng ) 
என்பது , ( cose + i sin or என்ற 

சார்பின் n மதிப்புகளுள் 
ஒன்று என்று கூறினோம் . எனவே ஏனைய ( n - 1 ) மதிப்புகளை 


1 


486 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
எவ்வாறு பெறுவது என்பதை அடுத்து வரும் எடுத்துகாட்டுகள் 
மூலம் அறியவும் . 
( iii ) ( cos G + i sin a ) - " = cos ( -n ) G + i sin ( - 1 ) 8 

= cos TG - i sin ne 
குறிப்பாக , ( cos 9 + i sir.as - 1 ( cos 8 - i si a 

1 
அதாவது , 

= cose - ising 
( co ! G + i sire ) 


அல்லது , 


1 
corO - i sing 


cosa + i sin e 


இதேபோன்று , 
( cose - isira ) = [ ( cose + isir a ) -1 ] n 

= ( cosa + isir a ) -n 


அதாவது , ( cosa - i sir.gan = ( cosag 

( cosra - i sinren 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


1 . 


// 


| 


பின்வருவனவற்றை நிறுவுக : 
( i ) 

( cos 20 + i sin te ; s ( cos 30 - isin 3g ) 4 
( cos 30 t i sin ta) ( cos 4G + isin 49 ,-3 

( cosd + isird ) 4 cos4d + isin4d 
( ii ) 

( sing + i coss , 6 sin5 B + i cos3 B 

1 - cos28 + isin2018 
( iii ) 

i tan 9 
1 + cos2G + isin28 


. 


) 





தீர்வு : 

( j ) 


கொடுக்கப்பட்ட கோவை , 

( cos G + isin2018 ( cosee - isinaa) 
( cos : G + isinea ) ( cos40 + isin40 ) 
[ [ co : 9 + ising ) ] [ ( co: 9 + ising ) - ] 
[ ( corg + ising ] [ ( coG + sug ) - 
( core + isirai * ( cose + i sina ) -12 
( cosG + ising ( cose + isine ) -12 


= 1 . 


407 


டீ -மாவரின் தோற்றம் 


( ii ) ( cosd + i sind ) = cos4d tisin4d 


( sinB + i cos B ) 


-- cos5 


B ) + isin 5 


COS 


575 
2 


[ cos ( 6 - 8) + isin ( -8 )] 
( A - B ) + 

( F - B ) 
5B ) 

) + i sin ( ** - 58 ) 
[ 23 ( 

B )] 
+ isin [ 2x + (7-58 )] 
( - 53 ) 

:) + i sin ( -58 ) 


[ 2x + 


COS 


- 5B 


2 


COS 


= sin 5B + i cos 5 B. 


( cosd tisind ) 
( sin + i cos ) 


cos4d + i sin4d 
sin5B + i cos5 B 


( iii ) 


! 


1 coso to i sin 20 
1 + cos20 

izin 20 
( 1 - cos 0 ) + i ( sin 20 ) 
( 1 + cos 20 - i ( sin 20 ) 
2 sine o to i ( 2 sin cos 0 ) 
2 cos - i ( 2 sin coso ) 


11 


11 


2 sin ( sino + i cos 0 ) 
2 cos ( cos - i sino ) 


COS 


( 3-0 ) + 

6 ) + i sin ( -0) 


= tan 


( coso - i sin o ) 


cos (2-0) + isin ( 1-0) 


= tan o 


( cos o + i sin 0 , -1 


tan 


. [ cos ( 1 - 0). -i sin( 5-0 )] ( cos + i sin ( ) 


488 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


II 


+ i sin 


tane [ cos ( 5-6 + 0 ) + 
tan ho 


( 9–0 + 0 ) ] 


= tan 


COS 


+ i sin 

2 


i tano 

1 cos 20 + i sin 29 
1 + cos 20 – i sin 20 


8 


11 


i8 tan 0 
i tan o 


2. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை நிரூபிக்கவும் .. 


( i ) (1 + iv 8 ) " + ( 1 - iv 3 ) 


I 2nti cos 


( * ) 


( ii ) ( 1 + cosoti sino ) " + ( 1 + coso- i sin ," 

2n + 1 cos 


COS 


தீர்வு : 


( i ) rico 1 + iV 3 

2 = 2 


+ i sin 


3 


5 ( 9 ) ( 10 ) 
( s + vo 

(( cos isin ) 
( 1 + iva ja 

( 5 ) 
20 (co 

ht ) 
SOaGurw , (1-1 / 5 ) = [ 2 ( cos - - i sin % ) ] 

20( cos metem - sin * ) 


.. 1 


2n { cos 

COS 7+ i sin 


пл 


= 2n cos 


3 + i sin 


= 2n1 cos 


nat 


3 


6T 607 Go , ( 1 + iv 3 ) + ( 1 

+ ( 1 - iV9 ) 


nn 


= 20 ( 2 cos 


NIR 


) 


= 2ntol cos 


3 


உ - மாவரின் தோற்றம் 


489 


( ii ) ( 1 + cos 0 + i sin on 


COS 


ll 


= 2n cos 


acgGuru , ( 1 + cos - i sin o ) 


an cosa 


i sin 


COS 


. 


( 1 + cos + i sin 0 ° + ( 1 + cos 0 - i sin o ) " 

= 2n cosa 


[ 2 cos" ( ) + i2 sin cos ] 
( 2 cos ) 

9 + i sin ] 
( ) [ cos m + i sin ho 
( 8) [ co 

mo ] 
( 9 ) [ (c05 * + isine) 

( cos no ) ] 
( ecos ( 10) 

(- )cos (10 ) 
( * + ** ) - 2 cos do (y + 5 ) 

(2 + ) 


пе 
- i sin 


+ 


= 2n cosi 


2nti cosa 


8 
. 


2 cos B , 


= 2 cos y 6T GUT (03.0 , 


xlym zn 

+ 
zn xlym 


2 cos ( ld + mß -n Y )6T COTON 24% . 


தீர்வு : 


1 


x + 


= 2 cos d என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 


X 


Qu@ urga ( x - 1 ) = ( x + ) * - 4x = 


( 2 cos 2 ) S 
= 4 ( cosa d - 1 ) 
4 ( 1 

cosa o ) 
4 sinº a 


490 


கணிதம் ஓர் அறிமுகம் -1 


( x- ) - v = 4 sind 


2i sin 


எனவே , 


( * + **) + (* - * 


2cos e + 2 i sin d 


i.e. 2x = 2 cos d t i sind ) 

i.e. x = cos a t i sin d 
இதேபோல , 


y + 


2 cos B. ( 2+ 


1 ) 


= 2 cos r 


என்றும் கொடுக்கப்பட்டிருப்பதால் 

y = cos B + i sin ß , z = cos y + i sin Y 6T 601 Dju 
பெறலாம் .. 


இப்பொழுது , 


( ) 


zn 


xlym icos d + i sin a ( ces B + i sin B.) m 

( cos y t i sin y , " 
( cos o + i sin d ) ( cos ß + i sin ß ; m 

( cos Y + i sin Y 
= ( cos 12 i sin I d ) ( cos m B + i sin B ) 

( cos ny - i sin n y ) 
( cos ( Id + mß ) + i siriid + mß ; ] ( cos ny - i sin ny ) 


ic . (* ) 

( 1 ) 


cos ( 1 d + m B - ny) + i sin (id + m B - ny ) 


= 


1 
cos (1 + m ß -ny) + i sin tid + mB - ny) 

[ cos ( ld + m B - ny ) + i sin ( ld + mß - ny ) ) - 1 
= cos ( ld + m B + ny ) – i sin ( ld + mß - ny ) 


al ym 


2 


எனவே , 


t 


= 2 cos ( 1 d . + m ß -ny ) 


zn 


a ym 


என்று கிடைக்கும் . 


டீ -மாவரின் தோற்றம் 


491 


( i ) 13 


4. கீழ்க் 

காண்பனவற்றின் அனைத்து மதிப்புகளையும் 
கண்டுபிடி . 

( ii ) ( 18 - i) 
தீர்வு : 

( i ) இங்கு நாம் காண இருப்பது ஒன்றின் மூப்படி மூலங் 
களாகும் . முதலில் 1 - ஐ , கற்பனை பகுதி பூஜ்யமாகவுள்ள சிக்க 
லெண்ணாகக் கருதி , மட்டு - வீச்சம் அமைப்பில் 

எழுத 
வேண்டும் . 
இவ்வாறு , Z = 1 

Z = 1 = cos C ° + i sin 0 ° 

= cos 2px + i sin 2pm , ( p என்பது 
ஏதேனும் ஒரு மிகை முழு எண்ணாகவோ , அல்லது பூஜ்யமாக 
இருக்கக் கூடும் ) 

* 
ஆகையால் , Z ( cos2px + i sin 2px ) , p = 0,1,2,3 , .... 

2pm 
i.e.Z 

+ isin 
31 

, 
( இங்கு 0,1,2 எனும் மூன்று மதிப்புகளையும் p ஏற்கும் போது 
மூன்று வெவ்வேறு மூலங்கள் கிடைக்கும் . பின் வரும் குறிப்பில் 
விளக்கம் காண்க . ) 


p = 0 , 1 , 2 . 


தேவையான மூலங்களை d . , dy , d.- ன் என்று குறிப்பிடு 
வோமானால் , p = 0 , 1 , 2 

என்று அடுத்தடுத்துப் பிரதியிட , 
முறையே d . , dy , d.- ன் மதிப்புகள் கிடைக்கும் . 

do = cos0 ° + i sin 0 ° = 1 
27 

27 
di 

8 + i sin 

3 


இவ்வாறு , 


= COS 


ds 


= cos 

3 


+ i sin 


3 


இவற்றை மேலும் சுருக்க , 

cl = 1 , 


41 = cos(x- ; ) + rain ( x- * ) 

--cos + + + in + - ( - + ; ) 


492 


கணிதம் - ஓர் அறிமுகம் 
4 , = cos ( x ++ ) + t sin ( x + 

- " ) 
- cos " -isin * = ( 

- ( - + - ) 

( அதாவது 13 - ன் 


எனவே , 

தேவையான மூலங்கள் , 
மதிப்புகள் ) 
1 + i 13 

1 + i / 3 
1 , 

என்பனவாகும் . 
2 

2 
குறிப்பு : 

( i ) 9 எனும் கோணத்துடன் 2pm ( p = 1 , 2 , 3 , 
எனும் மிகை முழு எண்கள் ) என்ற கோணத்தைக் கூட்டுவதால் 
aos 9 , sin 8 முதலிய கோண விகிதங்களின் மதிப்புகள் மாறாது 
கான்பதை அறியவும் . இவ்வாறு cos 0 ° , sin 0 ° -க்குப் பதிலாக 
cos 2pm , sin 2 றா என்று எடுத்துள்ளோம் . 

( ii ) இங்கு P- ன் அடுத்தடுத்துள்ள 3 மதிப்புகளுக்கு ஒப்ப 
மூன்று தனித்தனி மூலங்கள் கிடைக்கும் . ஆனால் அம்மதிப்பு 
களுக்கு அடுத்த நான்காவது 

மதிப்பை ற ஏற்கும் போதுக் 
கிடைக்கப்பெறும் மூலமானது , முதலில் கிடைத்த மூன்று மூலங் 
களுள் ஏதேனும் ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர , அவற்றி 
னின்றும் வேறுபட்டதாக 

இருக்காது . ஏனெனில் , மேலே 
கண்டுபிடித்த 13- ன் மதிப்பில் , p = 3 என்றிட , 

, p 
68 

6ா 
+ i sin 
3 

3 

= cos 21 + i sin 2n = 1 என்று 
கிடைக்கும் . இம்மதிப்பு d . ( p = 0 என்றிடக் கிடைக்கும் 
மதிப்பிற்கு ) -ற்குச் சமம் என்பது விளங்கும் . 

இதேபோன்று p- ன் வேறு எந்த மதிப்பிற்கும் ஒப்ப , இம் 
மூன்று மூலங்களுள் எதேனும் ஒன்றுதான் கிடைக்கும் என்பதை 
கண்டுகொள்ளலாம் 

( iii ) பொதுவாக , Z = r ( cos ) -- i sin a ) எனும் சிக்க 
லெண்ணின் n படி மூலங்களைக்காண , பின்வரும் முறையைப் 
பின்பற்றுதல் வழக்கமாகும் . 

Z = r ( cosa + i sin ) ) 
Zx = rn 

( cos a + i sina ) 
= // [ cos ( 2px + c ) + i sin ( 2px + 01 , 

p = 0 , 1 , 2 , ..... 


do3 


= cos 


1 


1 


... 


டீ - மாவரின் தோற்றம் 


-493 


1 
i.e. Zn = 


os 


2px + 8 


COS 


+ 9 ) + f sin ( + 9 )) . 


n 


( n 


இங்கு p = 0 , 1 , 2 , 
ஏற்கும் . ( p = 1 , 2 , 3 , 


1 ) என்று n மதிப்புகளைத்தான் 
n என்றும் கொள்ளலாம் . ) 


1 


எனவே , Z " -ன் மதிப்பில் , p = 0 , 1 , 2 , 3 , .... ( n - 1 ) 
என்று அடுத்துள்ள n மதிப்புகளைப் பிரதியிட , n வெவ்வேறு 
மூலங்கள் கிடைக்கும் . மேலும் p = n என்றிட கிடைக்கப்பெறும் 
மூலம் முன்பு 

முன்பு கிடைத்த n மூலங்களுள் ஏதேனும் ஒன்றாக 
இருக்குமேயல்லாது , அவற்றினின்றும் மாறுபட்ட 

மாறுபட்ட வேறு ஒரு 
மூலமாக இருக்காது என்பதை அறிந்துகொள்ளுதல் வேண்டும் . 
இவ்வாறு , எந்த ஒரு சிக்கலெண்ணுக்கும் n படி மூலங்களின் 
எண்ணிக்கை - தான் என்பதை அறியவும் . 
( ii ) Z = 3-1 என்க . 

3 

1 
: 7 = 2 

i 2 

i sin 
2 2 

6 . 

6 
i.e. 

+ i sin 2 pm 

i p 
6 

6 
p = 0 , 1 , 2 , 


N 


= 2 ( cos ( 2 


... 


N 


= 2 + ( cos ( ரா சு ) 
+ i sin ( 2pm - + ] 


p = 0 , 1, 2 , 


* . 


= 


= ( - ( - ) + ( 3 ) ] 


இங்கு , , , 

p- க்கு 0 , 1 , 2 , 3 , 4 என்ற 5 மதிப்புகளை மட்டும் 
பிரதியிடவேண்டும் . p- ன் இந்த 5 மதிப்புகளுக்கு ஒப்பான 
மூலங்களை முறையே d . , d l , de , dg , d4 என்று குறிப்பிடு 
வோமானால் அம்மூலங்கள் பின் வருமாறு அமையும் . இவ்வாறு , 
4. 

+ i sin 


2+ (cox 55 – sing ) 


I LITIlliii . 


494 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


30 ) 


23T 
COS 

30 


+ i sin 


237 
30 


----( - ( 
- )--- 

[ 151 
* . - - ( == (* -1) - ( " * ] ] 

28 
4 .-- " (rs ( 3 ) + 1in (" - )] 
= 2 [ 

] 
= = ( cos ( 
3-5 ) + 1 in(e-- ) ] 
= 

] 
( 

+ i singo ) 
என்றிட . - ( 3 ) ; d1 = 2 x ; d , 


35m 

857 
COS 80 + i sin 

30 


d4 = 


47w 

4 
2 ( cos 

+ i sini 
30 

30 
குறிப்பு : 
இங்குக் கண்டுபிடித்த மூலங்களில் , x = 

cos 
COS 80 

25 325 


= 


d3 


23 335 ; 4 

= 247 என்று கிடைக்கப்பெறும் . இந்த 
ஐந்து மூலங்களும் 12 - ஐ பொது விகிதமாக உடைய ஒரு பெருக் 
குத் தொடரில் அமைந்துள்ளன என்பது நன்கு விளங்கும் . 

இதே போன்று , எந்த சிக்கலெண்ணின் 7 படிமூலங்களும் , 
ஏதேனும் ஒரு பெருக்குத்தொடரை உருவாக்கும் என்று கண்டு 
கொள்ளலாம் . 

5. தீர்வு காண்க : + + + + 1 = 0 
தீர்வு : 

x7 + x + x + 1 = 0 
i.e. x ( x + 1 ) + ( x + 1 ) = 0 
i.e. ( x8 + 1 ) + ( x4 + 1 ) = 0 
i.e. x + 1 = 0 அல்லது x + 1 = 0 


1 


டீ - மாவரின் தோற்றம் 


495 


( i ) x8 + 1 = 0 Toof , ** = 


1 என்று கிடைக்கும் . 


i.e. x * = ccs a + i sin 
= cos ( 2 px + ) + i sin ( 2pta), 

p = 0 , 1 , 2 , .... 
[ cos ( @p + 1 ) * + i sin ( 2p + 1 ) ^ ] } 

P- 0 , 1 , 2 , 


X = 


i.e. 


X = 


- { cos 

cos ( 2p + 1 ) + i sin ( 2p + 1 ) . ] 


p = 0 , 1 , 2 , 


எனவே . மூன்று மூலங்களின் மதிப்புகள் பின்வருமாறு : 


do = ( cos + i sin ) - 

5 ) - ( 6 + y ) - ( +5 ) 
diac 

- ) = i 
ds = (c 5 * ) - (cos - isina - ( 


cos 


COS 


3R 
8 


375 
+ i sin 

3 


( cosa ti sina ) = -1 


570 


-V3 


CG 


8 


tisin 


( ii ) x + 1 = 0 TOT 3 , ** 


- 1 என்றாகும் . 


x 


= COS * + i sin 7 
= cos ( 2px + * ) + isin ( 2pm +98 ); p = 0,1,2 , .... 


i.e. x = [ cos ( 2p + 1 ) * + isin ( 2p + 1 ) ] * p = 0,1,2 , .... 


= [ 

[ co 


4 


1 


i.e. cos ( 2p + 1) + isin ( 2p + 1) 

p = 0 , 1 , 2 , 3 , 
நான்கு மூலகங்களும் பின்வருமாறு : 


1 


1 + i 


B. 


+ i sin 


COS 


1 
V2 


4 T 


vä ti 


R 


1 ti 


9R 
COS 

4 


B 


87 
+ i sin 

4 


... 


COS 


1 


4 + i sin 


4 


V2 


496 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


+ i sin 


- i sin 


B , - ( cos 5 n * ) - ( - cos " * ) 

- ( - ) 
B. - (cos TT +1 sinT ) - (cos + - hins ) 

( E ) 


இவ்வாறு , do , di > cz , s . , B1 , B ,, B3 என்ற ஏழு மதிப்பும் 
களும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களாக உள்ளன . 


பயிற்சி 
1. சுருக்குக . 

( cos 29+ i sin 2 0 ) -5 ( cos 39 - i sin 39 ) 

( cos G + i sin a ) ( cos 40 - i sin 4 9) " 


( 
i 
) 


8 


( ii ) 


( cos 39 + i sin 39) ( cos G - i sin e ) 
( cos 5 0 + i sin 50 , ( cos 28 -1 sin28) 


7 


8 . 


( iii ) 


( cosG + isina ) 10 
( cos -- i sin ) 


( iv ) 


sin a - icosg 
cos 9 - i sing 


18) 


( vi ) ( 1 + sina + i cosa ) 


( v ) ( sina + i cosa ) n 

( cosa + i sina) 
(( vii ) 

( sing + i cosa ) 


4 


( viii ) ( 1 + i ) 


R 


2 
. 


( 1 + sin a + i cos en 
( 1 + sin a _ i cosan 


= .COS 


n 


ne 


0 ) 


2 


( 
no ) 


+ i sin 


( " 


என்று நிரூபிக்கவும் . 


8 


1 + sin 


+ i cos 


8 


8 | 


3 . 


என்பது முற்றிலும் ஒரு 


i cos 


8 


1 

8 
மெய்யெண் என நிரூபி . 


( 
i 
) 


= itan 


டீ - மாவரின் தோற்றம் 

497 
4 . x = ( cos d + isin d ) , y = ( cosB + i sin ß ) ST SİT 360 , 
பின் வருவனவற்றை நிறுவுக . 
x - y 

d B 

1 + x 
( ii ) 

– icot 

cotton 
x + y 

2 

1 - X 
x2_1 
( iii ) 

= i tand 
x2+1 

tan (** ) 
( x + y ) ( xy - 1 ) 
( vi ) 
( x - y ) ( xy + 1 ) 

d - 1 

B 
tan 

2 
5. ( 1 - i VS ) + (-1 - IV 8 ) - sør logus ue 4600 & • 


= 


8. A = cos 2 + i sin2 ) , B = ( cos 2B + i sin 2B ) . 

C = ( cos 2y + i sin 27 ) , D = ( cos 28 + i sin 28 ) 
என்றால் , 


+ 


= 2 cos ( d - B ) Tod du , 


( 1) N 7 

W + NA 
( ii ) 


AB 

CD 
+ N AB 

= 2 cos ( d + B - Y - 8 ) 
CD 
என்றும் நிரூபிக்கவும் .. 


7 
. 


= 2 cos oli 


yt 


= 


+ 5 


2 cos B , 


( * + ** ) 
( - + ) 


= 2 cosY எனில் , பின் வருவன உண்மை 


யெனக் காட்டு . 


1 
( i ) xm + 

xm 


= cos mo 


( ii ) xyz + 


1 

= 2 cos ( d + B + Y ) 
Xyz 


1 
( iii ) xm yn zB + 

xm yn zB 


2 cos (md + n + PY ) 


xm yon 
( iv ) 

ZP 
8. B. 91. - 32 


ZP 

= 2 i sin ( m .dtnB - PY) 
xm yin 


498 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


8 
. 


cos d + cos B + cos Y = sin d + sin B + sin y = 0 
என்று கொடுக்கப்பட்டிருந்தால் , கீழ்க் காண்பனவற்றை 
நிரூபிக்கவும் . 


( i ) cos : d + cos B + cos Y sin d + sin B 

3 
+ sin y = 

2 
( ii ) cos 3 ! + cos 3B + cos 3Y = 3 cos ( d + B - FY ) 
( iii ) sin 34 + sin 3B + sin 3Y = 3 sin ( d + B + Y ) 


9 . 


7 என்பது ஒரு மிகை முழு எண் எனில் , 
( i ) ( 1 + i ) n + ( 1 - i) = 2 

+ 11 ) 

cos 


( 4 ) 


என்றும் , 


28n + 1 


( ii ) ( - 1+ 3in + ( - 1 - 3 in 

என்றும் நிறுவுக . 


10. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளின் அனைத்து மதிப்பு 

களையும் கணக்கிடு . 


(i) ( 64) (ii ) ( -16) (ii ) ( -1 ) ச் ( iv ) (1 + 1 )} 
( v ) (13+ ) (vi) ( i - 1) ( vii ) ( 21- 2) 1 

(rit) ( 1 - ji (is ) ( 1 + < / s » ** ( ( + 2 + 1 + 1 ) 
11. [ ( 1 + ( siy * + ( 1 - 115 * ]-ன் 


ஒரு 


மதிப்பு 


A / 32 என்று நிரூபி . 


12 . 


ல என்பது ஒன்றின் n படி மூலங்களுள் ஒன்று எனில் , 
( 1 + ல ) " என்பது ஒரு மெய்யெண் எனக் காட்டு . 


18 . 


x2 - 2x + 4 = 0 எனும் சமன்பாட்டின் 


மூலங்கள் 


d , B என்றால் , d " + Br = 2n + 1 cos 


nnt 


என்று நிறுவுக . 


டீ - மாவரின் தோற்றம் 


499 


14. கீழ்க்காணும் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் காண்க . 

( i ) x + 8 = 0 ( ii ) ** - 16 = 0 
( iii ) x – 1 = 0 

( iv ) x12 

x6 – 6 = 0 
( v ) 2-4x8 + = 0 ( vi ) xº + x – 14 – 1 = 0 
( vii ) x11 - x ? + ** - 1 = 0 


( viii ) x18 – 


x + x6 - i = 0 


( ix ) ** - .X8 + x - x + 1 = 0 
( x ) x16 + x + x + 1 = 0 


விடைகள் 


. 


( i ) ( cos 80 – i sin 80 ) 
( ii ) ( cos 130 – i sin 180 ) 


( iii ) ( cos ( 100 + 60 ) + i sin ( 100 + 60 ) 


( iv ) ( -sin 60 + i cos 60 ) 


( v ) cos 1 


( 5-0) + 


+ i sin n 


( - ) 


( vi ) ( - 8i ) 


( vii ) - i ( cos 90 + i sin 90 ) 


( viii ) 2n cos 


( - ) [ co ( - ) 

( - )] 


+ i sin n 


5. (-2 ) . 


10 . 


PR + i sin 

PR 


* ) 


p = 0,1,2 , ... ... 5 . 


3 


( i ) 2 

cos 
( ii ) ( + 72 + iV2 ) 
( iii ) cos ( 2p + 1 ) 

) 


[c 


R 
6 


+ i sin ( 29 +1) ] 


p = 0,1,2 , ... ... 5 . 


500 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


( iv ) 2 

p = 0,1,2 , .. ES 


p = 


= 0,1,2,3,4 . 


9 [ cos ($ ** ")a +isin t ) * ] 

(** 
(w) 42 [ cos ( 1964-4 )* + i sin egen --) " ] 
. 
( vi ) 910 

2 +0 [ cos ( 92.5 ° ) a +isin ( **) * ] 
(vii) va [ cos (* * *) a+ sin ( 27 ° ) * ] 
[ cos ( 443 ") ati sir 

sin ( +)* 1 
2 * [ cos ( 9 ** ) ++i sin( +4 ) * ] 


p = 0,1,2,3,4 . 


P 


0,1,2 . 


( viii ) 32 

p = 0,1,2 . 


( ix ) 24 


P : 


0,1,2 


( x ) 


8p + 1 

ati sin 
16 
0,1,2,8 . 


P = 


14 . 


( i ) ( -2 ) , ( 1 i V3 ) . ( ii ) + 2 , + 2 i. 


( iii ) 


cos 2pm 


+ i sin 


2pn 
7 


7 


p = 0,1 , ... ... 6 . 


( iv ) # 8 

+ % , 


8 
2 


* ) . 
( = 1 # v8 ) ; 2*[cos ( +4) 
i sin ($ # ) * ] 
cos [ + ( 8P + 1 ) % ] + i sin [ + (6 + 1) ] 


p = 0,1,2 , ... ... 6 . 


( v ) cos 


p = .0 , 1 , 2 . 


உ- மாவரின் தோற்றம் 


501 


14. ( vi ) 


p = 0 , 1 , 2 , 3 , 4 . 


( vii ) +1 , i , 


(** ). [cos ( ") + sin ( T")] 

[ co 

cos ( 2p + 1 ) + i sin( 2p + 1) ] 
[ cos (1T) + isin ( * )] 
[ cos ( P + ) 

( 20 + 4 ) * ] 


P = 


= 0 , 1 , 2 , ......... 6 . 


( viii ) 


, P = 0 , 1 , 2 ...... 5 . 


* + i sin 
p = 0 , 1 , 2 , .......... 


R 


( ix) [ cos 


5 


cos ( 2p + 1 ) 5 + isin ( 2p + 1 ) 
p = 0 , 1 , 2 , 3 , 4 . 


7 


[ cos 
[cos ( @ p + 1 ) + isin ( @ p + 1 ) 


cos ( 2p + 1 ) + isin ( 2p + 1 ) 

7 
p = 0 , 1 , 2 , ......... 6 . 


] 


p = 0 , 1 , 2 , ......... 7 . 


" 


ஈ . பிரிவு 
நுண்கணிதம் 

( Calculus ) 


1 


1. சார்பின் எல்லை 
( Limit of a function ) 


1.1 . சார்புகள் 

எந்த ஒரு கணிதச் செயலின்போதும் , ஒருசில கணியங்கள் 
நிலையான ( அல்லது மாறாத ) மதிப்புகளை உடையனவாகவும் ; 
வேறு சில கணியங்கள் பல்வேறு மதிப்புகளை ஏற்பன வாகவும் 
( அதாவது , அவற்றின் மதிப்புகள் மாறிக் கொண்டும் ) இருக்கக் 
கூடும் . நிலையான மதிப்புகளை உடைய கணியங்கள் மாறிலிகள் 
( Constant ) என்றும் , மதிப்புகள் மாறுந்தன்மையுடைய கணியங் 
கள் மாறிகள் ( Variables ) என்றும் கூறப்படும் . மாறிலி களை 
a , b , c . 

முதலிய எழுத்துக்களினாலும் , மாறிகளை x , y , z ... 
முதலிய எழுத்துக்களினாலும் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . 


கன 


3 


இரண்டு மாறிகளுள் ஒன்றின் மதிப்பு மற்றொன்றைச் சார்ந் 
திருக்குமானால் , முதல் மாறியை சார்புடை மாறி ( Dependent 
variable ) என்றும் , அடுத்த மாறியை சாரா மாறி ( Independent 
variable ) என்றும் கூறுகிறோம் . எடுத்துக்காட்டாக ஒரு கோளத் 
தின் கன அளவு 

அதனுடைய ஆரத்தைச் சார்ந்திருக்கும் . 
அதாவது , கோளத்தின் அளவை Y என்றும் , ஆரத்தை 

4 
r என்றும் குறிப்பிடுவோமானால் Y = mrs என்று அறிவோம் . 

3 
இங்கு , r என்பது சாரா மாறியாகவும் , Y என்பது சார்புடைய 
மாறியாகவும் உள்ளன . எனவே , Y என்பது r எனும் மாறியின் 
சார்பாகும் . இதேபோன்று , அடிப்பக்க ஆரம் r என்றும் , உயரம் 

11 
h என்றும் உள்ள ஒரு கூம்பின் 

அளவு , Y 

nrh 

3 
என்று தெரியும் . இங்கு Y- ன் மதிப்பு r , h எனும் இரண்டு மாறி 
களைச் சார்ந்துள்ளது . அதாவது , " -ன் மதிப்பு மாறினாலும் , h- ன் 
மதிப்பு மாறினாலும் , -ன் மதிப்பு மாறுந்தன்மையுடையது என்று 
பொருளாகும் . இங்கு - யை இருமாறிச் சார்பு என்கிறோம் . 


கன 


பொதுவாக , y எனும் மாறியின் மதிப்பு : என்ற மாறியைச் 
சார்ந்திருக்குமானால் , y = f ( x ) என்று 

குறிப்பிடுவதுண்டு . 


506 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இங்கு , ( x ) என்ற குறியீடு -ன் சார்பு எனும் சொற்றொடரைக் 
குறிக்கும் . இதேபோன்று ஒன்றுக்கு மேற்பட்ட சார்புகள் 
கொடுக்கப்படின் , அவற்றைக் குறிப்பிட f ( x ) , g ( x ) , - ( x ) 
எனும் அடையாளங்களையோ , அல்லது f ( x ), f ( x ) , f3 ( x ) ...... 
என்ற அடையாளங்களையோ பயன்படுத்துதல் வழக்கம் . 


குறிப்பாக , y = 3x - 5x + 2 எனில் , f ( x ) = 

, 3x - 5x + 2 
என்று அறிகிறோம் . x = 4 எனும்போது கிடைக்கப்பெறும் y- ன் 
மதிப்பை f ( 4 ) என்றும் குறிப்பிடலாம் . 
... f ( 4 ) = 3 ( 42 ) - 5 ( 4 ) +2 

3 ( 42 ) - 5 ( 4 ) +2 = 30 என்று அறியவும் 
இதேபோன்று , 


f 


( -1) -3(-3 ) - 5 ( - 3 )+ 2- * 


65 
4 ) 


என்றும் பெறலாம் . 


1.2 . பல்வகைச் சார்புகள் 

சார்புகளின் படி முதலியனவற்றைப் பொறுத்து , அவற்றைப் 
பலவகைகளாகப் பிரித்துள்ளனர் . அவற்றை இங்கு காண்போம் . 


( அ ) பல்லுறுப்புக் கோவை ( Polynomial ) 

n என்பது ஒரு மிகை முழு எண்ணாகவும் , as , ay , ay , ... at 
என்பன மாறிலிகளாகவும் இருக்குமானால் , 


y = aox + ayxn - 1 + a.xn - 2 + ..... + a , -1.x + an என்ற x- ன் 
சார்பை ஒரு பல்லுறுப்புக் கோவை என்று கூறுகிறோம் . இங்கு 
x- ன் மீப்பெரும்படியான n என்பது 

பல்லுறுப்புக்கோவையின் 
படி என்றும் , மற்றும் அக்கோவை 11 படிக்கோவை என்றும் 
கூறப்படும் . 


குறிப்பாக n = 1 எனும்போது , அப் பல்லுறுப்புக் கோவை ஒரு 
படிச் சார்பு என்றும் ; n = 2 என்றால் , அது ஒரு இருபடிச் சார்பு 
என்றும் ; n = 3 என்றால் , அது ஒரு முப்படிச் சார்பு என்றும் வரை 
யறுக்கப்படும் . இதேபோன்று ஏனைய படிகளுக்கும் பல்லுறுப்புக் 
கோவையை வரையறுக்க முடியும் . 


மேலும் , இத்தகைய சார்புகளில் y என்ற மாறியின் மதிப்பு: 
x- ன் மூலம் தெளிவாகக் கொடுக்கப்பட்டுள்ளதால் , இவற்றை 
வெளிபடுச் சார்புகள் அல்லது தெளிவுச் சார்புகள் ( Explicit 
functions ) என்கிறோம் . 


சார்பின் எல்லை 


507 


( ஆ ) உட்படுச்சார்பு ( Implicit function ) : y- ன் மதிப்பை 
3 மூலம் தெளிவாகக் கொடுக்காமல் ; x , y இம்மாறிகளுக்கிடையே 
கொடுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு தொடர்பு மூலம் அறிய 
வேண்டியிருக்குமானால் , அத்தகைய 

x , V- ல் அமைந்துள்ள 
சார்பை உட்படுச்சார்பு என்று கூறுகிறோம் . பின்வருவன உட்படு 
சார்புகளாகும் : 


( i ) 3x - 5 xy + 7y = 0 
( ii ) ax : + bxy + cyx + dye + kxyz = 0 
( iii ) 5 ( a + y ) - 9 ( x + y ) + 10 = 0 
( iv ) a ( x2 + ye ) + bxy + c ( x + y ) + d = 0 


( இ ) சமபடித்தான சார்பும் , சமச்சீர் சார்பும் ( Homogeneou s 

function and Symmetric function ) 
இரண்டு அல்லது இரண்டுக்குமேற்பட்ட மாறிகளில் அமைந் 
துள்ள ஒரு கோவையின் எல்லா உறுப்புகளின் படிகளும் சமமாக 
இருக்குமானால் , அக்கோவையை சமபடித்தான சார்பு 
கூறுகிறோம் . மேலே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளில் 
( i ) , ( ii ) - ன் இடது புறக் கோவைகள் சமபடித்தான சார்புகளாகும் . 


என்று . 


ஆனால் , இரண்டு அல்லது இரண்டுக்குமேற்பட்ட மாறிகளால் 
ஆன ஒரு கேவையில் , இரண்டுமாறிகளை ஒன்றுக்குப் பதிலாக 
மற்றொன்றை மாற்றுவதால் கோவையின் அமைப்பு மாறாமல் 
இருக்குமானால் , அக்கோவை அந்த இரண்டு மாறிகளிலும் சமச் 
சீருடையது என்கிறோம் . மேலே உள்ள எடுத்துக்காட்டுகள் 
( iii ) , ( iv ) - ன் இடது பக்கக் கோவைகள் x , J- ல் சமச்சீருடையன 
வாகும் . 


மேலும் , , y , z ஆகிய 3 மாறிகளின் சார்பு ஒன்றில் X- க்குப் 
பதிலாக y , y- க்குப் பதிலாக 2 , 2 - க்குப் பதிலாக x என்று ஒரு 
ஒழுங்குமுறையில் மாறிகளை மாற்றும்போது அச்சார்பின் மதிப்பு 
மாறாமல் இருக்குமானால் , பின் அச்சார்பு வட்ட சமச்சீர் சார்பு 
எனப்படும் . [ a (xy + y z + Ex ) --- bxsz + c ( x + y + z ) + d ) 
என்பது ஒரு வட்டசமச்சீர் சார்பாகும் . 


( ஈ ) சார்பின் சார்பு ( Function of a function ) 

u என்ற மாறி y- ன் சார்பாகவும் , y என்பது x- ன் சார்பாகவும் 
இருக்குமானால் , இறுதியாக u- வை ஒரு x- ன் சார்பாகப் பெற 
முடியும் . இங்கு , ப என்பது ஒரு சார்பின் சார்பு எனப்படும் 


-508 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


எடுத்துக்காட்டாக , u = log y என்றும் , y = ( 3x " -5x + 7 ) என்றும் 
கொடுக்கப்பட்டால் , u ஒரு சார்பின் சார்பாகும் . 


( உ ) ஒற்றைச்சார்பும் , இரட்டைக்சார்பும் ( Odd function and 

even function ) 
f ( x ) எனும் x- ன் சார்பில் , x- க்குப் பதிலாக ( -x ) என்றிட 
கிடைக்கப் பெறும் மதிப்பு , அடையாளத்தில் மட்டும் மாறுபட்டு , 
எண்ணளவில் f ( x ) - க்குச் சமமாக இருக்குமானால் , f ( x) - ஐ 
ஒற்றைச்சார்பு என்றும் ; அம்மதிப்பு f ( x ) - க்குச்சமமானால் , f ( x) - ஐ 
இரட்டைச் சார்பு என்றும் கூறுகிறோம் . அதாவது f ( -x ) = - f ( x ) 
என்றால் , f ( x ) ஒரு ஒற்றைச் சார்பாகும் ; மாறாக f ( -x ) = f ( x ) 
எனில் , f ( x ) ஒரு இரட்டைச் சார்பாகும் . எடுத்துக்காட்டாக 
y = cos x என்பது இரட்டைச் சார்பு என்றும் , y = 

sin x என்பது 
ஒற்றைச் சார்பு என்றும் தெரியும் . 


குறிப்பு : 

( i ) எந்த ஒரு x- ன் சார்பும் ஒற்றைச் சார்பாகவோ அல்லது 
இரட்டைச் சார்பாகவோ இருக்க வேண்டியது அவசியமில்லை . 

எடுத்துக்காட்டாக y = log x , y = 2x3 + 5x - 7x + 2 
என்பன இத்தகைய சார்புகளாகும் . 

( ii ) f ( x ) = 3x + - 5x8 + 2x + 8 என்ற பல்லுறுப்புக் 
கோவையை எடுத்துக் கொள்வோமானால் , x- ன் 

எல்லா மெய் 
யெண் மதிப்புகளுக்கும் ஒப்ப , f ( x ) - க்கு பல்வேறு மதிப்புகள் 
கிடைக்கும் என்று அறிகிறோம் . அதாவது y = f ( x )) எனும் 
தொடர்பு x- ன் எல்லா மெய்யெண் மதிப்புகளுக்கும் 


உண்மையாகும் என்று அறிகிறோம் . எனவே ( 2 ). / ( - ; ) 
( 1 ) 


f 


போன்ற மதிப்புகளைக் கொடுக்கப்பட்ட சார்பிலிருந்து 


பெற முடியும் . 


8 
* 


( iii ) ஆனால் , f ( x ) = 


- 1 

எனும் சார்பை எடுத்துக் கொண் 
x - 1 


டால் , இங்கு x என்ற சாராமாறி எல்லா மெய்யெண் மதிப்பு 
களையும் ஏற்க முடியாது . ஏனெனில் 

1 

என்றிட , 
0 
f ( x ) 

என்று கிடைக்கும் . இம்மதிப்பு திட்ட வட்டமாக 
0 


சார்பின் எல்லை 


509 . 


தீர்மானிக்க . 

முடியாததொன்றாகும் . அதாவது , எந்த ஒரு முடி 
வுடைய எண்ணையும் பூஜ்யத்தால் வகுக்கும் செயல் இதுகாறும் 
வரையறுக்கப்படாத ஒன்றாகும் . எனவே பூஜ்யத்தை , பூஜ்யத் 
தால் வகுத்தல் என்பதும் பொருளுடையதன்று . இத்தகைய 
அமைப்பை தீர்மானிக்கப்படாத அமைப்பு ( Indeterminate form ) 
என்று கூறுவதுண்டு . 


இந்த எடுத்துக்காட்டில் f ( 1 ) எனும் மதிப்பை வரையறுக்க 
முடியாவிடினும் . X சான்ற மாறி ஒன்றை அணுகும்போது , 
அதாவது ஒன்றுக்கு மிக நெருக்கமாக உடைய ஒவ்வொரு மதிப் 
பையும் ஏற்கும் போது , f ( x ) என்ற கொடுக்கப்பட்ட சார்பு . 
ஒரு முடிவுடைய எண்ணை நெருங்கும் என்பதை நாம் நிறுவமுடியும் . 
இதைப்பின் வரும் விளக்கங்களிலிருந்து நன்கு அறிய முடியும் . 


1.3 சார்பின் எல்லை ( Limit of tl function ) 

1 
இப்பொழுது y = f ( x ) = 

எனும் சார்பை எடுத் . 

1 
துக்கொள்வோம் . x- ன் மதிப்பு ஒன்றை அணுகும் போது y- ன் 
எல்லையைக் காணும் முறையைப் பார்ப்போம் . இங்கு , ஒன்றுக்கு 
அருகிலுள்ள பல்வேறு மதிப்புகளை : ஏற்கும்போது அவற்றிற் 
கொப்ப y- ன் மதிப்புகளைக் கணக்கிட்டு , அட்டவணைப்படுத்தப் 
பட்டுள்ளன . அவை பின் வருமாறு : 


0 . 


x 


0.7 


0 


0.910.99 0.999 


08 


y 


1.75 2.19 2.44 2.71 2.97 2.997 


| 


1.3 


1.5 


1.002 1.01 1.1 

3 


1.6 


1008 


y 


3.006 3.03 3.313.994.755.16 


இந்த அட்டவணையிலிருந்து , x என்ற மாறி ஒன்றைவிடக் 
குறைவான மதிப்புகள் வழியே ஒன்றை அணுகும்போதும் , மற்றும் 
ஒன்றைவிட, அதிகமான மதிப்புகள் வழியே ஒன்றை அணுகும் 
போதும் , y எனும் சார்புடை மாறி 3 என்ற நிலையான எண்ணை 
நோக்கிக் குவிகிறது என்று கண்டு கொள்வோம் . தவிர , y- க்கும் . 


510 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


- 


. 


3 - க்கு மிடையே உள்ள வேறுபாட்டை , எவ்வளவுக்கெவ்வளவு 
குறைவாம் இருக்கவேண்டுமென்று விரும்புகிறோமோ அதற் 
கேற்ப , x- க்கும் ஒன்றுக்குமிடையே 

உள்ள வேறுபாட்டை . 
அமைக்க முடியும் என்று அறிகிறோம் . இவ்வாறு கிடைக்கப் 
பெறும் 3 என்ற எண்ணை , x- ஒன்றை அனுகும் போது y- ன் எல்லை 
-என்று வரையறுக்கிறோம் . இதைக் குறிப்பிட , x + 0 எனும் 
போது , - 3 என்று 

எழுதுவதுண்டு . ( இங்கு + எனும் 
அடையாளம் நெருங்குகிறது அல்லது அணுகுகிறது என்ற 
பொருளைத் தருமாறுப் பயன்படுத்தப் பட்டுள்ளது ) இதை மேலும் 
சுருக்கமான குறியீட்டு முறையில் , 

Lt y = 3 , என்றோ, அல்லது Lt f ( x ) == 3 என்றோ 
x+ 1 

x + 1 
குறிப்பிடுவது வழக்கமாகும் . 
குறிப்பு : 
( i ) மேலே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்திலிருந்து x = 

1 
எனும் போது ) -ன் மதிப்பு வரையறுக்கப்படாவிடினும் , x என்ற 
மாறி ஒன்றுக்கு மிக , மிக அருகிலுள்ள மதிப்புகள் வழியே ஒன்றை 
நெருங்கும் போது, y எனும் x- ன் சார்பு 3 என்ற மெய்யெண்ணை 
அணுகும் என்பதை உய்த்தறிதல் வேண்டும் . அதாவது x 
என்ற புள்ளியில் , -ன் மதிப்பு வரையறுக்கப்பட்டிருந்தாலும் . 
அல்லது வரையறுக்கப்படாவிடினும் , x ஒன்றை அணுகும்போது 
y- ன் எல்லை உளதாயிருக்கும் என்றும் , அதன் மதிப்பு 3 - தான் 
என்றும் , நன்கு புரிந்துகொள்ளுதல் வேண்டும் . 
( ii ) இங்கு f ( 1 ) என்பது x = 1 எனும்போது f ( x )- ன் 

Lt 
மதிப்பு என்றுத் தெரியும் . எனவே , f ( 1 ) என்பதும் 

f ( x ) 

) 


( 


x + 1 


(3 ) 


என்பதும் வேறுபட்டன ; அல்லது வெவ்வேறு கருத்தில் பயன் 
படுத்தப்பட்டுள்ளன என்பதை அறியவும் . 

இனி , பொதுவாக எந்த ஒரு x- ன் சார்பும் கொடுக்கப் 
பட்டால் , x என்ற மாறி ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அணுகும் 
போது அச்சார்பின் எல்லையை வரையறுப்போம் . இங்கு a , b 
என்ற இரண்டு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாட்டைக் 
குறிப்பிட | a - h | [ Modulus ( a - b ) ] என்ற அடையாளத்தைப் 
பயன்படுத்துகிறோம் என்பதை அறியவும் . 


1.3.1 . வரையறை : 

y = f ( x ) என்பது ஒரு கொடுக்கப்பட்ட x- ன் சார்பாகவும் ,, 
மற்றும் aa எனும் மதிப்பை x அணுகும் போது f ( x ) என்ற 


சார்பின் எல்லை 


511 


சார்பிற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருப்பதாகவும் கொள்வோம் . 
பின் , f ( x ) - க்கும் ! எனும் ஒரு முடிவுடைய எண்ணுக்குமிடையே 
உள்ள வேறுபாடு மிகச்சிறியதாக இருக்குமாறு ; x , a இவற்றிற் 
கிடையே உள்ள வேறுபாட்டைச் சிறியதாக அமைக்கமுடியு 
மானால் , 1 என்பது X என்ற மாறி a- ஐ அணுகும்போது கிடைக்கப் 
பெறும் [ ( x ) . ன் எல்லை எனப்படும் . இதைப் 

பின் வருமாறு 
வரையறுப்பது மரபாகும் . 


E ( எப்சிலான் ) என்பது கொடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய 
மிகை எண்ணாகவும் . அதற்குத் தகுந்தாற்போல் , 8 ( டெல்டா ) 
எனும் பிறிதொரு மிகை எண் , 0 < / x - a | < 8 எனும் போது , 
| f ( x ) -1 | < E என்றிருக்குமாறு அமையுமானால் , 
1 என்பது X என்ற மாறி a- ஐஅணுகும்போது f ( x ) - ன் எல்லை 
என்று வரையறுக்கப்படும் . 


பின் , 


இதை , 


| 


Li f ( x ) = 1 


என்று குறிப்பிடுதல் வழக்கமாகும் . 


x + a 


குறிப்பு : 

( i ) / என்பது பூஜ்யமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு முடி 
வுடைய எண்ணாகவோ இருந்தால்தான் , அதை f ( x ) - ன் எல்லை 

கூறுகிறோம் . !-ன் மதிப்பு முடிவிலியாக ( அதாவது 
முடிவற்றதாக ) இருக்குமானால் , அது ஒரு சார்பின் எல்லையாக 
இருக்க முடியாது . 


என்று 


( ii ) ஆனால் , x முடிவிலியை அணுகும்போது , அதாவது 
x- ன் மதிப்பு எல்லையில்லாது அதிகரித்துக்கொண்டு செல்லும் 
போது , f ( x ) எனும் சார்பு ஒரு முடிவுடைய எண்ணை ( 1 ) எல்லை 
யாகப் பெற்றிருக்கக்கூடும் . இதை பின்வருமாறு எழுதுகிறோம் .. 

Itf ( x ) = 1 


இங்கு - எனும் குறியீடு x என்பது முடிவில்லாது அதிகரித் 
துக்கொண்டே செல்லும் நிலை யைக் குறிக்கப் பயன்படுகிறதே 
தவிர , அது 

ஒரு எண் அல்ல என்பதைப் புரிந்து கொள்ளல் 
வேண்டும் . 


இதேபோன்று , x என்ற மாறி ( -0 )-ஐ அணுகும் போதும் 
f ( x ) எனும் ஒரு சார்புக்கு I எனும் ஒரு எல்லை இருக்கலாம் . 


512 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இதைக் குறிப்பிட , 

Lt f ( x ) = 1 என்று எழுத வேண்டும் . 

x - > ( - ) 
( iii ) x - a எனும் போது f ( x ) - ன் எல்லையை எளிதாகக் 
கணக்கிட f ( x ) - ல் x = a + h என்ற மாற்றம் செய்து , முடிந்தவரை 
அச்சார்பை சுருக்கிய பின் h – 0 என்றிடுதல் வேண்டும் . 

1 
இதேபோன்று , x + 0 எனும் போது , f ( x ) - ல் .: = h 
என்றிட்டு சுருக்கம் செய்தபின் h > 0 என்றிடவேண்டும் . 

இனி சார்பின் எல்லையின் வரையறையைப் பயன்படுத்திப் 
பெறப்படும் ஒருசில அடிப்படை விதிகளை மட்டும் எடுத்துக் கூறிய 
பின் , சில முக்கியமான சார்புகளின் எல்லைகளையும் காண்போம் . 
1.3.2 அடிப்படை விதிகள் : 
x என்ற சார்பிலா மாறி a எனும் 

ஒரு மெய்யெண்ணை 
அணுகும்போது . f ( x ) , g ( x ) என்ற x- ன் சார்புகள் முறையே 
1 , m எனும் எல்லைகளை அடைவதாகக் கொள்வோம் . 

அதாவது , Lt f ( x ) = / என்றும் , 


X- > a 


Lt g ( x ) = 11 


என்றும் எடுத்துள்ளோம் . 


xa 


பின் வரும் விதிகளை எல்லையின் வரையறையைப்பயன்படுத்தி 
நிறுவமுடியும் . ஆனால் , இங்கு அவற்றை நிரூபிக்காமல் , விதிகளை 
மட்டும் எடுத்துக்கூறியுள்ளோம் . 
1. Lt [ f ( x ) + g ( x ) ] 1 + m = Lr f ( x ) + Lig ( x ) 

xma 
2 Li [ f ( x ) - g ( x ) ] = 1 - m = Lif ( x ) - Lrg ( x ) 

x- > a 


X - a 


X - ma 


2 
. 


X - a 


a 


3 . 


x- > d 


L [f(x) (3)] = Im = ( LI (s ) ( LS ( )) 

( L ( s ) 
( Li 8(* ) 


1 


|| 


4. Lt 

2 - a 


f ( x ) 
g ( x ) 


m 


> a 


( இங்கு m + 0 என்றிருத்தல் வேண்டும் ) 


5 . 


L ( 4 (1)) - 1 ( 14 ge:) ) 


சார்பின் எல்லை 


513 


குறிப்பு : 

முதல் மூன்று விதிகளையும் விரித்து , இரண்டுக்கும் அதிகமான 
சார்புகளுக்கும் கூறமுடியும் . 

நான்காவது விதியில் m பூஜ்யமல்லாத ஏதேனும் ஒரு முடிவு 
டைய எண்ணாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர 
வேண்டும் . 


. 


1.3.3 திட்டவடிவச் சார்புகளின் எல்லைகள் 


1 . 


1 என்பது ஒரு மிகை முழு எண் எனில் , 


** 


L ( 1-3 ) 


mal - 1 


நிரூபணம் : 


f ( x ) 


( = ") 


என்க . 


இதில் x = a + h என்றிடுவோமானால் , - எனில் - 
என்றிருக்கவேண்டும் . 

( a + li ) r - ar 
. f ( x ) = 

( a + h ) 


1 


[ ( a " + " dy ar -1h + " c , a - 3 + ...... + h ) - ] 


= 


* [ cy ar- h + " C , a-- h " + .......... 


+ hr ] 


+ hn- ] 


( " cy ah - 1 + " c , ar - 2 h + 
எனவே , Li f ( x ) 


x + a 


Li [ cy an - 1 + " c , ar - 51 + 
h + 0 


... + -1 ] 


" ci an - 1 


= n ar - 1 


i.e. 


Lt 


[* ] 


nan - 1 


க . ஓ , அ . - 33 


514 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


குறிப்பு : 

இம்முடிவு , n- ன் மிசை முழு எண் மதிப்பிற்கு மட்டும் நிறுவப் 
பட்ட போதிலும் , எல்லா மெய்யெண் மதிப்புகளுக்கும் அது 
உண்மையாகும் என்று நிறுவ முடியும் என்பதை அறியவும் . 


2 
. 


( * ) 


4 


இவ் 


sing 
. Lt 

G 
9 + 0 

= 1 ( இங்கு 8 மிகச் சிறிய கோண 
மாதலின் , அதை ஆரையன் அளவாகக் கொள்ளவேண்டும் ) 
நிரூபணம் : 

T 

இங்கு , 0 எனும் புள்ளியை 

மையமாகவும் , 7 அலகு ஆரமும் 
B 
உடைய 

ஒரு 

வட்டத்தை 
எடுத்துக் கொள்வோம் . 
வட்டத்திலுள்ள AB என்ற வில் 

வட்டமையத்தில் 9 ஆரயன் 
A களை உண்டாக்கட்டும் . மேலும் , 
A என்ற 

புள்ளியில் வட்டத் 
திற்கு வரையப்படும் தொடு 
கோடு OB- ன் நீட்சியை T- ல் 
சந்திக்கட்டும் . இப் படத்தி 

லிருந்து பின் வரும் சமனின்மை 
படம் 3 . 

களைப் பெறலாம் . 
A0AB- ன் பரப்பு < வட்டக்கோணப்பகுதி 0AB- ன் பரப்பு 
< AOAT- ன் பரப்பு . 


0 


O 


1 


i.e. 


1 
2 . 


OA.OB sing < 


26 


1 
2 


O A.AT 


2 


1 


i.e. 


r sin 0 < 


ல 


2 


1 
39 < 

r tane 
2 
( :: AT = 0A tan a ) 


i.e. 


sine < 0 < tan e 


9 

1 
i.e. 

1 -. 
sin 9 

cose 
0 - ன் மதிப்பு பூஜ்யத்தை அணுகும் போது இச்சமனின்மை 
களின் எல்லைகள் காண , 

9 

1 
1 < Lt 

Lt 
sin 0 
9-0 

9-10 

cOS 0 


. 


சார்பின் எல்லை 


515 


i.e. 


1 - 


< 


( 


பி 
sing 


Lt 
e + 0 


1 


( :: ( cos 0 = 1 ) 


" ) 


எனவே , 


1 


04 ( 2 ) 

04. (" " ) -1 


i.e. 


குறிப்பு : 

இம்முடிவிலிருந்து , 


Lt 
e + 0 


( 2 ) 


tan 0 

a 


5 


cose 


sing 
Lt 
9 + 00 
1.1 

1 


3 . 


4.( 1++)" 
.. 


n 


நிரூபணம் 
n என்பது முடிவிலியை அணுகுவதால் , அது மிகப் பெரிய 

1 
எண்ணாகும் . ஆகையால் , மிகச்சிறிய மதிப்பாக இருக்கும் . 

1 
அதாவது , < 1 என்றமையும் . எனவே , ஈருறுப்புக்கோவை த 
தேற்றத்தைப் பயன்படுத்தி விரித்தெழுத , 
1 

1 n ( n - 1 ) 
1 + = 1 + 

+ 


T 


2 


+ 


+ ... முடிவிலி வரை . 


1+ 


m(n- 1) (g - 3 ) ( H ) + 
1+ 1 (1-4 ) 

+ + 1 (1-1) (1-2 ) 


+ 


+ 


516 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1 


பூஜ்யத்தை அனுகும் என்று 


m 


இங்கு n + m எனும் போது , 
தெரியும் . 


n முடிவிலியை அணுகும் போது எல்லை கரண , 


L ( 1 ++ ) = L [ +++ E (1 - + ) 

+ 12 ( 1 - + ) ( 1 - ? ) -1 
1 +++ - ( 1-0) ( 1 - 0) 


+ 


+ ....... 


-0 


1 


= 1 + 


( 1- 0 ) + 


+ 


- 


1 


1 


1 


1+ 


+ 


+ 


-- 


+ 


11 


வலது புற முடிவிலாத்தொடர் ஒரு முடிவுடைய எண்ணை 
நோக்கிக் குவியும் என்று நிறுவ 

முடியும் . இத்தொடரின் 
எல்லையை ( அதாவது கூடுதலை ) e எனும் எழுத்தால் குறிப்பிடுதல் 
வழக்கமாகும் . இவ்வாறு , 


Lt 


( 1 + ) 


= e 


என்று கிடைக்கும் . 


71- 


குறிப்பு : 


1 


1 


3 


( j ) e = 1 + + + + 

முடிவிலி 
1 
வரை என்பதால் , e- ன் மதிப்பு 2 - க்கும் 3 - க்கும் இடையே 
அமையும் என்றும் , மற்றும் அது ஒரு விகிதமுறா எண் என்றும் 
நிறுவ முடியும் . 

அதாவது , 2 < e < 3 என்றிருக்கும் . 
மேலும் , e- ன் தோராய மதிப்பு = 2.718 . 


1 


( ii ) 


Lt ( 1 + m ) n = e என்றும் நிறுவலாம் . 
n + 0 


சார்பின் எல்லை 


517 


- 


1 


ஏனெனில் , 


Lt 


( 


1 + 


+ ) - 


= e என்ற முடிவில் , 1 = 


என்றிடுவோம் . 


1 


m 


.. 


m = 


என்றாகும் ; மேலும் 


எனும்போது , 


i- > 0 


n 


m + 0 என்றாகும் . 


Li ( 1 + m ) * என்று 


எனவே , 


(1+ )" 

H - 


Lt 


m + 0 


கிடைக்கும் . 


ப் 


அதாவது , e = 

: 
m - 10 


4 . 


Lt 
x + 0 


( = ) 


1 


நிருபணம் 


x- ன் எல்லா மெய்யெண் மதிப்புகளுக்கும் , 


X 


* 8 


ex = 1+ + 

11 


+ 


x 
( 2 ) 


+ 


+ 


13 


என்று தெரியும் . 


x3 


* 8 


ex - 1 


1 = 


+ 


- + 0 


12 


+ + 

13 


i.e. 


+ 


எனவே , Lt 

x + 0 


( ) - ++++ 
( = ) - [ 1 + 1 + 5 

- ] 


Lt 
T + 0 


+ 


1 


= 1 + 0 + .... 


- 


i.e. 


Lt 
x + 0 


( = ) - 1 


518 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ஏதேனும் ஒரு மெய் 


குறிப்பு : இம்முடிவிலிருந்து , a என்பது 
யெண்ணாயின் , 


= logea என்று நிறுவலாம் . 


x + 0 


L.( = ) 
L ( 

x | 

] 


1 


5 . 


loge ( 1 + x ) 


== 


: 1 


Lt 
x + 0 


. 


நிரூபணம் 
இப்பொழுது , 

1 


-! 


loge ( 1 + x ) = loge 


[( 1 +3) 4 ) 


என்று மாற்றியமைக்கலாம் 


எனவே , 


x- + 0 


L [ log.(1+ )) - u los . [(1 + 3) :) 

( 


= 


== 


loga 

Lt ( 1 + x ) 

+0 

( சார்பின் சார்பு விதிப்படி ) 

logs [ e ] = 1 

1 
i.e. Lt 

loge ( 1 + x ) 1 
* + 0 
குறிப்பு : 
இம்முடிவைப் பயன்படுத்தி , 

1 
Lt loga ( 1 + x ) 

என்று நிறுவமுடியும் . 
x- + 0 

log, a 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எல்லைகளின் மதிப்புகளைக் 
கண்டுபிடி : 

27 
1 .. 

x + 
Lt 

Lt 
- 3x 
x - 3 

x - * - 1 

x +1 


8 


x 


( 
ii 
) 


3 ) 


2 


( +1 ) 


( iii ) Lt 


( x + 1 ) ( 2x -1) 

( x +3) 


. 


சார்பின் எல்லை 


518 


தீர்வு : 


( i ) f ( x ) 


== 


( * -27 ) என் 


என்க . 


இதில் x = 3 + h என்றிடுவோமானால் , x + 3 எனும்போது 
h - 0 என்றாகும் . 


இப்பொழுது , 


f ( x ) 


( 3 + h ) - 27 
( 3 + h ) - 3 ( 3 + h ) 
27 + 27h + 9hs + h * - 27 

( 9 + 6h + h ) - ( 9 + 3h ) 


= 


27 + 9h + h " 

3+ h 


|| 


Lt f ( x ) 


Lt 
h + 0 


27 + 9 + he 

3 + h 


* + 3 


- 


27 


= 


9 


T 


பிறிதொரு முறை : 


f ( x ) = 


x 
x2 


27 
- 3x 


- 


|| 


x 

27 
x ( x - 3 ) 


* + 3 


4 ,7(s) = 4 [ H ( * - 3 ) ) 

-4 , (4 ), 4 ( 3 ) 
= 


( 3.32 ) = 9 


( ii ) f ( x ) = 


x + 1 
x + 1 


என்க . 


* f ( x ) = ( 
( + ) ( + 1) 


520 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


8 


x – ( -1 ) ) x - ! - 1 ) 

X 
x - ( -1 ) 

x - ( -1) 
x - ( -1 ) 
x - ( - 1 ) 
x – 1 ) ^ 

x - ( - 1 ) 
எனவே , 

x ( -1 ) 
Lt 

x - ( -1 
Lt f ( x ) = 

x - ( -1 ) 
x + ( - 1 ) 

x " - ( -1 ) 
Lt 
x + ( -1 ) 

x - ( -1 ) 
3 ( -1 ) 8-1 3 

5 ( -1 ) -1 5 
( iii ) f ( x ) ( x + 1 ) ( 2x - 1 ) 

எனக் கொள்வோம் . 
( x +3 ) 


( -1 ) 


5 


( 


1 
இதில் x = என்றிடுவோம் . ஆகையால் x முடிவிலியை 

P 
அணுகும் போது , y பூஜ்யத்தை அணுகும் என்று அறியலாம் . 
இப்பொழுது , 
- 

- 1 ) 
( x + 3 ) 


( +1) ( 2 -1 ) 

[ ( H ) + 3] 
( 1+ ) ( 2- ) 

( 1+ ) 


( 1 + y ) ( 2 - y ) 

( 1 + 3y ) 
Lt f ( x ) 

( 1 + y ) ( 2 - y ) 
Lt 
y + 0 

( 1 + 3y ) 


ஃ . 


1.2 
1 


= 2 


சார் பின் எல்லை 


521 


2 
. 


பின்வருவனவற்றின் மதிப்புகளைக் காண்க ; 


( i ) 


Lt 
00 


( 51969 ) (1 ) 


LI 
00 


o [ 


sin 40 - sin 20 

sin 30 


2 ] 


தீர்வு : 


( i ) 


( since ) - [ since.o] 

) 


8 Lt 


40 (sing 


sin 60 
60 


8.1 = 6 


11 


( ii ) இப்பொழுது , 


sin 40 - sin 20. = 2 cos 


( 494 99 ) sin ( 1979 ) 


2 cos 30 sin 8 


Lt 


sin 40 - sin & 

sin 80 


10 ) 


00 


LI 
070 


2 cos 30 sing 

sin 80 


= 2 Lt ( cos 30 ) 

0 0 


Lt 

sina 
0-0 ( sin 30 


ll 


2.1 Lt 


1 


[ (***. ) ***** se )] 

1500 ) 

I 
- ; [ + ] 


2 . 


LI 
00 


sin 30 
80 


2 


522 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3. கீழ் காண்பவைகளை நிறுவுக : 

cosec x cot x 
( i ) Lt 

2x 


1 
4 


x + 0 


[ 
( 


] 
) = 


( ii ) 


Lt 
xx1 


1 t cOS RX 

tanax 


தீர்வு : 


cosec X 


cot x 


1 


1 


COS X 


( i ) 


[ a 


2 x 


2x 


sin x 


sin x 


-COS X 


1 
2x 


sin x 


2x 


X 


X 


2 sinna 
( 

2 sin 
- g ( tan ) 


COS 


2 


tan 


1 
2 


X 


tan 


QU 


- 4 


1 
4 


nols 


tan 


cosec x 


cotx 


2 


Lt 
X - 70 


[ co 


1 
4 


2x 


* ] 


Lt 
X - 70 


xjou 


4 


1 


- 


4 . 


Al 


1 
4 


1 + cosax 
( ii ) f ( x ) 

tan 

BRx 
இதில் x = 1 to OT BOTOL , X.+ | Toof , 0 + 0 ST SO OP 
தெரியும் . 


சார்பின் எல்லை 


528 


.. 


fix ) = 


1 + cos * ( 1 + 0 ) 

tan ? ( ( 1 + 0 ) 7 ] 


1 * cos ( a + no ) 
tan ? ( +80 ) 


--COSTA 
tan® по 


எனவே , 


Lt 


Lt f ( x ) 
x 1 


cos no 
tan * RO 


2 sin 2 


Kla 


들이 


Lt 
X -70 


sin 2 


по 
COS ? * 

RO 


L 


cos2R sin 


l 


2 Lt 
0-0 


mo 
2sin - Acos 


9 


0 


0 ) 


1 


2 


11 


0 


(4 ) |COB** f cosa 5 
į [ 1. 4 ] 


= 


பயிற்சி 


1 . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றை நிறுவுக : 


( i ) 


= 12 


Lt 
x - 2 


(* =- ) - 
[ f 


25 


( ii ) 


! 


Lt 


( 3x + 1 ) + 2x + 4 ) 
(( x + 1 ) ( x - 7 ) 


1 


X - 8 


( iii ) 


Lt 
X2 


4x + 3x + 1 

* + 2 


** ") . 


524 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


2 . 


X- ன் மதிப்பு முடிவிலியை அணுகும்போது பின் வருவன 
வற்றின் எல்லை மதிப்பு காண்க . 
4x + 8 

3x3 + 4x + 1 

( ii ) 
3x - 7 

2x * + 3x +1 


( 
i 
) 


( iii ) 


( 
** ) ( x + x + 1- >8 ) 


( iv ) 


x- ன் மதிப்பு பூஜ்யத்தை அணுகும் நிலையில் கீழ்க்காணும் 
கோவைகள் எம்மதிப்பை அணுகும் ? 


( i ) 


2x 4.x + 1 
4x2 + 6x + 5 


( ii ) 


3x8 4x 
8x * + 11x? 


( iii ) 


N1 
+ x - 1 


( 1 + x ) - 1 
( 1 + x ) - 1 


4 . 


பின் வரும் எல்லைகளின் மதிப்புகளைக் கண்டுபிடி . 


tan m x 


COS X 


( i ) 


Lt 


( ii ) Lt 

* - + 0 


( - ) 


X 


1 


( iii ) 


Lt 
e - 0 


( H 


sin mo 
tan no 


8 ) liv ) 


Lt 
9 + 0 


( 


cos ma ) 
cos n e 


cot X 


( v ) 


Lt 


( secx 


tan x ) ( vi ) Lt 


[ 


klou 


* 
2 


- ) 


2 


X - + 


* 


விடைகள் 


2. ( i ) 


( ii ) O 


( iii ) 0 


(iv ) | 


3. ( i ) 


1 
5 


( ii ) 


( iii ) ) 


11 


( iv ) 2 


4. ( i ) 


( ii ) ) 


ms 


( iii ) 


( 


( iv ) 


( v ) O 


( vi ) 1 


ஒரு x- ன் 


2. வகைக்கெழுக்காணுதல் அல்லது 

வகையிடல் 

( Differentiation )) 
2. 1 

x- ஐச் சார்ந்த y- ன் வகைக்கெழுக்காணுதல் 
y = f ( x ) என்பது கொடுக்கப்பட்ட 

x- ன் சார்பாக 
இருக்கட்டும் . இங்கு , 3 என்ற சார்பிலாமாறி ஏற்கும் வெவ்வேறு 
மதிப்புகளுக்கும் ஏற்ப y எனும் சார்புடை மாறி பல்வேறு 
மதிப்புகளை அடையும் என்று தெரியும் . அதாவது x- ல் ஏற்படும் 
ஒவ்வொரு சிறிய மாற்றத்திற்குத் தகுந்தவாறு y எனும் சார்பிலும் 
மாற்றம் 

ஏற்படக்கூடும் என்பது . பொருளாகும் . இவ்வாறு 
கிடைக் தம் இந்த மாறிகளின் மாற்றங்களின் விகிதம் , சில சமயங் 
களில் , ஒரு முடிவுடைய எண்ணை நோக்கிக் குவியும் , இத்தகைய 
எண்களைப் ( அதாவது எல்லை மதிப்புகளை ) பற்றி இனி பார்ப்போம் . 

பொதுவாக , x-ல் ஏற்படும் சிறிய மாற்றத்தை : என்று 
குறிப்பிடுதல் வழக்கமாகும் . இம்மாற்றத்தை x- ன் கூடுந்தொகை 
( Increment in x ) என்பர் . x- ல் ஏற்படும் AX எனும் மாற்றத்திற்கு 
ஒப்ப , ) எனும் x- ன் சார்பு அடையும் மாற்றத்தை , அதாவது 
y- ன் கூடுந்தொகையை , y என்று குறிப்பிடுவோம் . ஆகையால் , 
Ax பூஜ்யத்தை அணுகினால் , Ay- ம் பூஜ்யத்தை அணுகும் என்று 

எனினும் , Ax பூஜ்யத்தை அணுகும் போது 
Ay 
A * 

என்ற விகிதம் ஒரு முடிவுடைய எண்ணை அணுகுமானால் , 
அந்த முடிவுடைய எண்ணை ( எல்லையை ) x- ஐச் சார்ந்த y- ன் 
வகைக்கெழு என்று வரையறுக்கிறோம் . அதாவது Ax - 0 எனும் 

Ay 

-ன் எல்லை உளதாயிருக்குமானால் அந்த எல்லை 

Δx 
யைத்தான் x- ஐச் சார்ந்த y- ன் வகைக் கெழு என்கிறோம் . 

dy 
எனும் அடையாளம் 

பயன் 
dx 
dy 

Lt Ay 
படுத்தப்படுகிறது . 

Ax40 


தெரிகிறது . 


போது , 


( 4 ) 


இவ்வாறு , de 


என்று 


, 


அறிகிறோம் . 


526 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


2.1.2 . வகைக்கெழுவை கணக்கிடும் முறை 


கொடுக்கப்பட்ட சார்பு y = f ( x ) என்க . 


கையால் , 


y + Ay = f ( x + Ax ) என்றாகும் . 


அதாவது , 


Ay = f ( x + Ax ) - y 

= f ( x + Ax ) - f ( x ) 


எனவே , 


Ay 
Ax | 


f ( x + Ax) - f ( x ) 

Δx 


இப்பொழுது , Ax- ஐப் பூஜ்யத்தை அணுகச் செய்வோமானால் , 

Lt 4y 

Lt ( x + Ax ) - f ( x ) 
Ax + 0 Ax 

Ax + 0 


அதாவது , 


dy 
dx 


4. [ { - 

if (x + Ax) f(x ) 


Ax > 0 


( 2 ) 


குறிப்பு : 

dy 
( i ) இங்கு 

என்பது , Ax + 0 எனும்போது என்ற 
dx 

Ax 
விகிதத்தின் எல்லையைக் குறிக் தம் அடையாளமே தவிர ; dy , dx 
ஆகியவற்றின் விகிதம் அல்ல என்பதை நன்கு புரிந்துகொள்ள 
வேண்டும் . அதாவது , 

dy ! 

( v ) = D ( v ) என்பதாகும் . 
dx 

dx 
d 
இங்கு ‘ D = 

dx எனும் குறியீடு x- ஐச் சார்ந்த வகைக்கெழு 

dy 
காணும் செயலைக் குறிப்பதாகும் . மேலும் , 

-ஐ I l , y , f ( 3 ) 

dx 
என்றும் ( றிப்பிடுவதுண்டு . 


dy 
( ii ) 
dx 

-ஐ y- ன் வகைக்கெழு ( Derivative of y ) என்றும் 
கூறுவர் . வகைக்கெழு காணும் செயலை வகையிடுதல் , அல்லது 
வகைக்கெழு காணுதல் ( Differentiation ) என்பர் . இவ்வாறு , 
ஒரு விகிதத்தின் எல்லை மதிப்பாக வகைக்கெழு காண்பதை , 
முதல் தத்துவத்திலிருந்து வகையிடுதல் என்று கூறப்படும் . 


( iii ) வகைக்கெழு காணும் முறையை நன்கு புரிந்துகொள்ள 
பின் வரும் எடுத்துக்காட்டு உதவியாக இருக்கும் . 


வகைக் கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


527 


y = 2x எனும் சார்பின் வகைக்கெழு காண்பதாகக் 
கொள்வோம் . 

இங்கு x- ன் கூடுந்தொகையை Ax என்றும் , 
அதற்கொப்ப அமையும் y- ன் கூடுந்தொகையை Ay என்றும் 
குறிப்பிடுவோம் . ஆகையால் , 


y = 2x8 


. 


y + Ay = 2 ( x + Ax ) : 
Ay = 2 ( x + Ax) - y 

2 ( x + Ax) -2.x3 


|| 


2 [ x : + 3x ( Ax ) + 3x (ax ) 

+ ( Ax) - ] 
= 2 [ 3x " ( Ax ) + 3x ( Ax ) " + ( Ax ) ] 
= 2 Ax [ 3x3 + 3x ( Ax ) + ( Ax) ] 


i.e. 


Ay 


2 [ 3x + 3x ( Ax ) + ( AX ) ] 


Ax பூஜ்யத்தை அணுகும் போது எல்லை காண . 


Lt 
Ax + 0 


2 [ 3x + 3x [ Ax ) + ( Ax ) " ] 


a24 . ( A ) - 


i.e. 


dy 
dx 


LI ( 33 ) + Lt ( 3xAX ) 
Ax - O 

Ax + 0 


to Lt 
Ax0 


( Ax) 7 


] 


== 


2 [ 3x3 + 3x.0 + 0 ] 


= xே ? 


i.e. 


4. ( 2x " ) 


6x2 


2.2 அடிப்படைத்தேற்றங்கள் 

( அ ) கூட்டல் விதி ( Addition formula ) 

u , V என்பன இரண்டு x- ன் சார்புகளாகவும் , அவற்றின் 
வகைக்கெழுக்கள் உளதாயிருப்பதாகவும் கொள்வோம் . மேலும் , 
y என்பது இச்சார்புகளின் கூட்டுத்தொகையைக் குறிக்கட்டும் . 


528 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


பின் , y = u + Y என்பதால் , ) -ன் வகைக்கெழுவும் உளதாயிருத்தல் 

du dy 
வேண்டும் . அதாவது , 

என்பன இருக்கின்றன எனக் 
dx dx 

dy 
கொடுக்கப்பட்டுள்ளதால் , -ம் இருத்தல் வேண்டும் . 

dx 


இங்கு X என்ற சார்பிலா மாறி ஏற்கும் கூடுந்தொகையை 
ax என்றும் , அதற்கொப்ப u , v , y ஆகிய மாறிகளில் ஏற்படும் 
மாற்றங்களை ( அதாவது , கூடுந்தொகைகளை ) முறையே Au , Av . 
Ay என்றும் குறிப்பிடுவோம் . பின் Ax - 0 எனில் , A1 , AV , Ay 
இவை ஒவ்வொன்றும் பூஜ்யத்தை அணுகும் 


இவ்வாறு , y = 1 - v என்பதால் , 

y + Ay = ( u + Au ) + ( 1 + Av ) என்றாகும் . 

( u + Au ) + ( v -- Av ) - y 
( u + Au ) + ( v + Av ) - ( u + y ) 


Ay 


i.e. oy 


au + Ay 


Δy 
Δx 


Au Δν 

+ 
Ax Δx 


இப்பொழுது , Ax - 0 எனும் நிலையில் எல்லை காண , 

Au 
Δy 

Δν 
Lt 

Lt 

+ 
x 

Ax 
Ax + 0 

Ax + 0 
dy 

Δν 
i.e. 

Lt 

+ 

Lt 
dx 

Δx Ax + 0 

AR 
xA + 0 


dy 
dx 


du 
dx 


+ 


dy 
dx 


i.e. 


i.e. 


y = u + y 


துணை முடிவுகள் : 

y = u - v என்று கொடுக்கப்பட்டால் , 
dy du dy 

என்று பெறலாம் . 
dx dx 

dx 


( i ) y 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


529 


( ii ) y = u + y + w + 


என்றால் , 


= 


du 
dx 


+ 


dy 

dx 
கூறலாம் . 


dy 
dx 


+ 


dw 
dx 


+ 


என்று விரித்துக் 


இங்கு u , v , w 

என்பன x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக் 
களையுடைய x- ன் சார்புகளாகும் . இந்த முடிவைச் சுருக்கி பின் 
வருமாறும் குறிப்பிடலாம் . 


அதாவது , y = u = y + w + 


எனில் , 


y = u + V s w .... 


என்பதாகும் . 


. 


( ஆ ) பெருக்கல் விதி ( Product formula ) 

u , v என்பன x- ஐச்சார்ந்த வகைக் கெழுக்களைக் கொண்டுள்ள 
இருவேறு x- ன் சார்புகளாகவும் , y = uv என்றும் இருக்கட்டும் . 

dy 

--ம் இருக்க வேண்டும் என அறிகிறோம் . 
de 


பின் , 


இப்பொழுது x- ன்கூடுந்தொகையை Ax- என்றும் , அதற்குத் 
தகுந்தாற்போல் அமையும் u , v.y- ன் கூடுந்தொகைகளை முறையே 
Au , Av , Ay என்றும் கொள்வோம் . என வே Ar + 0 என்றால் 
Au , AvAy ஆகிய ஒவ்வொன்றும் பூஜ்யத்தை அணுகும் . 


ஃ y + Ay = ( u + Au ) ( v + Ay) 


= uv + uAv + VAu + AuAV 
= u Av + VAu + AuAv 


i.e. 


Ay 


ay 
Ax 


11 


Av 

AN 
+ V + Δν 
Ax 

A Ac Δx 


இப்பொழுது x + 0 எனும் போது இரண்டு பக்கங்களின் 
எல்லை மதிப்புகளைக் கணக்கிட , 


Lt 
Ax + 0 


( A ) 


Lt 
Ax + 0 


i.e. 


dy 
dx 


= 


u Lt 
Ax- + 0 


[ * 4 + ra * + Ara ) 

( A ) (23 ) 
+ . 4. ( Ara ) 


+ y Lt 

Ax0 


க . ஓ . அ . 


-34 


530 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


i.e. 


= u 


Jv 
dc 


+ V 


du 
dx 


+ 


dx 


+ 


Au 
Δα 


Lt 
Ax + 0 


X 


Lt ( Av ) 
A + 0 


= 1 


dy 
dx 


tv 


du 
dic 


+ 


du 
dx 


x 0 


i.e. 


du 
dx 


dy 
= 1 + y 

dx 


du 
dx 


; i.e. 


y = u v + vu 


துணை முடிவு 

( i ) இவ் விதியை பல சார்.களின் பெருக்குத் தொகைக்கும் 
விரித்துக் கூறலாம் . 


இவ்வாறு , 

y = 
= u v w எனில் , ( u , v , w என்பன -ன் சார்புகள் ) 
dy div du 

dy 
( uv ) + ( vw ) + ( wu ) என்று கிடைக்கும் . 
dx dx dr 

dx 


* 


( இ ) வகுத்தல் விதி ; ( Quotient formula )) 


11 


Y 


y = என்றும் ; u , v என்பன இரண்டு x- ன் சார்புகள் 
என்றும் , மற்றும் அவற்றின் வகைக்கெழுக்கள் உளதாயிருக்கும் 
என்றும் கொள்வோம் . மேலும் , x- ன் கூடுந்தொகையை 8 
என்றும் . u . v , y ஆகியவற்றின் கூடுந்தொகைகளை முறையே AU , 
Av , Ay என்றும் எடுத் துக் கொள்வோம் . எனவே , Ax + O 
எனும்போது , Au_0 , Av - 0 , Ay + 0 என்று அறியவும் . 


1 


y 


என்பதால் , 


y 


u + A 


y + y 

2 = 


என்றாகும் . 


V + AV 


u 


i.e. 


ay 


y 


u + Au 
v + Av 
vlu + Au ) - u ( v + Av ) 

( v + Av ) y 
( v Au - u Av ) 
v ( v + Av ) 


= 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


531 


[ 


Ay | 

Au 

Ay 
Δx V [ v + AV ) 

Δx 

Δx 
Ax 0 எனும்போது இருபுறமும் எல்லை காண , 

Au Δν 
Lt Δν 

AY 

Lt 
Ax - 0 

Ax Ax0 

y ( + Av ) 


al 


Au 


Δν 


( 


Y 


AX 


Lt 
+ 

Lt 
A + O 


( v [ v + Av ) ] 


u Li 


Δν 
A.x 


( A 


Δι 
Δx 

Ax - 0 
v ( y + 0 ) 


dy 


1.e. 


dx 


he # = ( # -- #) 


uy 


i.e. 


y 


val 

ve 


குறிப்பு : 
இம் முடிவை பின் வரும் அமைப்பிலும் எழுதுவதுண்டு . 

y 

u y 
அதாவது , 

என்பதாகும் . 
y 


1 


( ஈ ) K என்பது ஒரு கொடுக்கப்பட்ட மாறிலியாகவும் , 
ய எனும் -ன் சார்பு -ஐச் சார்ந்த வகைக்கெழுவை உடைய 
தாகவும் கொள்வோம் . 


மேலும் y = Ku என்றும் Ax எனும் x- ன் கூடுந்தொகைக்கு 
ஒப்ப அமையும் u , ) -ன் கூடுந்தொகைகள் முறையே Au , Ay 
என்றும் இருக்கட்டும் . 

இங்கு , y = Ku என்பதால் , 
y + Ay = K ( u + Au ) என்றாகும் . 


532 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


i.e. 


ay = K ( u + Au ) -- Ku 


KAu 


Au 
= K 
Ax 

Ax 


Ax70 எனும்போது எல்லை மதிப்பைக் கணக்கிடுவோமானால் , 


a : - . ( 2 ) 


Li 
K 

Ax0 


( 23 ) 


i.e. 


dy 
dx 


K 


du 
dx 


; 


i.e 


y = Ku 


-ம் 


( உ ) சார்பின் சார்பு விதி : ( Function of function rule ) 
y = f ( u ) என்றும் , u = g ( x ) என்றும் கொடுக்கப்பட்டிருப்ப 
du 

dy 
தாகக் கொள்வோம் . மேலும் உளதாயிருக்குமானால் , 

dx 

dx 
இருத்தல் வேண்டும் என்பது நன்கு விளங்கும் . முன் போலவே , 
Ax எனும் u- ன் கூடுந்தொகைக்குத் தகுந்தாற்போல் ஏற்படும் , 
u . y அகியவற்றின் கூடுந்தொகைகளை முறையே Au , Ay என்க . 
எனவே , Ax - 0 எனும்போது , Au , Ay இவை ஒவ்வொன்றும் 
பூஜ்யத்தை அணுகும் என்று தெரிகிறது . 
இப்பொழுது , Ay Δy Δ 

என்று அமைக் கமுடியும் 

Ax 
மேலும் , AX பூஜ்யத்தை அனுமதிக்கும் போது , 


al 


Au 


Lt 


Lt 
Ax + 0 


( 2 ) 


Ax + O 


Δy Δu " 
Lu Ax 


Lt 
Ax + 0 


Ay 


Lt 
X 
au ) 

Ax + 0 


( 2 % ) 


i.e. 


dy 
dx 


dy 
du 


X 


du 
dx 


குறிப்பு : 

இங்கு ப - வைச் சார்ந்த y- ன் வகைக்கெழுவும் , x- ஐச் சார்ந்த 
u- ன் வகைக்கெழுவும் உளதாயிருப்பதாகக் கொண்டுள்ளதைக் 
கவனிக்கவேண்டும் . 


வகைக் கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


533 


துனை முடிவு : 

y = f ( u ), u = g ( v ) , v = } ( x ) என்று 
கொடுக்கப்பட்டிருக்குமானால் , 


அடுத்தடுத்துக் 


dy 
dx 


dy 
du 


du 
dy 


dy 
dx 


என்று கிடைக்கும் . 


( ஊ ) நேர்மாறுச் சார்புகள் ( Inverse functions ) 


3.1 . வரையறை 

y = f ( x ) என்பது ஏதேனும் ஒரு x- ன் ஒருமதிப்புச் சார்பாக 
இருக்கட்டும் . இத்தொடர்பிருந்து . x- எனும் சார்பிலாமாறியை 
ஓ எனும் சார்புடை மாறி மூலம் எழுத முடியுமானால் , அத்தகைய 
y- ன் சார்பை கொடுக்கப்பட்ட சார்பின் நேர்மாறுச் சார்பு 
என்கிறோம் . இதைக் குறிப்பிட , 

x = f - 1 ( y ) என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது . 


1 


எடுத்துக்காட்டாக , 


3x 1 


(5 * + 2 ) என்று கொடுக்கப்பட்டிருக்கட்டும் . 

2 ) 


1 - 21 
இதிலிருந்து , x = 

என்று பெற முடியும் . இச் 

5 - 3 
சார்பை முதல்சார்பின் நேர்மாறுச் சார்பு என்கிறோம் . 


logs y 


இதே போன்று , y = ex எனும் சார்பின் நேர்மாறுச் சார்பு 

என்பதாகும் . sin x . cos x , tan x ஆகியவற்றின் 
நேர்மாறுச் சார்புகளை முறையே sin - 1 ( y ) , cos - 1 ( y ) . tan- ( y ) 
என்று குறிப்பிடுகிறோம் . மேலும் . f ( x )- ன் நேர்மாறுச் சார் / y ) 
என்றால் , ( y ) - ன் நேர்மாறுச் சார்பு f ( x ) என்றும் கூறுகிறோம் . 


4 


இனி நேர்மாறுச் சார்பின் வகைக்கெழு காணும் முறையை 
விளக்குவோம் . x = ¢ ( y ) எனும் சார்பு கொடுக்கப்பட்டிருப்ப 

dy 
தாகக் கொள்வோம் . இத்தொடர்பிலிருந்து . 

--ன் மதிப்பைப் 
பின்வருமாறு பெறலாம் . 


இங்கு . , y என்ற மாறிகளில் ஏற்படும் கூடுந்தொகைகளை 
முறையே Ax , Ay என்க . 


534 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , 


Dy 
Dx 


என்று தெரியும் . 


|| 


( 
3 
) 


1 


Li 


( 43 ) 


Ax + 01Ax 


* 


Ay + 0 


( A ) 


dy 


1 


== 


i.e. 


dx 


( * ) 


dx 
dy 


( 
: 


dx 
dy 


உளதாயிருக்கும் எனக் கொள்கிறோம் . 


) 


இவ்வாறு , x- ஐச் சார்ந்க y- ன் வகைக்கெழுவானது , ) -ஐச் 
சார்ந்த ) -ன் ( அதாவத -ன் நேர்மாறுச் சார்பின் ) வகைக்கெழு 
வின் தலை கீழ் மதிப்பிற்குச் சமமாகும் . 


2.3 திட்ட அமைப்புச் சார்புகளின் வகைக்கெழு காணுதல் 

( 1 ) மாறிலியின் வகைக்கெழு 

இங்கு y = c என்பது ஏதேனும் ஒரு மாறிலியாக இருக்கட்டும் . 
அதாவது , x- ல் ஏற்படும் எந்த மாற்றத்தினாலும் J- ன் மதிப்பு 
மாறாது என்று பொருளாகும் . எனவே , -ன் கூடுந் தொகை 
Ax எனில் , அதற்கொப்ப அமையும் y- ன் கூடுநதொகை Ay எனக் 
கொள் வோமானால் , 


i.e. 


y = c , y + ay = c என்று கிடைக்கும் . 

Ay = 0 
Ay 

0 
Ax 


i.e. 


0 


V 
Lt 
Ay + 0 

AR 


d 
dx 


dy 
dx 


i.e. 


O 


( c ) 


i.e. 


= 0 ; 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


535 


( 2 ) x- ன் வகைக்கெழு . ( n என்பது ஏதேனும் ஒரு மெய் 
யெண்ணாதம் ) 


y = x எனக் கொள்வோம் . 


பின் , y + Ay = ( x + Ax ) " 


i.e. 


Ay = ( x + Ax ) " - y 


( x + Ax ) " - xn 


ay 


ஃ 


( x + Ax ) " - xn 

Ax 


// 


( x + Ax } n - 21 

( 4 + 4x ) -x 
இங்கு , X = x + Ax என்று பிரதியிடுவோம் . 


எனவே Ax + 0 எனும் போது , x + x என்பது தெளி 
வாகும் . 


இவ்வாறு , 


2:24 . ( 27 ) - , ( - ) 


அதாவது , 


dy 
dx 


x - ar 


= 


1 xn - 1 


( 


LI 


: 


= nan - 1 


) 


i.e. 


d 
dx 


( an ) 

= nxi - 1 


( 3 ) sin x- ன் வகைக்கெழு 


y = sin x என்க . 


ஃ y + y = sin ( x + AX ) 
i.e. Ay = sin ( x + Ax ) - y 

sin ( x + AX ) - sin x 


5ge 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


! 


2 cOS 


2 cos 


[ {** 4 *3 ** ] sin [(x + 4x) =-] 
cos ( x + 4 **) sin ( 4 ") 
- ( x)cos ( x +44) sin (21) 

( ** ) 
= cos ( x + 

( * 


( sin 


i.e. 


Ay 
AX 


இப்பொழுது , Ax- ஐ பூஜ்யத்தை 
& T 600T Curi . 


அணுகச்செய்து எல்லை 


Lt 
AX - 0 


r 


Lt 
Ax70 


COS 


sin ( 

0 ) 
( 


Д.c 


2 


i.e. 


dy 
dx 


$ 


Lt 
Ax + 0 


cos 


( x + 4 ) 


Lt 
Δx 
50 


sin ( m ) 
( 4 ) 

- 1 ) 


sino 


[ cos ( x + 0 ) ] [ 1 ] 


1 
110: 


Lt 
00 


0 


i.e. 


dy 
dx 


11 


COS X. 


i.e. 


d 
dx 


( sin x ) 


COS X 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


587 


( 4 ) cos X - ET aussáQa49 . 


Y = COS X 


6T FOTO . 


.. 


y + Ay = cos ( x + AX ) 


i.e. 


Ay 


= cos ( x + Ax ) – COS X 


- 2 sin 


dy 


i.e. 


sin [**** sin ( 4 *) 
Aka- ( ox Jain ( x + 47) sin ( 1 ) 
de 5 

• ( A1 ) 
otho [ ( ** ) sin(* 14 " ) sin(9 )] 

sin ( 4 ) 
1 - (x + 4 ) 


Lt 
AX + 0 


sin 


Δx 


L 


A 
sin x + 

2 


[ - sin x ). [ 1 ] 


| 


j.e. 


dy 
dx 


sin x 


d 


i.e. 


ax 


( cosx ) = > sin x 


( 5 ) tan x - só aum.Q54 . 

y = 

= tan x 6T FT . 
i . y + Ay = tan ( x + Ax ) 


588 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


i.e. 


Ay == tan ( x + AX ) – tau x 


sin x 


sin ( x + Ax ) 

CUS , * + Ax ) COS X 
i.e Ay = sin ( x to Ax ) cos x cos ( x + x ) sin x 

COS ( x + x ) cos x 


sin ( x + AX - x ) 
CUS ( ATAX , COS X 


= 


sin Ax 
Cus ( X + AX ) COS X 


Ay 
AX 


sin Ax 
Xcos ( * + AX , COS X 

1 
cos ( x + AX ) 


1 


COS X 


இப்பொழுது , 


dy 
dic 


Lt 
AX - 0 


- ( 102 ) 

( A1 ) 
1. [ -2.14) cos (x + ars) com ] 
( ) [ coscator 

) (cos -)] 
( 1058 ) ( 605x) 


Lt 
Ax + 0 


= 


1 x 


1 
cos3 


i.e. 


dy 

= sec ? x 
dx 


d 


i.e. 


( tan x ) = sec x 


) = ? * 


dx 


குறிப்பு : 
பிறிதொரு முறையிலும் இதை நிறுவலாம் . 

sin x 
y = tan x 

cos x 


1 


1 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


559 


1 


dy 
dx 


COS X 


d 

d 
( sin x ) -sin x 

( cos x ) 
dx 

dx 
( Cus x ) 

( வகுத்தல் விதிப்படி ) 
1 

[ cos x cos x – sin x ( - sin x ) ] 
cose x 


1 
cos x 


( cos x + sin x ] 


1 
cos x 


( 1 ) 


= sec8 x 


( 8 ) secx- ன் வகைக்கெழு 


y 

= sec X 6T GÖT . 


... 


y + Ay = sec ( x + AX ) 

Ay = sec ( x + Ar ) – sec x 


i.e. 


1 


1 


cos ( x + AX ) 


cosx 


COS X cns ( x + Ar 
i.e. Ay = 

cos ( x + AJC S x 


2 sin 


sin ( 


( x + 44 ) sin ( 4 ) 


= 


COS ( x of Ai , Cos x 


sin ( * + **) sin (-4 ) 


ДУ 


2 
Δx 


Ax 


cos ( x + Ax ) cos x 


sin (x + ) 


1 
x 

COS X 


Х 


sin ( 

( 4 ) 
( 4 ) 


cos ( x + Ax ) 


இப்பொழுது , 


. 


dy 
- dx 


4. A :) 


Δx -50 ( Δx 


. 


-540 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


Δτ , 


sin 


sin ( 


Ar 
x + 

2 


Lt 


1 


x 


뜰 
( ) 


Ax70 


x 


cos ( x + AX ) 


COS X 


1 


Х 


sin x + 
Lt 
Ax + 0 Lcos ( x + Ax ) ; 


COS X 


rsin 


sin (44 ) 


x 


* 


Lt 
Ax- 0 


AX 
2 


L 


1 


sin x 


Х 


X 1 
COS X 


COS X 


j.e. 


dy 
dx 


tan x . sec X 


i.e. 


( secx ) 


secx.tana 


7 ) cosec X - sr ausn 254 : 


y = cosec x 


.. = 

y + Ay = cosec ( x + Ax ) 
i.e. Ay = cosec ( x + Axi - 


cosec X 


1 


1 
sin ( x + AX ) 


sin X 


sin x – sin ( x + Ax ) 

sın ( x + Ax ) sin x 
sin ( x + Ax ) - sin x 

sin x sin ( x + Ax ) 


0 


- [ 


PEST ] 
52 cos ( x +43 ) sin ( 


Ax 


0 


SIN X 


1 


sin ( x + Ax ) . 


: 


வகைக் கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


541 


COS 


* ( **** ) sin (4 ) 


2 


AL 
AX 


An - * ) 


sin x ) Ax 


sin ( x + Ax ) 


6T GOT Cou . 


COS 


Lt 
AX + 0 


AX 
2 


.Lt 


sin x 


AX - 70 


Ć SIO ( x + 4x ) 


(A * ) ( 

( x + 
( * ) ; 
( **) 


sin 


LI 
X Δx = 0 


அதாவது . 


dy 
dx 


( sin ? ) * (som * ) 


X 1 


cosec x cotx 


j.e. 


d 
dx 


( cosec x ) 


cosec X. cot x 


( 8 ) cot x - hot am 4 : 


J = cotx 


... 


i.e. 


y + Ay = cot ( x + 2x ) 
Ay = cot ( x + Ax ) – cot x 

cos ( x + Ax ) COS X 
sin ( x + Ax ) 


sin x 


cos ( x + Ax ) sin x - cosx sin ( x + 2x ) 

sin ( x + Ax ) sin x 
– sin [ ( x + Ax) - x ] 

sin ( x + Ax ) sin x 


sin Ax 
sin ( x to Ax ) Sex 


542 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


Ay 
Ax 


|| 


sin Ax 
Ax sin x Sill ( x + Ax ) 


1 


) ( 22 ) n(x + A+) 


எனவே , 


Ax + 0 


- ( H 
4. (A : ) - (at ) al.. ( 18+ ) 

[ 

] 
( sin ) 


1 


Lt 
Ax > 


sin ( x + Ax) 


அதாவது , 


dy 
dx 


X ( 1 ) X 


sin x 


== 


cosec ? x 


d 


i.e. 


dx (cot x ) 


( cot x ) = - - cosec ? x 


( 9 ) ex- ன் வகைக்கெழு 

( x 

என்க . 
மேலும் , சார்பிலா மாறி x- ன் கூடுந்தொகையை Ax என்றும் , 
அதற்கொப்ப ஏற்படும் சார்புடை மாறி y- ன் கூடுந்தொகையை 
Ay என்றும் கொள்வோம் . 


x + AX 
y + y = e 

x + Ax 


i.e. 


Ay = e + Ax_ * 


* Ax - x 


X 


x 
e 


( eAx - 


== 


1 ) 


Ay 
Ax 


= " ( 4-1 ) 


எனவே , Ax + 0 எனும் போது எல்லை காண , 


( 2 ) 


Lt 
Ax - O 


.. ( * -* - 1 ) 


Ax + O 


X 


2250 ( -4-1) 


வகைக் கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


543 


i.e. 


= ex . 
dx 


ex . 1 


( 4 (" T ) - 1) 


er 


i.e. 


d 

( e ) = ex 
dx 


( 10 ) a- ன் வகைக்கெழு 


X 


y = a * என்று எடுத்துக்கொள் வோம் . 

x + AX 
y + Ay = a 

x + AX 
Ay = a 


i.e. 


X 
a 


Ax 
= a ( a 


1 ) 


.. 


AN 


dy 
dx 


== 


Ax + 0 


( 4--1 ) 

( A ) 
AH ! [ " ( --- )] 

L. ( --1) 


X 
a 


Ax0 


as logs a 


d 


j.e. 


lax 


( a ) = a logaa 


( 11 ) logex- ன் வகைக்கெமு ( x > 0 ) 

y Jog x என்க . 
y + Ay = log ( x + Ax )) 
i.e. Ay = log ( x + AX ) - logx 


544 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


X 


! 


Δν 
Ax 


108 (*+4+ ) 
log (1 +45) 
- log ( 1 +45 ) 
- = [ # 105 (1 +4+)] 
- 1 ( 108 (1+4,95 ] 


1 
A.r 


இப்பொழுது , 


dy 
dx 


Lt 
AX + 0 


Δν 
Δx 


17 


1 
Ax0 x 


log ( 1+ 


(1+ 47) * 


Дх 


17 


Δx = 0 


} 


* 74 ( 
- (0443 
--- (1-4 )* 

... 


800든 


X 


r 


1 


log [ e ] 


.. 


Lt 


( 1 m ) 


X 


0MA 


: 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


545 


1 


1 


11 


.1 , 


X 


1 


i.e. 


d 
dx 


( log x ) 


- 


x 


( 12 ) Ιoga x - στ οι σD &&&& up ( x > 0 ) 

y = logo και στσστ τσάι. ιο . 
.. y + Δy = log . ( x + Δx ) 
i.e. Δy logo (x + Δx ) -- logat 


loga 


= loga 


( + Δ ) 

( 1 + 4 ) 
: Α ! - ιοε. ( 1 + 4 ) 

- ( Α ) ( 4 ) 1ου.(1 + 4 ) 


எனவே , 


α. 


dy 
dx 


Η 


Δx = 0 Δx 


- ( :) | 
-- = y 
( ! ) ... (1-4 ) 
- ( 5 ) [ .. 
(1-4) 


- 


X 


1 


Δx 


4. 0 , 9 .-. 85 


546 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


- ( + ) lose 
- ( H ) a ( 


log ba = 


4 ) 


1 
logob 


dy 


1 
x loga 


dx 


1 


i.e. 


d 

( logax ) = 
dx 


x log a 


( 13 ) sin -1x- ன் வகைக்கெழு 


d 


1 


( sin - lx ) = 


dx 


ſi_x² 


( 14 ) cos - 1x- ன் வகைக்கெழு 


. 


d 

( cos - 1x ) = 
dx 


x2 


குறிப்பு : 

sin - 1x , cos - 1x இவற்றின் வகைக்கெழுக்கள் எண்ணளவில் 
சமம் என்பதை அறியவும் . இதேபோன்று tan - 1x , cot -1x 
இவற்றின் வகைக்கெழுக்களுக்கும் , sec - 1x , cosec - 1x இவற்றின் 
வகைக்கெழுக்களுக்கும் அடையாளத்தில் மட்டும் மாறுபட் 
டிருக்கும் என்பதைக் கண்டு கொள்ளலாம் . 
இதற்கு காரணம் 
sin - 1x + cos - 1x = * 

2 


சு 


.. 


(5in- x = d : sind = = 

( 1 ) 


* 


COS 


= x ; cos - 1x = 


- 


al 


] 


2 


2 


. 


| 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


547 


இதேபோல , 


tan - 1x + cot - 1x 


கல் 


sec - 1x + cosec - 1x = 


2 


( 15 ) tan - 1x- ன் வகைக்கெழு 


# ( an - s) - ( 3 ) 


( 16 ) cot -1x- ன் வகைக்கெழு 


d 


i.e. 


. ( cot- x)= - ( 


1 
( 1+ ) 


| 


( 17 ) sec - 1x- ன் வகைக்கெழு 


1 


i.e. 


d 
dx 


( sec - 13 ) 


xx - 1 


( 18 ) cosec - 1 x- ன் வகைக்கெழு 


1 


i.e. 


d 
dx 


( cosec - 1 x ) = 


x - 1 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள சார்புகளின் x- ஐச் சார்ந்த 
வகைக்கெழு காண்க . 


3 


x2 + ex 


( ii ) 7x - Scos x + 2x 


- 


( iii ) 9 sin x +2 ve 


| 


1 
5 


+ log x 


548 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 

( i ) y = t ex 6750T 8 . 


3 


i.e. 


y = ex + 3x - 2 


... 


X - 838 Firt $ 160 && 044 86T 600T , 
dy 

d 
dx dx 

[ ex + 3x - 2 ] 


d 
dx 


( ex ) + ( 87-9 ) 


11 


ex + 3 


d 

( x - 2 ) 
dx 


8 


ex + 3 (-2 ) 


i.e. 


dy 
dx 


( ii ) 


y = 7x8 – 8 cos x + 2x 6T607 68 roh Gord . 

dy d 
dx dr ( 7x ^ -8 cosx + 2x ) 


d d 

d 
( 7x® ) – 
dx 

( 9 cos x ) + 
dx 

dx 

( 2x ) 
d 
74 ( 

d 
dx (x8) -8 

( cosx ) + 2 
- 7 ( 8x® ) – 8 ( -sin x ) + 2.1 


- dx 


dx (x ) 


i.e. 


dy 
dx 


= 21x + 3sin x + 2 


1 


( iii ) y = 9 sin x + 2x 


+ log x 6T ST . 


X5 


d 


dy 


dy 
da 


d 
9 

dx 


( sin x ) + 2 


dx (VA ) 


) - 


d 
dx 


+ 


d 
dx 


( logx ) 


வகைக் கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


549 


ம 


9 ( cos x ) + 2 ( 

( * ) - ( - 5 ) ( x ) + ( ) 

+++++ 


9 cosx + 


+ 


2 . பின்வருவனவற்றின் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக்களைக் 
கண்டுபிடி . 
( i ) ( x + 6 ) (3-5x ) ,, ( ii ) ( 23 +33 - 8 ) sin x , 

x2 - 7 
( iii ) 5ex tanx log x , ( iv ) 

5x + 2 


( v ) 


x2 + x + 1 
x2 

x + 1 


2 


( vi ) 


( x + 1 ) ex 

Sinx 


தீர்வு : 

( i ) y = ( x +6 ) ( 3 - 5x ) என்க . 

இங்கு , பெருக்கல் விதியைப் பயன்படுத்தி x- ஐச் சார்ந்த 
வகைக்கெழு காண , 

d 
ay = ( x + 6 ) 

( 3-5x ) + ( 3-5x ) A. (x + 6 ) 
dx 

dx 
என்று கிடைக்கும் . 


i.e. 


dy 
dx 


( x + 6 ) ( 0 - 5.1 ) + ( 3 - 5x ) ( 23 + 0 ) 


II 


( x + 6 ) ( - 5 ) + ( 3 - 5x ) ( 23 ) 

- 15x3 + xே - 30 
= - 3 ( 5x " - 2x + 10 ) 


( ii ) 


y = ( 233 + 3x - 8 ) ( sin x ) 
dy 

d 
dx 

dx 

( sinx ) 
d 

( 232 + 33 - 8 ) 


+ ( sin x ) ax 


( 2x3 + 3x - 8 ) ( cos x ) + ( sin x ) ( 4x + 8 ) 
( 2x2 + 3x - 8 ) cos x + ( 4x + 3 ) sin x . 


== 


] 


( x - 7 ) - ( x2-7 ) ax 
550 

கணிதம் - ஓர் அறிமுகம் 
( iii ) y = 5ex tan x log x 
dy 

d 

5 ( ex tanx logx ) 
dx dx 
d 

d 
( 
5 ex tan x ax (log x ) + ( tan x log x ) ( e ) 

dx 

d 
+ ( log x ( * ) 

dx 

( tan x) 
= 5 ex tan x 

+ tan x log x ( ex ) 

+ log x ex ( secºx ) 
tan x 
5ex 

+ tanx logx + secºx logx 
x2 7 
( iv ) y = 

5x + 2 
இங்கு வகுத்தல் விதியைப் பயன் படுத்தி , வகைக்கெழு 
காண்போம் . 

d 

d 
dy 

( 5x + 2 ) 
dx 
dx 

( 5x + 2 ) 
1 

[ ( 5x + 2 ) ( 2x ) - ( x2 - 7 ) ( 5 ) ] 
( 5x + 2 ) 


) 
bgs) 


|| 


( 22 


| 


+ 


1 


== 


(5x + 2 ) [ ( 10x * + 4x ) - ( 5x - 35 ) } 


1 


(5x + 2 ): [ 5x + 4x + 35 ) 


( v ) y 


x + x + 1 
x2 x + 

1 


dy 
dx 


( x - x + 1 ) 


d 

( x + x + 1 ) - ( + x + 1 ) 
dx 

( x2 - x + 1 ) 


d 

( x - x + 1 ) 
dx 


6.கைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


551 


= 


1 


( x - x + 1yz [ (4 - x + 1 ) { 2x + 1 ) - ( x + x + 1 ) ( 2x - 1 ) ) 

* ( 
(x_x + 1}= [ (2x3-2x + 2.x + x - x + 1) 

( 2x + 2x + 2x - x - x - 1 ) ] 
212 + 2 
( x 2 - x + 1 ) 
2 ( 1 - x ) 
( x - x + 1 ) 


3 


== 


2 


( iv ) 


( x + 1 ) 
y = 

sin x 


sin x 


d 
dx 


dy 
dx 


d 
[ ( x + 1 ] ex ] - ( x + 1 ) es ( sin x ) 

dx 
( sin x ) 


1 


// 


( sin x )? { ( sin x ) [ ( x + 1 ) ( er ) + e ( 2x ) ] 

- ( x + 1 ) ex ( cos x ) } 
- ( 5 ) 

) ( ) 

[ ( x + 2x + 1 ) sin x- ( x + 1 ) cos x ] 


3. கீழ்க்காண்பனவற்றின் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக் 
களைக் காண்க . 


( i ) ( * -4x + 1 ) 


( ii ) ( 4-7x8 , * 


( iii ) : cos 5x 


தீர்வு : 


( i ) y = ( x2 - 4x + 1 ) * 

இங்கு y- என்பது சார் பின் சார்பாகக் கொடுக்கப்பட்டுள்ள 
தால் , சார்பின் சார்பு விதியைப் பயன்படுத்தவேண்டும் . 

எனவே , u = x2 - 4x + 1 என்றிடுவோம் . 
: y = us என்றாகும் . 
இப்பொழுது , u- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


dy 
du 


Su ? என்று கிடைக்கும் . 


552 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


மேலும் , u = ( x - 4x + 1 ) என்பதால் , 
du 

( 23 - 4 ) என்று பெறலாம் . 
dx 

dy dy du 
ஆனால் , 

dx du 

= 3u ( 2x - 4 ) 
= 3 ( x 2 4x + 1 ) ( 2x - 4 ) 


dx 


( ii ) 

y = ( 4 - 7x ) என்க . 
மேலும் , u = 4 - 7x என்று கொள்வோம் . 

du 
எனவே , 

dx 

-7 ( 3x2 ) = - 21x2 


இப்பொழுது , y = u * என்றாகும் . 

dy 
ஆகையால் , 

4u 
du 


8 


ஆனால் , 


dy 
dx 


dy 
du 


du 
dx 


4u : ( - 21x ) 

- 84x2 ( 4 – 7x * ) 8 
( iii ) 

y = cos ? 5x என்க . 
இங்கு , = , 

u = cos 5 % என்றிட , y = u என்றாகும் . 
dy 

2u , மற்றும் 
du 


du 
dx 


d 
dx 


( cos 5x ) 


== 


( 5 ) 


d 
sin 5x 

dx 
sin 5x 5 


- 5 sin 5x 


எனவே , 


ay 


dy 

du 
dx du dx 

= 20 ( - 5 sin 5x ) 
= ( 2 cos 5x ) ( -5 sin 5x ) 

10 sin 5x cos 5x 


வகைகெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


553 


4 . 

பின்வருவனவற்றின் x- ஐச் சார்ந்த 
களைக் காண்க . 


வகைக்கெழுக் 


( i ) 


1 
( 5x + 4 , 


( ii ) ( 2x + 1 ) Vx2 + 5 


(ii ) esin x 


a + bx 
a - bx 


( v ) coss ( 7 - 8x ) 


தீர்வு : 


1 


( i ) y = ( 5x + 4 ) 


என்க . 


2 


i.e. y = ( 5x + 4 ) -3 


dy 


d 
dx 


[ ( 5x + 4 ) -2 ] 


dx 


8 


- 2 ( 5x + 4 ) 


d 
dx 


( 5x + 4 ) 


= -2 ( 5x + 4 ) -3 ( 5 ) 
= -10 ( 5x + 4 ) - : 

10 
( 5x + 4 ) 


( ii ) y = ( 2x + 1 ) + 5 எனக் கொள்வோம் . 

இங்கு , u = ( 2x +1 ) என்றும் , v = x + 5 
என்றும் குறிப்பிடுவோம் . 
பின் , y = UV என்றாகும் . 


dy 


du 


:: dx 


- 1 


dv 
dx 


+ y 


dx 


இப்பொழுது , u = 

u = ( 2x + 1 ) 
du 

d 
2 ( 2x + 1 ) ( 2x + 1 ) 
dx 

dx 


= 2 ( 2x + 1 ) 2 


= 4 ( 2x + 1 ) 


554 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இதேபோன்று , V = Vx + 5 என்பதால் , 


dx 


1 


d 


dy 
dx 


17 15 de ( x2 + 5 ) 


1 
2 Va ? +5 


( 2.x ) 


X 


Vx2 + 5 


6T 607 Coou , 
dy 
( 2x + 1 ) 

+ V x2 +5 4 ( 2x + 1 ) 
dx 

√xºt 
x ( 2x + 1 ) 2 + 4 ( 2x + 1 ) ( xº + 5 ) 


√ x 


2 
X 


+ 5 


( 2x + 1 ( x ( 2x + 1 ) + 4 ( x2 +5 ) ] 

V x² + 5 
( 2x + 1 ) 

( x2 + x + 20 ) 


- 


V x2 +5 


( iii ) 


** 
) 


.. 


sina x 
y = e 

6T GÖT . 
dy d 

sinox 
dx 

da ( e 
sin ? 

d 
e 

( sin ? x ) 

dx 
sin 

d 
e ( 2sinx ) 

( sin x ) 
dx 


: 


esinex 


11 


sinº x 
eе 

2sin x COS X 


sina x 
2e sin x COS X 


a + bx 


( iv ) y = log 


a 


6.2 


01 


dy 
dx 


ll 


log ( a - bx ) - log ( a - bx ) 
1 d 

1 
( a + bx ) 
( a + bx ) dx 

( a - bx ) 
d 

( a - bx ) 
dx 


555 


19 ஐலகெழூக் காணுதல் அல்லது வகையிடல் 


- ( - + an ) - ( = ) 

b ( a + ka + - ) 


= 


-- 


a - bx + a + bx 
( a + bx) ( a - bx ) 


== 


2ab 
( a - b2x2 ) 


( v ) y = cos ( 7 - 3x ) என்க . 

மேலும் , u = cos ( 7 - 3x) என்றும் , 
என்றும் கொள்வோம் . 


y = 7 - Sx 


y = u , u = cos , y = ( 7 - 3x ) என்றாகும் . 
இப்பொழுது , 

dy 

3 u = 3 cos " ( 7 - 3x ) , 
du 


= 


du 
dy 


sin y = 


sin (7- 3x ) , 


- 


மற்றும் , 


dy 
dx 


- 3 . 


எனவே , 


dy 
dx 


dy 
du 


du 
dy 


dy 
dx 


= 


3 cos ( 7-31 ) [ - sin ( 7-3x ) ] ( - 3 ) 

9 sin ( 7-3x ) cos " ( 7 - 3x ) 
குறிப்பு : 

இதுகாறும் கண்ட கணக்குகளில் சிலவற்றுள் u , Y எனும் 
மாறிகளைக் கொண்டுவராமலேயே , y- ன் x- ஐச் சார்ந்த வகைக் 
கெழுக்களைப் பெற முடியும் என்பதை அறியவும் . 
2.4 உட்படுச் சார்புகளின் வகைக்கெழு காணுதல் 

இதுவரை , y என்ற சார்புடை மாறியை , x எனும் சாரா 
மாறியின் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தால் , அதாவது , y- ன் 


556 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


மதிப்பை x- ன் சார்பாக தெளி வாகக் கொடுக்கப்பட்டிருந்தால் , 
பின் x- ஐச் சார்ந்த y- ன் வகைக் கெழுவை காணும் பல்வேறு 
முறைகளைப்பற்றி ஆராய்ந்தோம் . இனி , y- ஐ x- ன் சார்பாக வெளிப் 
படையாகக் கூறாமல் , x , y ஆகிய மாறிகளுக்கிடையே உள்ள 
ஏதேனும் ஒரு தொடர்பு கொடுக்கப்பட்டால் , x- ஐச் சார்ந்த 
y- ன் வகைக்கெழு காண்பது எவ்வாறு என்பதை இங்கு பார்ப் 
போம் . x , y என்ற மாறிகளுக்கிடையே கொடுக்கப்பட்டுள்ள 
தொடர்பிலிருந்து , y- ன் மதிப்பை x- ன் சார்பாகப் பெற முடியும் 
என்று கருதி , y- ன் வகைக் கெழுக் காணவேண்டும் . இங்கு y- ன் 
மதிப்பு , x- ன் சார்பாக வெளிப்படையாகக் கொடுக்கப்படவில்லை 
யாதலால் , இத்தகைய சார்பு உட்படு சார்பு ( Implicit function ) 
என்று கூறப்படும் . 


உட்பாடு சார்புகளின் வெவ்வேறு அமைப்புகளுக் கேற்ப , 
வகைக்கெழு காணும் முறையை பின் வரும் எடுத்துக்காட்டுகள் 
மூலம் விளக்குவோம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
5. பின்வரும் தொடர்புகளிலிருந்து , 12 - ன் 


மதிப்புகளைக் 


கண்டுபிடி . 


( i ) 2x - 3y = 6 ( ii ) x + 3x y = 10y : 
( iii ) 2xy + y = 3x + y - 5 

( iv ) 7x " - 5xy + y = 6x - 7y + 4 
தீர்வு : 

( i ) 2x - 3y = 6 
இருபுறமும் x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 

dy 
2.1 - 3 

என்று பெறலாம் . 
dx 


i.e. 


2 = 3 


dy 
dx 


2 


i.e. 


dy 
dx 


II 


( ii ) x + 3x2y = 10ys 

இங்கு , y- ஐ X- ன் சார்பாக எழுதமுடியும் என்று கொள்வோம். 
எனவே , x- ஐப் பொறுத்து வகையிட , 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


557 


d 

( 38 + 3xy ) = 10 * ( ** ) என்றாகும் . 


dx 


i.e. 3x + 3 


dy 


( 


* 2 


ax + y 2x )) 


10 ( 3y " ) 


dy 


i.e. 


dy 
dx 


( x2 


10y ) = 


( x + 2xy ) 


dy 


( x + 2xy ) 
(x- 10y ) 


dx 


( iii ) 2xy + y * = 3x + y - 5 

இரண்டு பக்கங்களும் X- ஐப் பொறுத்து வகையிட , 
2 ( dy dy 

dy 
1y + x + ( 2y ) 

3.1+ 
dx 

dx 


( 1 ) 
i.e. (2x + 2y - 1) 


dy 
dx 


= (3-2y ) 


. 


dy 

( 3-2y ) 
i.e. 

dx ( 23+ 2y - 1 ) 
( iv ) 7x - 5xy + y : 

5xy + y = 6x - 7y + 4 
இருபுறமும் x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 

dy 

dy 
7 ( 23 ) - 5 1y + x + 2y 

dx 

dx 


dy 
6.1 - 7as 


( 6 + 5y - 14x ) 


i... ( 2y - 5x + 7 ) * 

* 


i.e. 


dy 
dx 


( 6 + 5y - 14x ) 
( 7 + 2y - 5x ) 


dy 
6. கீழ்க்காணும் தொடர்புகளிலிருந்து , - ன் மதிப்பைக் 

dx 


காண்க . 


* 


( i ) 


y 
be 


as + 


( ii ) x_cot y + y = 0 


(ii ) , - t los ( + ) 


558 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


தீர்வு : 


ta 


32 


( 
i 
) 


+ 

be 


= 1 


a2 X 


.. 


i.e. 


(ex) + Convento 
( 6 ) -- ( ) 

de = ( - ) 6 ) 


i.e. 


( ii ) x cot y + y 0 

dy 
... 1 cot y + x - cosec ? y ) 

dx 


dy 
+ 

dx 


= 0 


i.e. 


dy 
( 1 - x cosecy) 

dx 


cot y 


i.e. 


dy 
da 


-coty 
1 - X cosecay 


cot y 


( 
x cosecºy 1 


( iii ) y = x log 


y 
a + bx 


) 


x [ log y - log ( a + bx ) ] 


,, 


dx 


dy 
dx 


= 1. ( log y - log ( a + bx ) ] + x 


* [ ( ) 

- (a + bx) () ] 
los ( atbx ) + ( -) - ( * ) 
( 1-5 ) enero – Joel afbx ) - ( 4 ) 

[:: * --108 ( atbx )] 


bx 


y 
X 


(a t - bx ) 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


550 


== 


y ( a + bx ) - bx 

x ( a + bx ) 


i.c. ( ) * 
* = ( -s ) (2th ex ) 

- ( ? ) [ " F- % a + s ) 


14 , Y 


2.5 ஒரு சார்பைப் பொறுத்த மற்றொருச்சார்பின் வகைக்கெழு 
காணுதல் 

என்பன ஏதேனும் இரண்டு x- ன் சார்புகளாக இருக் 
கட்டும் . 

பின் , x- ஐச் சார்ந்த u , v எனும் மாறிகளின் வகைக் 
கெழுக்களைக் காணமுடியும் . எனவே , x- ல் ஏற்படும் A : எனும் 
கூடுந்தொகைக்குத் தகுந்தாற்போல் , u , v இவற்றில் ஏற்படும் 
கூடுந்தொகைகள் AU , AV என்றிருக்கட்டும் . 


9. இப்பொழுது , 


Au 


Au Ax 
Δx Δν 


Δν 


( 


Δu 
Δx 


= 


( 
4 
) 


Δν 
Ax 


மேலும் , Ax பூஜ்யத்தை 

அணுகும் போது , Au , AY 
இரண்டுமே பூஜ்யத்தை ஆணுகுமாதலால் , Ax - 0 எனும்போது 
எல்லை காண , 


Au 


L 


Lt 


AU 


// 


Ax - O 


Lt 
Ax - O 


Δν 


A ! 


Lt 


2 ) 


i.e. 


Lt 


== 


Δν -40 Δν 


Ax + of AR 

AV 
Ax + o | Ax 


LI 


. 


. 


560 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


du 
dx 


i.e. 


du 
dy 


( 10 ) 


இங்கு வலது புறத்திலுள்ள தொகுதி , பகுதியில் காணப்படும் 
எல்லைகள் இரண்டும் உளதாயிருப்பதால் , இடதுபுற எல்லையும் 
இருக்கவேண்டும் என அறிகிறோம் . அதாவது , v- ஐச் சார்ந்த 

du dy 
u- ன் வகைக்கெழு இருக்கும் என்றும் , அதன் மதிப்பு 

dx dx 
இவற்றின் விகிதத்திற்குச் சமம் என்றும் தெரிகிறது . 
குறிப்பு : 
இதேபோன்று , x , y என்ற மாறிகளை வேறு ஏதேனும் ஒரு 

dy 
சாராமாறியின் மூலம் கொடுக்கப்படினும் , -ன் மதிப்பை அச் 

dx 
சாரா மாறி மூலம் காண முடியும் , எடுத்துக்காட்டாக , 

4 ( t ) , y = V ( 1 ) 
என்று கொடுக்கப்பட்டால் , t- ஐச் சார்ந்த x , y ஆகிய மாறி 
களின் வகைக் கெழுக்களைப் பெறலாம் . பின் y- ன் வகைக்கெழு , 


( 


dy 
dt 


) 


dy 
dx 


dx 
dt 


என்ற தொடர்பிலிருந்து கிடைக்கப்பெறும் . 

இங்கு , t எனும் சாரமாறி துணை அலகு ( Parameter ) எனப் 
படும் . வட்டம் , பரவளையம் , நீள் வளையம் போன்ற வளை வரை 
களின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளியையும் இத்தகைய துணை 
அலகின் மூலம் குறிப்பிடுதல் வழக்கமாகும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
7. கீழேக் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்புகளிலிருந்து v- ஐச் 
சார்ந்த u- ன் வகைக்கெழு காண்க . 


sin x 


( i ) u = a 


; 


V = COS X 


( ii ) u = tan 


tan- ( ) ; 


y = sec - 1 


1 
2x2 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


551 


தீர்வு : 


sin x 


( i ) u = a 


x- ஐச் சார்ந்த வகைக் கெழு காண , 
du 

d 

log a ( sin x ) 
dx 

dx 


sin x 


sin x 


log a cos x 


இதேபோன்று , 


v = COS என்பதால் . 


dy 
dx 


sin x 


இப்பொழுது , 


du 
dy 


== 


du 
dx 
dv 
dx 


( 2 ) 


sin x 
a log a cos x 

sin x 


sin x 


log a cotxa 


( ii ) 


11 = tan - 1 


( 5 ) 


du 
dx 


( + ) ( + ) 


i.e. 


du 
dx 


1 
1 - x + x 
1- x 


2 


( 1-3 ( 1 ) - 20-23 ) 


( 1-3 ) 


க.ஓ. அ . - 36 


562 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( 1 - x ) -- x2 

VI - x2 


1 


1-3 


2 


y = sec - 1 


( 28 


1 
23 - 1 


* EM- - ( 5 ) 

[ ] ( 4 ) 


== 


- 1 
( 2x - 1 ) 


2 


( 2x - 1 ) 

( 2x2 - 1 ) 
( 2x - 1 ) 


V 


2 


3 


== 


( 282 - 1 ) ( -4x ) 
4x2 - 4x+ ( 2x - 1 ) 


2 


// 


- 4x 
2 : 1-2 


2 


= 


01 


x2 


எனவே , 


du 
dy 


1 


( * ) ( - ) 
( * ) ( - ) 


2 


குறிப்பு : 


மேலே கொடுக்கப்பட்ட சார்புகளில் ஒரு துணையலகை 

du 
அறிமுகப்படுத்துவதன் மூலம் -ன் 

dy 

மதிப்பை எளிதில் பெற 
முடியும் என்பதைப் பின்வரும் விளக்கத்திலிருந்து அறியக்கூடும் . 


வகைக்கெழு காணுதல் அல்லது வகையிடல் 


563 


u = tan - 1 


( - ) 
( * ) 


V 


sec - 1 


இவ்விரண்டிலும் x = cos G என்றிடுவோம் . 


.. u = 
= 


tan - 1 


cos 0 
1- cos 9 


( 
( S 


cose 


== 


tan - 1 


sing 





tan - 1 ( cot 0 ) 


tan - 1 


i.e. 


t = 


என்று கிடைக்கும் . 


(1an ( + - )] 
( * -0 ) 

( - ) 
( 203-1 ) 


இதேபோன்று , v = 


sec - 1 


sec - 1 


1 


== 


Sec - 1 


cos 20 ) 


sec - 1 ( sec 22 ) 


i.e. 


y = 28 என்றாகும் . 


இப்பொழுது u , v இரண்டும் 9 - ன் சார்புகளாக உள்ளன . 
எனவே , 8 - ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


du 

dy 
= ( -1 ) , = 2 என்று கிடைக்கும் . 
do 

do 


du 
de 


du 
dy 


( 
( 2 


( -1 ) 


என்று தெரிகிறது . 


dy 


da 


கணிதம் 


584 


ஓர் அறிமுகம் 


dy 
பின் வரும் .y- ன் மதிப்புகளிலிருந்து ax 

-ன் மதிப்பைக் 


8 . 


கணக்கிடு . 


( i ) x = 

x = a cose , y = b sin a 
( ii ) x = ate , 

y = 2at 
( iii ) x = ( 3sin t - sint) , y = ( 3 cos t - coset) 


தீர்வு : 
( i ) - 

= b sin a 
9- வைச் சார்ந்த வகைக்கெழுகாண , 
dy 

- = b cosa என்று கிடைக்கும் . 
de 


இதேபோல , x = a cos ) என்பதால் , 


dx 
do 


II 


a sin a 


என்றாகும் . 


இப்பொழுது . 


dy 
dx 


= 


( 2 ) 
( 45 ) 


i.e. 


dy 
dx 


b cos 9 

a sin 


( 


( - ) ot 9 


( ii ) y = 2 at ; 


dy 
dt 


2a.1 = 2a .( t- ஐப் பொறுத்து 


வகையிட ) 


x = at ? ; 


dx 
dt 


= a ( 21 ) = 2 at 


dy 
இப்பொழுது , de 


( * ) 
( 4 ) 

- 


i.e. 


dy 
ds 


2a 
2at 


வகைக்கெழு காணுதல் அல்லது வகையிடல் 


565 


( iii ) y 

= 3 cost - cost 
இருபுறமும் 1 - ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


dy 


3 ( - sin t ) - 3 cos " t ( - sin t ) 


dt 


3 sint + 3 sint cost 


- 3 sint ( 1 - cost) 


3 Sint sinet 


== 


3 sinst 


3 sint 


sint 


dx 
dt 


/ 


3 cos t - 3 sin i ( cos I ) 


= 


3 cost ( 1 


sins t ) 


= 


3 cos t ( cos " t ) 


== 


3 coss t 


இப்பொழுது , 


2 


dy 
da 


( * ) 
( 4 ) 


== 


3 sinst 
S coss 1 


tant 


= uy 


2.6 மடக்கையைப் பயன்படுத்தி வகைக்கெழு காணுதல் 

y = என்றும் , u , V என்பன வகைக் கெழுக்களையுடைய 
இரண்டு x- ன் சார்புகளாகவும் கொடுக்கப்பட்டிருப்பதாகக் 
கொள் வோம் . இங்கு , ஒரு 

சார்பின் 

படியும் x- ன் சார்பாக 
உள்ளது . எனவே இத்தகைய சார்புகள் , இதுவரைப் பார்த்துள்ள 
எந்த அமைப்பிலும் இல்லை என்பது நன்குவிளங்கும் . ஆகையால் , 
இவற்றின் வகைக்கெழு காண்பதற்குமுன் , மடக்கை எடுப்பதன் 
மூலம் தெரிந்த அமைப்புக்கு இச்சார்பை மாற்ற முடியும் . அதன் 
பின்னர் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுவைப் பெற வேண்டும் . 
இவ்வாறு ,, 


y = u என்பதால் , 


log y = 


= y log u என்றாகும் . 


586 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , x- ஐச் சார்ந்த வகைக்கெழுகாண , 
1 dy 


y dx 


( log u ) 


= ( 4 ) 

) log u + ( H * ) 

( 3 ) + * ( ) 
* * = > [[log # ) ( # ) + : ( * ) ) 

[ ( log un)( * ) + * ( 1 ) ) 


u 


குறிப்பு : 

இவ்வாறு , முதலில் மடக்கை எடுத்து , பின் வகைக் கெழு 
காண்பதன் மூலம் , மிகவும் கடினமான பல சார்புகளின் வகைக் 
கெழுக்களைக்கூட எளிய முறையில் பெற முடியும் . எடுத்துக் 
காட்டாக , பல கடினமான சார்புகளின் பெருக்குத்தொகை , ஈஷ 
இவற்றால் அமையப்பெறும் சார்புகள் , மாறிகளின்படி கடினமான 
மூலங்களாக அமைந்துள்ள சார்புகள் ஆகியவற்றின் வகைக் 
கெழுக்களை இம்முறையில் எளிதில் காண முடியும் . 

பின் வரும் 
எடுத்துக்காட்டுகள் மூலம் இம்முறை நன்கு விளக்கப்பட்டுள்ளது . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
9 . பின்வருவனவற்றின் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக்களைக் 
கண்டுபிடி . 


ex 


cot x 
( i ) ( 1 + x ) * ( ii ) ( tan x ) cot 

( 212 - 1 ) * ex 
( iii ) X 

( iv ) 

( x +7 
தீர்வு : 
( i ) y = ( 1 + x ) x எனக் கொள்வோம் . 
இரு புறமும் மடக்கை எடுக்க , 

= x log ( 1 + x ) என்று பெறலாம் 
x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


. 


iog y 


1 dy 


** 


( 1 ) log ( 1 + x ) + x 


( + ) 


y dx 


1 + x 


வகைக் கெழு காணுதல் அல்லது வகையிடல் 


587 


dy 
d.x 


log (! + x) + ( 

+ ( + 1) 
» [105 (1 (*** )] 

x ) [ log (1 + + ( 1 + x ) ] 


log ( 1 + x ) + 


= ( 1 + x ) * log ( 1 + x ) + 


cotx 
( ii ) y = ( tan x ) 6T GOT . 


.. 


log y = cot x log tan x 
x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


1 dy 


1 
= cot x 

tan x 


sec x + log tan x ( -cosecx 


y dx 


= cosecax 

cosecºx log tan x 
= cosecºx ( 1 - log tan x ) 


dy 

= y cosecºx ( 1 – log tan x ) 


dx 


cotx 
( tan x ) cosecºx ( 1 – log tan x) 


cotx 


ex 


( iii ) 


V = x TOOT . 


ex 


... 


log y = log ( x ) 


= ex log x 


x- ஐப் பொறுத்து வகையிட , 


+ ( ex ) log x 


g -- ( - ) + 

* ) ) 
= « ( + log x)) 
in = ye ( + log 

*** ( + log x) 


+ log x 


568 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


== 


- 


log 


[ * 


" ) 


( 2x " -1 ) * ex 
( iv ) y 

( x + 7 ) 
எனவே , 

( ( 2x - 1 ) * e + 
log y = 

( x + 7 ) 
log [ ( 2x " -1 ) * e1x ) - log [ ( x + 7 8 ] 
log( 2x - 1 ) * + -log( ex) -8log ( x + 7 ) 

5 log ( 2x ? - 1 ) | 4x log e - 8 log ( x + 7 ) 

x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 
1 dy 1 

1 
5 

8 
y dx 

2x2 - 1 


= 


( ) 

x + 7 
+ 4- ( 7 ) 


20x 
( 2x2 - 1 ) 


( log e = 1 ) 


20x ( x + 7 ) +4 ( 2x2 - 1 ) ( x + 7 ) - 8 ( 2x - 1 ) 

( 23 - 1 ) ( x + 7 ) 
4 ( 2x8 + 15x2 + 34x - 5 

( 23 - 1 ) ( x + 7 ) 


dy 
dx 


= y 


4 ( 2x8 + 15x + 34x - 5 ) 

( 2x ? - 1 ) { x + 7 ) 


( 2x2 - 1 ) ex 4 ( 2x + 150 + 34x - 5 ) 
( x + 7 ) 

( 2x ” -1) ( x + 7 ) 
4e4x ( 212-1) 

( 2x : + 15x2 + 34x- 5 ) 
( x + 7 ) 


dy 

-ன் 
10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்புகளிலிருந்து , 

ds 


மதிப்பைக் காண்க . 


( i ) yx = aY 


( cos x ) ... to a 


( ii ) y = (cos x ) ( cosx ) 


தீர்வு : 


( i ) yx = xY 

x log y = y log x 


569 


வகைக்கெழு காணுலல் அல்லது வகையிடல் 


அடுத்து x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


1 dy 


- 


1 


1.log y + x 


dy 

log x + y 
dx 


y da 


i.e. 


logy 


( * - logx) * = ? 
( - > los *) * = ( -logy ) 


i.e. 


y 


dy 
dx 


x log y 
x - ylog x 


3 ) 


8 


( cos 


( cos x ) .... 

( cos x ) 
(( ii ) y = ( cos x ) 

இங்கு cos x- ன் படி முடிவிலி வரை செல்வதால் , cos x- ன் 
படியையே y எனக் கொள்ளலாம் என்பது கொடுக்கப்பட்ட 
தொடர்பிலிருந்து நன்கு விளங்கும் . ஆகையால் ,, 


y = cosx ) என்றாகும் . 
இருபுறமும் மடக்கை காண , 
log y = y log ( cos x ) என்று கிடைக்கும் . 
x- ஐப் பொறுத்து வகையிடுவோமானால் , 
1 dy dy 

1 
log cos x + y ( -sin x ) 

dx 
y 

dx 


* 


( 2 


COS X 


1 


i.e. 


) 
( ) * 
( 1-1}ps cos ) 


log cos x 


- y tan x 


y 


dy 


i.e. 


-ỳ tanx 


dx 


i.e. 


dy 
dx 


== 


yatan x 
( 1 - y log cos x ) 


1 . 


பயிற்சி 
அடிப்படைக் கோட்பாட்டிலிருந்து , பின்வரும் சார்பு 
களின் வகைக்கெழுக்களைக் கண்டுபிடி . 

VE 
( i ) 33 

( ii ) amx ( iii ) e 
( iv ) cot 30 ( v ) sec ( 2x- 3 ) ( vi ) tan ( xº ) 


570 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


2 . 


கீழ்க்காணும் சார்புகளின் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுக் 
களைக் கணக்கிடு . 


3 


. 


1 


( i ) 6x9 


2x + 


( iii ) ( x2 

( x2 - 3 ) ( 2x + 1 ) 


( ii ) ( 

( -- *) 

(- + + + ) 
( vi ) ( x ^ -2x ) (x -- ) 


( iv ) 


| 


( v ) 


( * = *) 


பின்வருவனவற்றை x- ஐப் பொருத்து வகையிடுக . 


1 


( i ) > e - x + 2 ( ii ) - logx + 5e * 


( iii ) 3 log x - ex - 7 cos x 


( iv ) 2 sin x + 4x5 


+ 5 cotx 


4 


( v ) ( ax ) " + r log x + tan x 
( vi ) 4x2 3 cos x + e + 2 cosec x 


4. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சார்புகளை x- ஐப் பொறுத்து 

வகையிடுக . 

( i ) ( 1 + x2 ) ( 1 - 211 ) ( ii ) x2 sin x 
( iii ) cosx log x 

( iv ) 2x cosx – xº sinx 
( v ) xex sin x ( vi ) ( 2x 1 ) ( 3x + 7 ) ( 4x2 - 3 ) 


sin x 


+ 2 


( vii ) 


( viii ) 


1 + y 
1- 2 


( ix ) 


3 cosec x 
7 + 3 cot x 


X 


( x ) 


x4 - 6 + x - 3 
2x - 1 + x - 1 ) 


( xi ) 


ex + sin x 
secx - X 


5 


( xii ) 


( x - 1 ) ( x - 2 ) 
( x + 1 ) ( x + 2 ) 


5. பின் வரும் சார்புகளின் x- ஐச் சார்ந்த வகைக் கெழுக் 

களைக் காண்க . 


( i ) ( ax + bx + c) ( ii ) sin ( a + bxn ) ( iii ) cosecsx 


வகைக்கெழு காணுதல் அல்லதுவ கையிடல் 


57 1 


( iv ) ✓tan x 

( v ) cos ( log x ) ( vi ) sinº 8x 
( vii ) ( 2x + 1 ) ! ( rº – 1 ) ( viii ) ( 8x + 5 ) 4 7x - 1 

) 


х 


( ix ) 


✓2x - 1 


( x ) cosa 3x sec 5x 


( xi ) log ( 


1 + cos x 
1 


sin x 


) 


( xii ) x8 e8x sin 8x .. 


. 


dy 
8. கீழ்க்காணும் y -ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒப்ப உன் 

dx 
மதிப்பைக் கண்டுபிடி . 


3x - 1 


( i ) sin - 1 


( 842 ) 


( ii ) Vi * ?. cos -ix 


( iii ) tan - ( eex ) 


( iv ) sec - 1 ( log x) 


( v) tan 


( vi ) sin- ( 2xV 1 - x2) 


) tan-(3 ) 
( vii) tant ( Fe ) 

* -- 


( viii ) sin- (3x - 4x ) 


7. y எனும் மாறியின் மதிப்பு பின்வருமாறு இருக்குமானால் 
dy 

-ன் மதிப்பு காண்க . 
dx 


( i ) x6 + sinx 


( ii ) sinx . sin 2x . sin8 x . sin4x 


( iii ) 


x8 V2 + 3x 
( 2 + x ) ( 1 - x ) 


( iv ) * 


( v ) ( log x ) * 


( vi ) 10 18x - 1 ) 


x . 8x8 + 4 
( vii ) 

√4x² 7 


x * 


( viii ) 


logx 
( tan x ) 


( ix ) 


ex2 . tan -ir 
Natxo 


( x ) 


sinx 
( xi ) x log xe 


log logx 
( xii ) x 


572 


கணிதம் ஓர் அறிமுகம் 


3. கீழே கொடுக்கப்பட்டுள்ள x , y என்ற மாறிகளுக் 

கிடையே உள்ள தொடர்புகளிலிருந்து உன் 


பைக் காண்க . 


( i ) x2 + y2 


= a2 


( ii ) x2 + y3 + 2gx + 2fy + c = 0 


2 


( iii ) ya 


= 4ax 


( iv ) xy = c 


2 


y2 


( 


( v ) 


x2 
a2 


== 


1 


b2 


( vi ) ax + 2hxy + by + gx + 2fy + c = 0 
( vii ) x + y 

3 Saxy ( viii ) ( x + y ) = a ( x - y " ) 
( ix ) 27ay2 4 ( x - 2a ) 
( x ) ( ax ) * + (by ; 

) 


( a ) - be 


9. x , y- ன் மதிப்புகளை துணையலகின் மூலம் பின் வருமாறு 

கொடுக்கப்பட்டிருந்தால் , x- ஐச் சார்ந்த y- ன் வகைக் 
கெழுவைக் கண்டுபிடி . 


C 


( i ) x = ct , y = 

= 

t 
( ii ) x = a sEC 8 , y = b tane . 

b a 
( iii ) x = a cos : 6 , y = b sin : 0 . 
( iv ) x = 2 sin t , 

y = cos 2t . 
( v ) 

9 
cos G + log tan 

2 


2 ) , 


y = a sin e . 


( vi ) x = a ( a + sin a ) , y = a ( 1 - cos 9 ) . 


Sat 


( vii ) x = 


1 + 13 , y = 


Sat2 
1 + 18 


( viii ) x = a ( 2 cos 9 + cos 28 ) , 


y = a ( 2 sin 9 + sin 28 ) . 


10. ( i ) ( x- ஐச் சார்ந்த ex- ன் வகைக்கெழு காண்க . 

( ii ) x -ஐச் சார்ந்த + 1 - ன் வகைக்கெழு காண்க . 


. 


வகைக்கெழு காணுதல் அல்லது வகையிடல் 


573 


2 


- 1 


- 


( iii ) tan - 1x- ஐச் சார்ந்த tan - 1 

- * ( V + 


) 


ன் 


X 


வகைக்கெழுவைக் கண்டுபிடி . 
( iv ) x- ஐச் சார்ந்த logiox- ன் வகைக்கெழு என்ன ? 

sin - 1x 
( v ) sin - lx- ஐப் பொறுத்து e -ஐ வகையீடு செய்க . 
2x 

2x 
( vi ) sin - 1 1 + x ) -ஐப் பொறுத்து , tan - 1 

1 
வகையீடு செய்க . 


-)- ஐ 


) - 


* 3 ஐ 


dy 
x = * -5 என்றால் , 

dx 


11 . 


== 


log 
( 1 + log x ) 


என்று 


நிறுவுக . 


COS Y 

COS X 
12. ( sin x ) 

( sin y ) 

என்றால் , 

( cos x cot y 
dy 
+ siny log sinx ) = ( cot y cot x + sin x log siny ) 

dx 
எனக் காட்டு . 


xx 
13. y = * 


........ to o 


என்று கொடுக்கப்பட்டிருந்தால் , 


2 


dy 
dx 


என்று நிரூபி . 
x ( 1 - y logx ) 


14. 11 - x + 11-12 


= a ( x - y ) என்றால் , 


dy 
dx 


1 - y 


என்று நிறுவுக . 


1 


dy 
15. xmy " = ( x + y ) m + P எனில் , x 

dx 


= y என்று காட்டு . 


dy 
dx 


16. y = xtan > என்றால் , 


x + sinx 
1 + cosx 


என்று 


நிரூபிக்கவும் . 


x + 3x 


17.y 


y = 


e 


என்று கொடுக்கப்ட்டால் , 


dy 

= ( 1 + 6x ) y என நிறுவுக . 
dx 


574 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


18 . 


dy 
பின் வரும் தொடர்புகளிலிருந்து 18 


ன் 


மதிப்பைக் 


கணக்கிடு . 


1 


( i ) y = x + x 


( ii ) x y + y Vx = x - Vy 

sin x 
( iii ) y = x 

+ ( sin x ) * 
( iv ) ( x + y ) 4a ( x + y ) 


2 


y 


( v ) 


( sin x ) 


( x + y ) 


விடைகள் 


1 


1 . 


( i ) 


3 


mx 
( ii ) ma log a 


3x 


e 1 


( iii ) 


241 


( iv ) - 3 cosec 30 


( v ) 2 sec ( 2x - 3 ) tan ( 2x - 3 ) 


( vi ) 2x sec ( x ) 


2 
. 


( i ) 54x : - 2 - 


1 
x2 


3 


8 


( ii ) 


3- 312 + 


- 


-- 


2 


4 
2 


( iii ) 6x2 + 2x - 6 . 


( iv ) ( 1-3 ) 


( v ) 


162 
x 


270 
x8 


+ 


144 
15 


24 
x4 


( vi ) 


2V x + 


43 . 


{ x 


2 


( i ) 


mm - 1 


( ii ) 


| 


+ 5ex 


2 


3x 


3 


( iii ) 


ex + 7 sin x 


வகைக்கெழு காணுதல் அல்லது வகையிடல் 


575 


12 
( iv ) v 2 cos x + 20x * + 


-5 cosecx 


to 


hn 


( v ) nanin - 1 + 


of secs x 


X 


( vi ) 8x + 3 sin x + ex 


2 cosecx cot x 


4 
. 


( i ) - 2x ( 1 + 4x ) 


( ii ) x2 cos x + 2x sin x 


COS X 


( iii ) 


- sinx log x ( iv ) ( 2 -- * % ) cos x - 4x sinx 


x 


( v ) e * ( sin x + x sin x + xcos x ) 
( vi ) 96x8 + 192x % - 92x 

38 


4x 


( vii ) 


1 
.x2 

2-1 x cosx 


sin ) ( viii ) 


( 1 - ** ) 


( ix ) 


Scusec x ( 2cosec x - 7 cot x + 3 ) 

( 7 + 3 cot x ) * 
6x - 4x8 + 5x + 12x5 - xs - ex ? + 8x - 2 

* 8 ( 2x - x + 1 ) * 
ex [ 5x4 - x ) + sec x ( 1 - tan x ) ] 

( sec X -- X ) 
6 ( 

x2) 
( x + 1 ) ( x + 2 ) 


( xi ) 


( xii ) 


5. ( i ) 8 ( ax ? + bx + c ) ( 2ax + b ) 

( ii ) nbxn - 1 cos ( a + bx " ) 
( iii ) - 3 cot x cosec x 


secax 


( iv ) 


22 v tan x 


1 


( v ) 


sin ( log x ) 


1 


X 


( vi ) 6 sin 3x cos 3x 
( vii ) 2 ( x® 1 ) ( 2x + 1 ) ( 11x + 4x - 3 ) 

( 3x + 5 % ( 15x + 5x - 12 ) 
( viii ) 

V x – 1 


576 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( ix ) 


( x - 1 ) 
( 2x - 1 ) 


ACCO 


( 
x 
) 


sec ô x ( 5 cosa 3x tan 5x 


3 sin 6x ) 


( 1 - sin x + cos x ) 
( xi ) 

(( 1 + cosx ) = sinx ) 
( xii ) x ^ c8 * ( 8x cos 8x + 3x sin 8x + 8 sin 1x ) 


8 
. 


( i ) 


3 
✓ T5 +-6x -- 9x ? 


x cos - 1 x 
1 + 

Vi x2 


+ * 


хеах 


( iii ) 


( 1 telox ) 


( iv ) 


1 
x log xv ( log x ; * - 1 . 


( v ) 


3 
1 + x2 


( vi ) 


2 
71-72 


3 
71-72 


( vii ) ( viii) 
[ ® + 


7. ( i ) 


( i ) ( 5 + sinx ) 


( 6 + sin x ) 


+ cos x log x 


] 


X 


( ii ) sin x.sin 2x.sin 3x.sin 4.x [ cot x + 2 cot ex 

+ 3 cot 3x + 4 cot 4x ) 
* 8 2 + 3x 

3 

3 
( iii ) 

+ 
( 2 + x ) ( 1 - x ) L * 

1 - X 
2 (2+ 
3x ) 

1 
2 + x 


ol 


+ 


( iv ) ** ( 1 + log x ) 


( v ) ( log x ) * 


» [ log 


1 
log x 


+ log ( log x ) 


] 


2x 


( vi ) 108x - 1 log 10 
x * .31214 4 

4x 
( vii ) + 3 G * +4) - ( 4x2—7 ) 

] 
V4x * —7 

X 
log x 

log tan x ] 
sin x cos x 


x 


1 


( viii ) ( tanx ) log * 


[ 


+ 


வகைக்கெழுக் காணுதல் அல்லது வகையிடல் 


577 


2 
X 
e 


( ix ) 


tan-- x 
V1 + x 


2x + 


1 
( 1 + x® ) tan - ix 


9 


( x ) . 


x - 1 . 

+ log x ( i + log x ) x 


( xi ) esin 


1 

niet 
*** ( ** -) **] 
sin • [ 

[ + los log ] 
(ii) - ( *** ) (iii 

vi 


1 + log x + x log x cos x 


ܫ 


log ( log x ) i + log log x 
( xii ) or 


1 


X 


8. ( i ) 


20 


or 


у 


y 


8 
/ 
a 
a 
la 


2 


( iv ) 


( v ) 


69x 
ay 


x² 


( vi ) 


ax + hy + 8 
hx + by + f 


( vii ) 


ay - x 

- ax 


x ( aº - 2x – 2y8 ) 
y ( as + 2x + 2y ) 


COME ) ( vii ) 
( ix ) $ ( -a) - ( $ ) ( ) * 
9, ( ) - ( ii ) 

( ii ) 5 c 


) ( ) 


cosec ( iii ) 


b 

tan 
a 


lo 
Olav 


( iv ) - 2 sint 


( v ) tano 


( vi ) tan 


2 


( vii ) 


2t - 14 
( 1-21 ) 


( viii ) 


cot 


( 99 ) 


10. ( i ) 2 VX ex 


( ii ) 


4xVx + 1 


( iii) 


1 
2 


log 10 € 


( iv ) 


sin 1 


2x 


( v ) e 


( vi ) 1 


. B. 91. - 37 


578 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


11. ( i ) 1 + x 


$ -2 ) ce - logy 
[ 


sin x [ cos 


sin x 


( ii ) xsin x 


cos x log x + 


х 


+ ( sin x ) * [ log ( sin x ) + x cot x ] 


( iii ) 


- 


to y = 50 ) 


x + y2 

3ax 
x + y - Say 


X 


( iv ) 


x - ( x + y ) y cot x 
( x + y) log sin x – 1 


( 
v 
) 


) 


VI Curvy 


1 - y - xy 
1 + x + xy 


3. தொடர்ந்த வகைக்கெழுக் 

காணுதல் 
( Successive differentiation ) 


3.1 


வரையறை 


y = f ( x ) 

f ( x ) எனும் தொடர்ச்சியான சார்பை ஒரு முறை 

dy 
வகையிட dix 

எனும் y- ன் வகைக்கெழு கிடைக்கும் . பொதுவாக , 
dy 

என்ற வகைக்கெழுவும் ஒரு x- ன் சார்பாக இருக்கும் . இதை 
dx 
X- ஐச் 

சார்ந்த -ன் முதல் வகைக்கெழு என்றும் கூறுவர் . 
dy 

என்ற x- ன் சார்பும் வகையிடத்தக்கதாக இருக்குமானால் , 
dx 

d dy 
இதன் வகைக் கெழுவாகிய 

-ஐ y- ன் இரண்டாம் 
dx dx 

* 
வகைக்கெழு என்கிறோம் . இந்த வகைக்கெழுவைக் குறிப்பிட , 

dey 

dxt > y " , } ,, D ? ( y ) 
எனும் அடையாளங்களில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்துதல் 
வழக்கமாகும் . 


) -ஐ ன் 


1 


d y 
இதேபோன்று , -ம் 


ஒரு 


x- ன் 


சார்பாக 


இருக்கக் 


dx2 


கூடுமாதலால் , அது 

வகையிடத்தக்கதாக இருக்குமானால் , 
அதன் வகைக்கெழுவை y- ன் மூன்றாம் வகைக்கெழு என்பர் . 
அந்த வகைக்கெழுவை , 


9 


dy 


dey 


d 
dx 


( 


) 


D * ( y ) , y , ys 


என்ற குறியீடு 


dx 2 


ds 


களினால் குறிப்பிடுகிறோம் . 


t 


இவ்வாறு , ஒரு கொடுக்கப்பட்ட x- ன் சார்பு அடுத்தடுத்து 
வகையிடத்தக்கதாக இருக்குமானால் , அதன் தொடர்ந்த வகைக் 


( 


580 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


கெழுக்களைப் பெற முடியும் . பொதுவாக , y என்ற x- ன் சார்பிற்கு, 
x- ஐச் சார்ந்த ( n - 1 ) - ஆம் வகைக்கெழு உளதாயிருந்து , மற் 
றும் அது வகையிடத்தக்கதாகவும் இருக்குமானால் , அதன் வகைக் 
கெழுவை y- ன் n- ஆம்வகைக்கெழு என்று அழைக்கிறோம் . n- ஆம் 

dny 
வகைக்கெழுவைக் குறிப்பிட , xn , 

Dா ( y ) , y " , y . எனும் குறியீ 
டுகள் பயன்படுத்தப்படுகின்றன . 


இம்மாதிரி கிடைக்கப்பெறும் X- ஐச் சார்ந்த y- ன் வகைக் 
கெழுக்களாகிய yl , y2 , ys 

........ ya என்பனவற்றை y- ன் 
தொடர்ந்த வகைக்கெழுக்கள் அல்லது அடுத்தடுத்த வகைக் 
கெழுக்கள் என்று கூறுகிறோம் . 


குறிப்பு : 

இங்கு , y = ( u + v ) , அல்லது ( u - v ) என்றிருந்து , u , v எனும் 
x- ன் சார்புகளுக்கு n- ஆம் வகைக் கெழுக்கள் உளதாயிருக்கு , 
மானால் , y- ன் n- ஆம் வகைக்கெழுவும் இருக்கும் என்றும் , மற்றும் , 


yn = ( ua + vn ) , அல்லது ( un - va ) என்பதாகும் என்றும் 
கொள்வோம் . இது ஒரு அடிப்படை முடிவாகும் . 
3.2 சில திட்ட அமைப்புச் சார்புகளின் n- ஆம் வகைக்கெழு 

காணுதல் 
1. y = ( ax + b ) m என்றால் , yn = arm ( m 

arm ( m - 1 ) ( m - 2 ) 

( m - n + 1 ) ( ax + b ) m - R 
நிரூபணம் 


ர = ( ax + b ) m 


ஒரு முறை X- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 
dy 

d 
= m ( ax + b ) m - 1 ( ax + b ) என்று பெறமுடியும் 
dx 

dx 


i.e. y = m ( ax + b ) m - 1 a 

= am ( ax + b.m - 1 


day 


மேலும் , 


d 
dx 


dy 
dx 


dx2 


( 2 


d 
dxs 


[ am ( ax + b ) m - 1 ] 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


581 


= am ( m - 1 ) ( ax + b ) m - 2 a 

= a m ( m - 1 ) ( ax + b ) m - 3 
இதேபோன்று , ys = a m ( m - 1 ) ( m- 2 ) ( ax + b ) m - 8 
என்று நிறுவலாம் . 


இவ்வாறு , அடுத்தடுத்த வகைக்கெழு காண்போமானால் , 
இறுதியாக , yn = ar m ( m - 1 ) ( m - 2 ) ......... ( m - n + 1 ) 
( ax + b ) m - 1 என்று உய்த்தறிகிறோம் . 


துணை முடிவு : 

ர = ( ax + b ) " என்று கொடுக்கப்பட்டால் , பின் 
yn = ar | n என்று கிடைக்கப்பெறும் . 


2 . 


y = 


= ex என்றால் , y = areax 


நிரூபணம் 


y 


= eax 


இச்சார்பை -ஐப் பொறுத்து அடுத்தடுத்து வகையிட , 

d 
y 

dx 

( ax ) = eax a என்றும் , 


= eax 


y 


d 

( eax a ) = a ( eax a ) = a eax என்றும் , 
dx 


d 
J3 (aea ) 
dx 

a ( eox a ) = aseax என்றும் கிடைக்கும் 
என்பது நன்கு விளங்கும் . 

இவ்வாறு தொடர்ந்து செல்வோமானால் , 


yr = ar eax என்றிருக்கும் என அறிகிறோம் . 


3 . 


y 


1 

எனில் , ya 
( ax + b ) 


( - 1 ) | n a 
( ax + b ) +1 


நிரூபணம் 


y 


== 


1 
a x + b 


( ax + b ) -1 


Yı 


( - 1 ) ( ax + b ) -3 


d 

( ax + b ) 
dx 


582 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


i.e. y = 


( -1 ) ( ax + b ) -2 ( a ) = ( - 1 ) a ( ax + b ) -3. 

d 
( -1 ) a dx 

( a x + b ) -- 


மீண்டும் , y2 = 


( -1 ) a [ ( - 2 ) ( a x + b ) -3 a ) 
( - 1 ) ( - 2 ) a ( ax + b ) -3 


இதேபோன்று , 

13 = ( - 1 ) ( - 2 ) ( - 3 ) as ( ax + b ) -4 
என்று கிடைக்கும் . 
இவ்வாறு அடுத்தடுத்த வகைக்கெழுக்களைக் காண்போமானால் , 

yn = ( - 1 ) ( - 2 ) ( - 3 ) ... ( -n ) ar ( a x + b , - ( n + 1 ) ; 
என்று அறியலாம் . 


i.e. yn 


== 


( -1 ) 1 ( -1) 2 ( -1) 3 .... 

( - 1 ] n ah ( a x + b )-n + 1} 
( -1) ( 1,2,3 

n ) an 
( ux + b + . 

( -1) " mar 
i.e. yn 

( ax + b ) +1 
குறிப்பு : 

இம்முடிவை பிறிதொரு முறையிலும் பெறலாம் . அதாவது 
முடிவு ( 1 ) -ல் m = -1 என்றிடுவோமானால் , 

1 
y = ( ax + b ) -1 

என்றாகும் . 

ax + b 
எனவே , n = ( - 1 ) ( - 2 ) ( - 3 ) .......... ( -1 -n +1 ) 

ar ( ax + b ) -1-1 என்று அறிகிறோம் . 
அதாவது , yn = ( - 1 ) ( - 2 ) ( - 3 ) 

( - njan ( ax + b ) - ( n + 1 ) 
( -1 ) | nar 
( a x + bn+ 1 

( -1 ) -1 In - 1 an 
4. y = log (ax + b ) எனில் , Jா = 

( ax + b ) 
நிரூபணம் 

y = log ( ax + b ) 


= 


. 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


583 


x- ஐப் பொறுத்து வகையிட , 


dy 
- dx 


1 
( ax + b ) 


d 
dx 


( ax + b ) 


1 
( ax + b ) 


a 


i.e. 


y1 


( + ) 


ax + b 


இப்பொழுது , 


yo 


dry 
dxa 


= 


dn - 1 
dxn - 1 


dy 
dx 


== 


dn - 1 
dxn - 1 


ax + b 


== 


a 


da - 1 
dxn - 1 


1 
ax + b 


= 


A 


( ( -1 ) n - 1 | n - 1 al - 1 
( ax + b ) 

( முடிவு ( 3 ) - லிருந்து ) 


- 


அதாவது , 


yn = 


( - ) - 1 | n - 1 an 

( ax + b ) " 


5 . 


( i ) y = cos ( ax + b ) எனும்போது , 


Yn = an cos 


(" + 


+ ax + b 


) 


( ii ) y = sin ( ax + b ) எனும்போது , 


In = an sin 


( " 


2 

+ ax + b 


+5 ) 


நிரூபணம் 


( i ) y = cos ( ax + b ) 


584 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


V 


= 


sin ( ax + b ) 


d 

( ax + b ) 
dx 


sin ( ax + b ) a 


i.e. 


yı = a cos 


( 


M 

+ ax + b 
2 


x + b ) 


இதேபோன்று , 

dey 
dx2 


ya 


4 


d 
dx 


[ - a sin ( ax + b ) ) 


a cos ( ax + b ) a 
a . [ - cos ( ax + b ) ] 
= a [ cos ( * + ax + b ) ] 


i.e. 


y , 


a2 cos 


( 


* 
2 + ax + b 

+ b 
2 


இதேபோன்று , மீண்டும் , y , - ஐ வகையிட , 


m 


y3 = a cos 


( 


3 


2 


+ ax + b 


) 


என்று பெறக்கூடும் . 


இவ்வாறு தொடர்ந்து வகைக்கெழு காண , 


> 


yo 

= an cos 


( 


n 


2 


+ ax + b 


5 ) 


என்று கிடைக்கப்பெறும் . 


இந்த முறையில் sin ( ax + b ) - ன் n- ஆம் வகைக்கெழுவை 
யும் கணக்கிட முடியும் . 


6 . 


( i ) y = eax cos bx என்றால் , 


yo 


( a + b2 ) 2 


eax cosbx + n tan - 1 


ဖေး 


( a )] 


( ii ) y = eax sinbx என்றால் , 


yn 


(a + be ) " cax sin ſbx + n tan - 1 

( 2 ) ] 


தொடர்ந்த வகைக் கெழுக் காணுதல் 


585 


நிரூபணம் : 

y = ex cos bx 
x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 
dy 

( a eax ) cos bx + eax ( - b sin bx ) 
dx 


eax ( a cos bx - b sin bx ) 
அடுத்த வகைக்கெழு காணும் முன்பு , இதை ஒரு திட்ட 
அமைப்பில் எழுதவேண்டும் . எனவே , இதில் a = r cos c , 
b = r sind என்றிடுவோம் . பின் , 
a + ந r2 cosed + r sindu 

= r " ( cosed + sind ) 
i.e. a + b = r " 
i.e. r = Va + 2 ( இங்கு மிகை மதிப்பை மட்டும் 

எடுத்துள்ளோம் ) 
b r sind 
மேலும் , 

= tand 
r cos d 


= 


a 


d = 

= tan - 1 


( 4 ) 


t 


இப்பொழுது , 


dy 
dx 


ea ( r cosd cos bx - rsind sin bx ) 


= reax ( cosa cos bx - sindsin bx ) 


= reax cos ( bx + d ) 


எனவே , 


dey 


d 
dx 


[ reax cos ( bx + d ) ] 


dx2 


. 


= / [ ( aear ) cos ( bx + ) - b sin ( bx + d ) e ] 
= ear [ a cos (bx + d ) - b sin ( bx + d ] 
= r ear [ rcos x cos (bx + d ) -rsind sin ( bx + d ) ] 
= reax cos ( a + bx + d ) 
= reax cos ( bx + 2a ) 


586 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இவ்வாறு , y = eax cos bx என்றால் , 

y = reox cos ( bx - d ) என்றும் , 

y , = re eax cos ( bx + 2d ) என்றும் அறிகிறோம் . 
இதேபோன்று , 

y3 | = rs eax cos ( bx + 3d ) என்று நிறுவ முடியும் . 
இவ்வாறு , அடுத்தடுத்து வகைக்கெழுக்களைக் காண்போமானால் 
yn = rr eax cos ( bx + na ) என்று பெறமுடியும் . 

b 
i.e. y . = ( a2 + be ) 2 car cos 

bx + ntan - 1 
இதேபோன்று , y = ( ax sin bx எனில் , 


( 


) 


a 


. 


y = 


= (a + be) " ed * sin ( bx + m 


bx + n tan - 1 


- ) 


என்று நிறுவிக் காட்டலாம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழ்க்காணும் x- ன் சார்புகளின் இரண்டாம் வகைக் 
கெழுக்களைக் கணக்கிடு . 

( i ) y = x cos x ( ii ) ex log x ( iii ) cot x . 
தீர்வு : 

y = x cos x எனக் குறிப்பிடுவோம் . 
இருபுறமும் x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


d 


dy 
dx 


== X 


( cos x ) + cos x 


d 
dx 


dx 


( x ) 


i.e. 


dy 
dx 


= x 

x ( - sin x ) + cos x 


== cos : 


x in x 
மீண்டும் x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண்போமானால் , 


* ( ie ) - 4: ( cos x ) - 


d 
dx 


( x sin x ) 


day 


i.e. 


sin x - [ 1. sin x + x cos x ] 


de2 2 


i.e. 


y , 


- ( 2 sin x + x cos x ) 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


587 


( ii ) y = ex log x எனக்கொள்வோம் . 


முதல் வகைக்கெழு காண , 


dy 
dx 


ex 


A ( log x ) + log : A ) 


1 


== 


ex 


+ logxex 


=* ( * + log x ) 


மேலும் , அடுத்து வகையிட , 


1.e. 


* ( * ) - + [ " ( + + loss ) ] 
* == * ( + log x ) + ( +logs ) * (e ) 

+ c ( 7 + + ) + ( ++ ) 
* (log x + * - + ) 


= cx 


+ 


+ logx 


i.e. 


ye 


( iii ) y = cot x என்க . 
dy 

cosecl x 
dx 


d 
மேலும் , 

dx 


d 


dy 
dx 


- 


as ( cosece ) 


[ 2 cosec x ] 


d 
dx 


( cosec x ) 


2 cosec x ( - cosec x cot x ) 


== 


2 coseca x cot x 


2 . 

X , y- ன் மதிப்புகளை துணையலகின் மூலம் பின்வருமாறு 
கொடுக்கப்பட்டிருந்பதால் , x- ஐச் 

X- ஐச் சார்ந்த y- ன் இரண்டாம் 
வகைக்கெழுவைக் கண்டுபிடி . 


588 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


с 


( ) 


ct , y = 


( ii ) x = a cos80 , y = a sin o 
( iii ) x = a ( 0+ sin o ) , y = a ( 1 – cos ) 


தீர்வு : 


( 1 ) » - , : - ( - ) -- ( - - ) 


х 


= 


ct 


.. 


dx 
dt 


= 0.1 


= C. 


இப்பொழுது ,, 


2 


dy 
dx 


( ) 
( dx ) 


( - ) 


0 


с 


மேலும் , 


dạy 


S 


dx ? 


0 


d 
dx 


de ( dx ) 
che 

( -5 ) 
( - ) 

( ) 


d 
dt 


dt 
dx 


- 


( -1 ) ( --2-8 ) 


1 


2 
13 


11 


ܝ|- 


с 


2 


12 


11 


C18 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


580 


( ii ) y = a sin : 


dy 
do 


d 
a 8 sino 

do 


( sin o ) 


= 


3 a sin ? ( cos O ) 


= 


3 a sin cos 0 


இதேபோல , 


X 


a cos8 0 6T GOT STO , 


dx 

= a ( 3 cos 0 ) ( - sin o ) 
do 


- 3 a cosa sino 


இப்பொழுது , 


dy 
dx 


dy 
do 

dx 
do 


( 


3 a sin cos o 
- Sacos sino 


- tan 0 . 


மேலும் , 


dºy 
dx² 


d 
dx 


( - tan o ) 


d 


do (-tan ) 


do 
dx 


i.e. yg = 


seco 


1 


1 
dx 
do 


( -seca 0 ) 


1 
(-3a cos sin o ) 


1 

sect coseco 
3a 


590 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


( iii ) 


y = a ( 1 – cos ) 


dy 
do 


a [ O - ( - sin O ) )] 


= a sin 0 
x = a ( a + sin o ) 


dx 

= a ( 1 + cos 0 ) 
do 


dy 
de 


6T 607 Cu ,, 


dy 
dx 


= 


( 


dx 
do 


a sin ) 
a ( 1 + cos ) 


2 sin 


0 
2 


COS 


0 
2 


2 cosa 


0 
2 


= tan 


0 
2 


இப்பொழுது , 


day 


d 
dx 


tan 


dx2 


2 


do 
dx 


( 9 ) 
( tan ) 
= ( se 
( sece en 

( auto 
or블 


1 


) 


lou 


1 


i.e. 


ya 


ܘ- 


l 


seca 


o 

1 
2 a ( 1 + cos 0 ) 


1 


1 


sece 


0 


са 


2 cosa 


9 ) 


1 
4a 


sect 


ola 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


591 


y - aemx + be - mx 67 KOT 30 , y , 


9 . 
காட்டு . 


mºy = 0 என்று 


தீர்வு : 


y 


= aemx + be - mx 


dy 
dx 


d 
a 

( emx , + b 
dx 


d 
dx 


( e - mx ) 


= a ( memx ) + b ( - me - mx ) 


dy 


mx 


i.e. 


m ( ae 


be - mx ) 


dx 


dº y 


d 


மேலும் , 


= m 


( aemx 


be - mx ) 


dx8 


dx 


= m ( a (memx ) - b - me - mx ) ] 
= mº [ aemx + be - mx ] 


i.e. 


Yg = my 

m²y = 0 


i.e. 


ys 


4. y = x2 cos x TOT DI 6810.5uULLTO , 
xºy , 

4xy + ( x * + 6 ) y = 0 6 SỔI D Ent64 % . 


தீர்வு - 


y = xº cos x 


.. 


dy 
dx 


( 2x ) cos x + x ( - sin x ) 


i.e. 


Yı 


( 2x cos x - x sin x ) 


day 


அடுத்து , 


d 

( 2x cos x - xº sinx ) 
dx 


dxa 


d 


2 


( x.cos x ) 


d 
dx 


( x® sin x ) 


dx 


= 2 [ ( 1 ) ( cos x ) + x ( sin x ) ] 

[ (2x) sin x + x * ( COS X ) ] 
( 2 cos x 4x sin x 

** cos x ) 


i.e. 


11 


2 


592 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


இப்பொழுது , 


xy , 

4xy + ( x + 6 ) y 
= x2 ( 2 cos x 4x sin x - x cos x ) 

4x ( 2x : os x .x2 sin x ) 
+ ( x2 + 6 ) ** cos x 
2x2 cos x 4xº sin x — x cos x – 8xºcosx 

+ 4.2-8 sin x + x4 cos x + 6x2 cos x 
- O 


NI 


m - 1 


5. y = ( x + V x2 - 1 ) 6760T 360 , ( x2 – 1 ) y + xy ı = møy 
என்று நிரூபிக்கவும் . 

y = (x + 1 ) m 
dy 

d 
= m ( x + V x2 - 1 ) ( x + 7.72-1 ) 
dx 

dx 
i.e. yı = 

m ( x + V72–1 ) " ( 1 + 2 , 2x ) 
= m (x + vx* – 1,m -1 ( V ** — 1 + x) 

V x2 - 1 


m - 1 


т 


( x + V x - 1 ) 
✓ x² – 1 
i.e. I √ x² = 1 = niy [ : y = ( x + x ^ -1 ) ] 
இச்சமன்பாட்டின் இருபுறமும் x- ஐப் பொருத்து வகையிட , 
d 

dy 
dx ( Vi vx : -1 ) 

1 = m 

dx 


i.e. Nx ? I ax 


d 


d 


( 71 ) +91 do 


dx (Wx² - 1 ) 


myi 


i.c. 12-16 )+ax 

[v- 
] (x+12-1) ] 


= m 


2 


m² 


? 


( x - 1 ) y , + .xyı 
ie . 

: 
V21 
i.e. ( x - 

( x - 1 ) ya + xyı 


Porn Vids ( V ) 


may . 


! 


தொடர்ந்த வகைக் கெழுக் காணுதல் 


593 


6. x 


x = y - a siny என்று கொடுக்கப்பட்டிருந்தால் , y , - ன் 
மதிப்பைக் கண்டுபிடி . 


தீர்வு : 


x = y - a sin y 


இங்கு x- ன் மதிப்பு y- ன் மூலம் கொடுக்கப்பட்டிருந்த 
போதிலும் , y என்ற மாறியை x- ன் சார்பாகக் கருதி x- ஐப் 
பொறுத்து வகையிடுவோமானால் , 


1 = 
= 


dy 
dx 


a cos y 


dy 
dx 


(1- a cosy ) 


dy 
dx 


1 


i.e. 


dy 
dx 


== 


( 1 - a cos y ) 


அடுத்து வகையிட , 


* = 4 ( i - deos ) 


== 


-1 
( 1 -a 

- a cos y )) 


d 
dx 


( 1 - a cos y ) 


== 


- 1 
(1- acosy ) 


8 


a sin y 


( a sinly ) 2 

( -tos ) 
a sin y 


( 1- a cosy ) 


i.e. , 


= 


- 


( 1 = a cos y ) 


7. பின்வரும் சார்புகளின் 

சார்புகளின் 7 - ஆம் வகைக்கெழுக்களைக் 
கண்டுபிடி . 


1 
( i ) ( 4x " + 8x + 3 ) 

( ii ) log ( 4-3 ) 
( iii ) sins x ( iv ) sinx cosex ( v ) e4x sinex . 
க . ஓ . அ . - 38 


* 


594 


கணிதம் ஒர் 


அறிமுகம் 


தீர்வு : 


( i ) 


y 


1 
4x2 + 5x + 3 


என்க . 


இப்பொழுது , 


4x + 8x + 3 = 4x2 + 2x + - 6x + 3 

2x ( 2x + 1 ) + 3 ( 2.x + 1 ) 


( 2x + 1 ) ( 2x + 3 ) 


1 
4x2 + 8x +3 


= 


1 
( 2x + 1 ) ( 2x + 3 ) 


என்றாகும் . 


மேலும் , 


1 
4x2 + 8x + 3 


= 


A 
2x + 1 


B 
+ 

2x + 3 


என்க . 


இங்கு , A , B எனும் மாறிலிகளின் மதிப்புக்களைக் கணக்கிட 
வேண்டும் . மேலே உள்ள முற்றொருமையிலிருந்து , 


1. = A ( 2x + 3 ) + B ( 2x + 1 ) என்று கிடைக்கும் . 


இதில் , 2x + 1 = 0 


(i.. 


i.e.x = 


- ) 


என்றிட , 


* 1 = A ( -1 + 3 ) என்றாகும் . 


i.e. 


A = 


1 
2 


இதேபோன்று , 


2x + 3 = 0 


( i.c. 


i.e. x 


2 ) 


என்றிட , 


1 


B ( - 3 + 1 ) என்றாகும் . 


1 


i.e. B = 


19 


எனவே , 


( 2 ) 


( 2 ) 


- 


y 


|| 


( 2x + 11 ) 


2 
( 2x + 3 ) 

என்று அறிகிறோம் . 


தொடர்ந்த வகைக்கெழுக் கானுதல் 


595 


da 

1 
dxn 2x + 1 


11 


1 ( -1) n . 2n 

1 
2 ( 2x + 1 ) +1 

2 

1 
: = ( -1 ) " in 2n - 1 

( 2x + 1 ) * 71 


(-1) n . 20 
( 2x + 3 ) +1 

1 
( 2x + 3 ) n + 1 


( ii ) y 


log ( 4 - x ) 6T SOT & 685 6 uri . 
log [ ( 2 - x ) ( 2 + x ) ] 
log ( 2 - x ) + log ( 2 + x ) 
dn 

dn 
den [ log ( 2 - x ) ] + 

dxn 

[ log ( 2 + x ) ] 


Yn 


11 


( -1 ) -1 | n - 1 (-1)" 

( 2 - x ) " 


+ 


( -1 ) -1 | n - 1.14 

( 2 + x ) " 


= 


In-- 


( -1) -1 
( 2 + x ) " 


.1 
( 2 - x )" 


- ] 


( iii ) y = sinºX GT SOT * . 


1 


11 


( 3 sin x - 


sin 8x ) 


4 


[ :: sin 3x = 8 sin x- 4 sin8 x ] 
3 

1 
4 

sin 3x 


sin x 


4 


3 dn 


.. 


ya = 4 dan 


( sin x) 


1 an 

( sin 8x ) 
4 dxn 


[ .sin ( " * + x ) ] - [ s*sin (" + 8x )] 

che ) ( " * + 8x )] 


3 
4 


sin 


tox 


gn - i sin 


1 


( iv ) y = sinºx cos® X 6T GUT srarGori . 
i.e. y = ( sinºx cos®x ) Cosx 

-as 

( 2 sin x cos .x ) * cos x 


596 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


5 


= 


. 


* ( 


( sin 2x ) 2 cos x 


4 


11 


1 

sin ? 2x cos x 
4 


1 -cos 2 ( 2x ) 

2 


11 


COS X 


4 [ 
[ 1 - c0 

( 2x)] cos 
- [ cos x - cos 4x cos x ] 

5 cos x 


1 


cos 5x + cos 3x 


ll 


100 


2 


be 


11 


1 

cos x 
8 


je 


1 

cos 3x 
16 


1 
16 


cos 5 x 


1 dn 


1 


do 


.. 


Yo = 


8 dxi ( cos x ) 


18 dxn ( cos 3x ) 


1 


do 


16 dxn ( cos 5x ) 


1 


gn cos 


+ 3x 


16 


5n cos 


- 19 cos (no 
on + x ) 

le 
- to [ ecos (" * + x) - 


( 129 8x ) 
( na + 5 * ) 

+ ) 
( * ) ] 


gn cos 


no 
2 


+ 3x 


nos 


5n cos 


21+ 5x 


( v ) y = e ** sinºx 


= e4x 


**** ( 1- сos 24 ) 
( ** ) – ( exx cos 2 x ) 


= 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


597 


dn 


yn 


1 
2 


da 
dxn 


- 


dxn (etx 


( e4x 

cos 2x ) 


를 


( 

23 ) 
- + ( * * (4°+2 + 

( - )] 
( ( as + n tar- } ) ] 


24x cos 


2x + n tan - 1 


n 


믈 


COS 


பயிற்சி 


2 . 


ax இவற்றின் மதிப்பு 


கீழ்க்காணும் சார்புகளின் இரண்டாம் வகைக்கெழுக் 
களைக் கணக்கிடு . 
( i ) x log x ; ( ii ) x ex log x , ( iii ) ( x + 45 ) ( x - 12 ) 
X ,, y- ன் மதிப்புகளை துணையலகின் மூலம் பின்வருமாறு 

dy 
கொடுக்கப்பட்டிருந்தால் 

dey 

dx 
களைக் காண்க . 
( 1 ) x = ats . 

y = 2at 
( ii ) x = a cos G , y = b sin a 

( iii ) x = a ( t - sin t ) , y = a ( 1 + cos t ) 
3. y = 4ax எனில் , ( 1 + y ) -ன் 

மதிப்பைக் 


2 


காண்க . 


4. y = sin ( log x ) என்றால் , xy, + xyx + y = 0 என்று 

காட்டு . 


1 


5. y = 


( a cos kx + b sin kx ) என்றால் , 


X 


y , + 


2 

y1 + key = 0 என்று நிறுவுக . 
x 


8 . tan - lx எனும்போது , ( 1 + x ) y , + 2x y1 = 0 

என்று நிரூபி . 
7. y = e - x cos x என்றால் , y4 + 4y = 0 என்றிருக்கு 

மெனக் காட்டு . 


598 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


y = sin ( m sin - lx ) எனில் , ( 1 - x ) } , - xy1 + n y = 0 . 
என்பது உண்மையென நிறுவுக . 


9. Ky 


X 


b 
xy = ax2 + 

என்ற 

தொடர்பிலிருந்து , 
xºy , + 2 ( xy : - y) = 0 எனும் சமன்பாடு உண்மை 
யெனக் காட்டு . 


dey 


- x* ) 


10 . = sint , y = 

= sin pt என்று கொடுக்கப்பட்டால் , 

dy 
( 1 

+ pl = 0 என்பது உண்மை 
dx2 dx 
யாகும் என நிரூபி . 
11. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சார்புகளின் 11 - ஆம் வகைக் 
கெழுக்களைக் கண்டுபிடி . 
3 

1 
( i ) 

( ii ) 
( x + 1 ) ( 2x - 1 ) 

( 4x2 - 1 ) 
1 
) 

( iv ) 
{ 

( x - 1 ) 

( x - 2 ) 
x2 
( v ) 

( x - a ) ( x - b ) ( x - C ) 


14 


12 . 


பின்வருவனவற்றின் n- ஆம் வகைக்கெழுக்கள் காண்க 
( i ) cos * x ( ii ) sinsx cos * x ( iii ) sin x sin 2x sin 3x 
( iv ) ex sin x sin 2x 

( v ) ex sin ax . 


விடைகள் 


1 


1 . 


( 
i 
) 


( ii ) ex [ ( x2 + 4x + 2 ) logx + ( 2x + 3 ] ] 


X 


( iii ) 6 ( x - 4 ) 


2 .. 


(i) - 


1 
2a13 


b 


b 


( ii ) 


( 
) 


cot 9 , 


| 


cos :ce 


a 


a2 


( iii ) 


cot 


cosec4 


( 2 ) 


( A ). 4 
- * (x + 2) 


, 


3 . 


தொடர்ந்த வகைக்கெழுக் காணுதல் 


599 


Įi . 


( i ) (-1) 


( iii ) 


( iv ) ( -1 ) " In 


a8 


( v ) ( -1 ) " in 

( 


( 4-0 ) ( a – c ) ( x - a ) " + 1 


12 . 


( i ) 220-2 


COS 


+ 2n - l cos 


( ii ) 


[ ( + 3port ] 
( ii ) ( -2 ) in lex + 1jat1 

[ text ! - ( x - 1) ] 
( " [ ampi - ( +4)** ] 
(-1 10 [ 63–2 . - (x = 131] 

- E [ (a−b) ca -op : ] 
( 4x + 5 ) 

( 2x + ) 
* [ sºsinx ( 8x +" * ) 
+ 2.8 " sin ( 8x + » ) +4 *** sin (( 4x ++ ** ) 

( mm ] 
(ii) 4 [4 

4osin ( 4x + n ) 

sin (es + n ) - 8 » sin ( 6x + " ") ] 
(iv ) $ [ 25 cos(x+ " ) 

- 102 cos ( 8x + n tan - 18 ) ] 
w ** {8( 26 + »* sin [ 
[ a ( :) ] 

[ sax+ n tan- ( * ) ]} 


- 6.2n sin 2x + 


+ 2n sin ( 2.0 t n 


axbn tan - 1 


1 


( 25 + 9a2 ) sin 


4. வகைக்கெழுவிற்கு வரைகணித 

விளக்கம் காணுதல் 
( Geometrical interpretation of the derivative ) 
4.1 . வகைக்கெழுவும் , தொடுகோட்டின் சாய்வு விகிதமும் 

y = f ( x ) என்பது ஒரு கொடுக்கப்பட்ட x- ன் சார்பாக இருக் 
கட்டும் . இச்சார்பின் முதல் வகைக்கெழு உளதாயிருப்பதாகக் 
கொள்வோம் . பின் , இச் சமன்பாட்டினால் குறிக்கப்படும் வளை வரை 
தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்பது நன்கு விளங்கும் . 
இவ்வளைவரையின் ஒரு பகுதியை படத்தில் காட்டியுள்ள வாறு 
எடுத்துக்கொள்வோம் . வளைவரையின் மீதுள்ள A என்பது ஒரு 
நிலையான புள்ளியாகவும் , P என்பது ஒரு நகரும் புள்ளியாகவும் 
இருக்கட்டும் . மேலும் , P- க்கு மிக அருகில் Q எனும் புள்ளியை 


YA 


14 


7 
. 


L M 


+ 


படம் -2 


எடுத்துக்கொள்வோம் . இவ்வளை வரைக்கு P- ல் வரையப்படும் 
தொடுகோடு X- அச்சை T- ல் வெட்டட்டும் . மேலும் P. Q என்ற 
புள்ளிகளிலிருந்து வரையப்படும் செங்குத்துக் கோடுகள் X 
அச்சை முறையே , L , M எனும் புள்ளிகளில் வெட்டுவதாகக் 
காள்வோம் . P- யிலிருந்து QM- க்குச் செங்குத்தாக PR என்ற 


வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


601 


கோட்டை வரைவோம் . X- அச்சுடன் PQ என்ற நாண் உண் 
டாக்கும் கோணத்தை 9 என்றும் , PT எனும் தொடுகோடு உண் 
டாக்கும் கோணத்தை என்றும் குறிப்பிடுவோம் . 


இப்பொழுது , P , என்பன வளைவரையின் மீது மிக அருகில் 
அமைந்துள்ள இரண்டு புள்ளிகளாதலின் , அவற்றின் ஆயக் 
கூறுகளை முறையே ( x , I ) , ( x + Ax , y + Ay ) என்று எடுத்துக் 
கொள்ளலாம் . இங்கு Ax , Ay என்பன மிகச் சிறிய மதிப்புகள் 
என்பது நன்கு விளங்கும் . இப்படத்திலிருந்து , 

OL = x , LP = y , OM = x + Ax , MQ = y + Ay 
என்று தெரியும் . 


மேலும் , PR = LM = OM - OL = Ax என்றும் , 

RQ = MQ - MR = MQ - LP = Ay என்றும் அறிகிறோம் 


எனவே , செங்கோண முக்கோணம் PRQ- லிருந்து , 


tan RPo - Ro 


RQ 

; 

tan 0 = 
PR 


Ay 

என்று பெறலாம் . 
Ax 


இப்பொழுது , Q எனும் புள்ளி P என்ற புள்ளியை நோக்கி 
வளை வரையின் மீது நகருவதாகக் கருதுவோமானால் , QP என்ற 
நாண் X- அச்சுடன் உண்டாக்கும் கோணமாகிய 9 - ன் மதிப்பு 
மாறிக்கொண்டே செல்லும் என்பது விளங்கும் . இறுதியாக 

என்ற புள்ளி P- ஐ வந்தடையும் எல்லை நிலையில் , 9 - ன் மதிப்பு 
V- க்குச் சமமாகும் . ஏனெனில் , இந்நிலையில் , QP என்ற நாண் 
PT எனும் தொடுகோட்டுடன் சேரும் . மேலும் , இந்நிலையில் 
AX , A என்பன பூஜ்யத்தை அணுகும் என்று தெரிகிறது .. 
எனவே Ax - 0 எனும்போது எல்லை காண்போமானால் , 


Ay 
Ax 


Lt tan = Lt 
Ax- + 0 Ax0 


என்று பெறக்கூடும் . 


i.e. 


Lt tang 
- 


dy 
dx 


i ... 


tan y 


dy 
dx 


டா 


602 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


ஆனால் . tan V என்பது / = f ( x ) எனும் வளை வரையின் 
மீதுள்ள P என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் 
சாய்வு விகிதமாகும். ( அல்லது சரிவு எனப்படும் ) . எனவே , P எனும் 

dv 
புள்ளியில் பெறப்படும் --ன் மதிப்பும் , P- ல் வரையப்படும் 

dx 
தொடுகோட்டின் சரிவும் சமமாகும் என்பது நன்கு விளங்கும் . 
இவ்வாறு , ஒரு கொடுக்கப்பட்ட வளை வரையின் மீதுள்ள 
ஏதேனும் ஒரு புள்ளியில் காணப்படும் வகைக்கெழுவின் மதிப்பு 
அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் சாய்வு வி கிதத் 
திற்குச் சமம் என்று அறிகிறோம் . 
வளை வரையின் மீதுள்ள எந்த 

ஒரு புள்ளியிலும் வரையப் 
படும் தொடுகோட்டின் சாய்வு விகிதத்தை அறிய இம்முடிவு 
பயன்படுத்தப்படுகிறது . 
குறிப்பு : 
( i ) மேலே கண்ட முடிவை பின் வருமாறு குறிப்பிடுதல் 

வழக்கமாகும் . 
y = f ( x ) எனும் வளை வரையின் மீதுள்ள 

dy 
P என்ற புள்ளியில் வரையப்படும் தொடு 

dix 

P 
கோட்டின் சாய்வு விகிதம் 


( ii ) P- ல் வரையப்படும் தொடுகோடு X அச் சுக்கு இணையாக 
இருக்குமானால் , // = 0 என்று தெரியும் . 

ஆகையால் , 
dv 

= tan | = tan 0 ° = 0 என்றாகும் . 
dx 

P 
இவ்வாறு , வளை வரையின்மீதுள்ள எந்த ஒரு புள்ளியிலும் 
dy 
dx 

-ன் மதிப்பு பூஜ்யமானால் அப்புள்ளியில் வரையப் 
படும் தொடுகோடு X- அச்சுக்கு இணையாக 
வேண்டும் . 


இருக்க 


தொடுகோடு 


( iii ) இதேபோன்று ,, P- ல் 

வரையப்படும் 
X- அச்சுக்கு செங்குத்தாக இருக் குமானால் , 4 = 90 ° 
என்று கிடைக்கும் . எனவே 


dy 
dx 


= tan 90 ° = > என்று தெரியும் . 


P 


அதாவது , 


= 0 என்றாகும் 


1 
dy 
dx 


வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


603 


காணப்படும் 


இவ்வாறு , வளைவரையிலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் 

( 
காணப்படும் -ன் தலைகீழ் மதிப்பு பூஜ்யமாக இருந் 

dx 
தால் , அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு 
Y- அச்சுக்கு இணையாக இருக்கவேண்டும் 
அறிகிறோம் . 


என்று 


. 


4.2 . y = f ( x ) எனும் வளைவரையின் மீதுள்ள P ( x1 , y1 ) என்ற 

புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு , செங்கோடு ஆகிய 
வற்றின் சமன்பாடுகள் காணுதல் 
P ( x , yx ) என்பது y = f ( x ) என்ற வளை வரையின்மீதுள்ள 
ஒரு புள்ளி என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் 

dy 
p- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சாய்வு விகிதம் 


என்று தெரியும் . 


* 


ஆனால் , m என்பது ஒரு நேர் கோட்டின் சாய்வு விகித 
மாகவும் , ( x , y ) என்பது அக்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளி 
யாகவும் இருக்குமானால் , அக்கோட்டின் சமன்பாடு . 

( p - y ) = n ( x - x ) என்று கிடைக்கும் . 
என வே . P என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் 
சமன்பாடு பின் வருமாறு . 


( y - } ) = 


x ) = ( 2 ) ( x - X ) 


மேலும் , P- ல் வரையப்படும் செங்கோட்டின் சரிவு , தொடு 
கோட்டின் சரிவின் தலைகீழ் குறை மதிப்பிற்குச் சமம் என்று 
தெரியுமா தலால் . செங்கோட்டின் சமன்பாடு , 


1 


y – yi 


( x - x1 ) என்பதாகும் . 


P 


( 2 ) 
1 1 ( 2) 

( 2 ) 


அதாவது , ( x - x ) + ( y - y ) 


= 


P 


4.3 இரண்டு வளைவரைகளுக்கிடையே உள்ள கோணம் 

காணுதல் 
v = f ( x ) , y f . ( x ) என்பன இரண்டு கொடுக்கப்பட்ட 
சார்புகளாக இருக்கட்டும் . மேலும் அவற்றின் X- ஐச் சார்ந்த 


- 


804 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


முதல் வகைக்கெழுக்கள் உளதாயிருக்கும் எனக் கொள்வோம் . 
எனவே , இவ்விரு சமன்பாடுகளால் குறிக்கப்படும் வளை வரைகள் 
தொடர்ச்சியானவையாக இருக்கவேண்டும் . இந்தவளை வரைகள் 
CI , C , இரண்டும் P எனும் புள்ளியில் வெட்டிக் கொள்ளட்டும் . 


Y 


C 


ci 


W 


2 


| T , 


OX 


همه 
مرد 


T 


AX 


படம் 17 


அப்புள்ளியில் வளை வரைகளுக்கு வரையப்படும் தொடுகள் 
X- அச்சை T. , T , எனும் புள்ளிகளில் சந்திக்கட்டும் . பின் PT ,, 
PT , என்ற தொடுகோடுகளுக்கு இடை.யே உள்ள கோணத்தையே 
இரண்டு வளை வரைகளும் வெட்டிக்கொள்ளும் கோணம் என்று 
கூறுகிறோம் . இக் கோணத்தை .9 என்றும் , தொடுகோடுகள் 
PT1 , PT , என்பன X- அச்சுடன் உண்டாக்கும் கோணங்களை 
V1 , , என்றும் குறிப்பிடுவோம் .. 


ml , m2 

என்பன முறையே PTI , PT, எனும் தொடுகோடு 
களின் சாய்வு விகிதங்களாயின் , பின் , 
y = f ( x ) என்ற வளைவரைக்கு , m = tan V. 

dy 

என்பதும் , 

dx P 
y == f , ( x ) என்ற வளை வரைக்கு , m , = tan + , 

dy 

என்பதும் 


= 


( ) 


( 2 ) 


உண்மையாகும் என்று தெரியும் . 


கணித விளக்கம் காணுதல் 


605 


மேலும் , AT PT , - யிலிருந்து , 


வெளிக்கோணம் , / = 0 + , எனும் உள் எதிர் கோணங் 
களின் கூடுதலுக்குச் சமமாகும் என்பதும் அறிவோம் . 


ஃ 


9 


i.e. 


tane 


41 - 2 
tan ( V - 4 ) 
tan | tan 

Van 
1 - tan | tan / 


i.e. 


tan G 


உ 


m | 


ms 


i.e. 


tana 


== 


1 + ml me 


= tan ( + m, m 


me 


a 


.. 


இந்த முடிவிலிருந்து இரண்டு வளைவரைகளுக்கிடையே 
உள்ள கோணத்தைக் கணக்கிடுவது வழக்கமாகும் . 


குறிப்பு : 


( ) tan e- ன் மதிப்பு ( - * + m ) 


என்றும் இருக்கக் 


கூடும் . பொதுவாக , tane 

m 

என்று கொள் 

1 + my me 
வது மரபாகும் . 

( இங்கு m1 ~ m , என்றால் 11 , m , இவற்றிற்கிடையே உள்ள 
வேறுபாடு என்று பொருளாகும் . ) 


கொள்ளும் 


( ii ) இங்கு m = m , எனில் , tan a 

m , எனில் , tano = 0 என்றாகும் . 
அதாவது , 

இரண்டு வளைவரைகள் வெட்டிக்கொள்ளும் 
கோணம் , = 0 என்றாகும் . 

8 = 0 என்றாசம் . எனவே , 4 . = / > எனும்போது 
இரண்டு வளைவரைகளும் தொட்டுக்கொள்ளும் என்றுகூறுகிறோம் . 
இந்நிலையில் இரண்டு வளைவரைகளும் தொட்டுக் 
புள்ளியில் ஒரு பொதுத்தொடுகோடு வரையமுடியும் என்று , 
அறியவும் . 
( iii ) இதேபோன்று , my m , = - 1 என்றால் , tan e 

- , = . 
என்றாகும் . 


அதாவது , உளைவரைகள் வெட்டிக்கொள்ளும் கோணம் , 6 


* 


606 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


என்பதாகும் . இவ்வாறு , " ~ 4 , = 2 எனில் , இரண்டு வளை 
வரைகளும் செங்குத்தாக வெட்டிக்கொள்வதாகக் கூறுகிறோம் . 

எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. கீழ்க்காணும் வளை வரைகள் ஒவ்வொன்றிற்கும் , குறிப் 
பிடப்பட்டுள்ள 

புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் 
சாய்வு விகிதம் காண்க . 


8 


வளைவரையின் மீதுள்ள 


( i ) y = x 4x2 + 2 என்ற 
( 2 , 

6 ) எனும் புள்ளி . 


( ii ) y = 16x என்ற பரவளையத்தின் மீதுள்ள ( 4 , 

எனும் புள்ளி . 


- 8 ) 


( iii ) v = sin x என்ற வளை வரையின் மீதுள்ள x = 


X = 


2 


எனும் புள்ளி . 


தீர்வு : 

( i ) கொடுக்கப்பட்ட வளை வரையின் சமன்பாடு , 


y = x8 


4x2 + 2 என்பதாகும் . 
இங்கு , x- ஐச் சார்ந்த வகைக்கெழுகாண , 
dy 

= ( 3x3 - 8x ) என்று கிடைக்கும் , 
dx 


கொடுக்கப்பட்ட புள்ளியை 

P என்று 

குறிப்பிடுவோ , 
மானால் , P- ன் ஆயக்கூறுகள் ( 2 , - 6 ) என்பனவாகும் . 

dy 
. 

= 3. 22 - 8. 2 = - 4 


( 2 ) 

- 


dx / P 


P- ல் 


அதாவது , 
சரிவு 

4 . 


வரையப்படும் 


தொடுகோட்டின் 


( ii ) கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

y2 = 18x 


ஃ 


1 


X- ஐப் பொறுத்து வகையிட , 

dy 
2y 

16.1 
dx 


. 


வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


607 


8 


i.e. 


* 


= 


16 
2y 


( x 


y 


புள்ளியை P என்று 


( 4 , - 8 ) எனும் கொடுக்கப்பட்டுள்ள 
குறிப்பிடுவோமானால் , 


( * ) 


8 
-8 


1 . 


P 


தொடுகோட்டின் சாய்வு 


அதாவது , P- ல் வரையப்படும் 
விகிதம் - 1 . 


( in ) வளை வரையின் சமன்பாடு , 


v = sin x 
dy 

= cos X 
dx 


என்ற கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை P என்போ 

2 
மானால் , 
dy 

= 0 

= 0 
dx P 

2 


T 


COS 


அதாவது , 

P- ல் வரையப்படும் தொடுகோடு X- அச்சுக்கு 
இணையாக இருக்கும் . 


2. பின் வரும் சமன்பாடுகளினால் குறிக்கப்படும் வளை 
வரைகள் ஒவ்வொன்றின் மீதும் உள்ள குறிப்பிட்ட புள்ளியில் 
வரையப்படும் தொடுகோடு , செங்கோடு ஆகியவற்றின் சமன் 
பாடுகள் காண்க . 

( i ) 5y 
5y = x - 7x 

7x - 4 என்ற வளைவரையின் மீதுள்ள 
x = 1 என்ற புள்ளி . 


( ii ) xy = 4 என்ற அதிபரவளையத்தின் மீதுள்ள ( 2 , 2 ) 

எனும் புள்ளி , 
( iii ) 2y x " ( x - 5 ) + 10 என்ற 

வளை வரையின் 
மீதுள்ள x = 4 என்ற புள்ளி . 


தீர்வு : 


( i ) கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு , 

5y = x8 - 7x - 4 


... 


... 


( 1 ) 


608 


கணிதம் - 


ஓர் அற்பகம் 


x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 

dy 
5 

- 7.1 
dx 


= 3x2 


வளை வரையின் மீதுள்ள x = 1 எனும் புள்ளியை P எனக் 
குறிப்பிடுவோம் . 


.. 


( 2 ) = - ( 8.1 - 7 ) 


= 


4 


- 


அதாவது , P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சரிவு , 

4 
5 

என்பதாகும் . P எனும் புள்ளியின் y- ஆயக்கூறைப் 
பெற சமன்பாடு ( 1 ) -ல் x = 1 என்றிடுக . 


m = 


.. 


5y = 1 - 7 - 4 = - 10 
i.e. y = - 2 
P என்பது ( 1 , - 2 ) எனும் புள்ளியாகும் . 


எனவே , P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 


} - ( - 2 ) 

( x - 1 ) என்பதாகும் . 

5 
i.e. 5 ( y + 2 ) = - 4 ( x - 1 ) 
i.e. 4x + 5y + 6 = 0 


( 2 ) 


1 


5 


P- ல் வரையப்படும் செங்கோட்டின் சரிவு = 


| 


|| 


m 


.. 


செங்கோட்டின் சமன்பாடு , 


5 
y - ( - 2 ) = 

( x - 1 ) என்பதாகும் . 
4 


i.e. 4 ( y + 2 ) = 5 ( x - 1 ) 
i.e. 5x - 4y - 13 = 0 


... 


( 3 ) 


... 


( ii ) பரவளையத்தின் சமன்பாடு , 


xy = 4 


... 


... 


( 1 ) 


( 2 ) , 


// 


i.e. * 
வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 

609 
ஃ x- ஐப் பொறுத்து வகையிட , 

dy 
+ 

0 என்று கிடைக்கும் . 
dy 
i.e. 

y 

dx 
கொடுக்கப்பட்ட புள்ளி ( 2 , 2 ) என்பதை P எனக் குறிப் 
பிடுவோம் . 
ஃ . P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் 

dy 
சாய்வு விகிதம் , 11 = 

2 

- 1 

2 
எனவே , தொடுகோட்டின் சமன்பாடு , 

y - 2 = ( - 1 ) ( x - 2 ) என்று கிடைக்கப்பெறும் . 
i.e. x + y = 4 

( 2 ) 
P- ல் வரையப்படும் செங்கோட்டின் சரிவு 

1 

1 

1 

-1 
செங்கோட்டின் சமன்பாடு , 

y - 2 = 1 ( x - 2 ) 
i.e. x = y .... 

( 3 ) 
( iii ) வளை வரையின் சமன்பாடு , 
2y = x " ( x - 5 ) + 10 

( 1 ) 
இருபுறமும் x- ஐப் பொறுத்து வகையிட , 
dy 

23 ( x - 5 ) + x ( 1 ) 
dx 

30 10x 
dy 1 

(3x 

10x ) 
dx 


m1 


000 


... 


( 


... 


... 


2 


2 


8 


அ . - 39 


610 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை P என்போமானால் , P- ன் 
x- ஆயக்கூறு = + . P- ன் ; -ஆயக்கூறு கிடைக்க ( 1 ) -ல் x = 4 
என்றிடுக . 

2y = 16 ( 4 - 5 ) + 10 = - 6 


. 


i.e. 


y 


3 


. 


. P என்பது ( 4 , - 3 ) எனும் புள்ளியாகும் . 


இப்பொழுது P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சாய்வு 
விகிதம் , 


m 


( 2 ) 

p 


1 
2 


( 3.16 - 10.4 ) = 4 


தொடுகோட்டின் சமன்பாடு , 

y - ( -3 ) = 4 ( x - 4 ) என்று கிடைக்கும் . 
i.e. 4x - y = 19 


இதேபோன்று P- ல் வரையப்படும் செங்கோட்டின் சமன் 
பாட்டை , 

x -- 4y + 8 = 0 என்று பெறலாம் . 


3. y = 2x2 - 3x + 5 எனும் வளை வரையின் மீதுள்ள 
ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு , y = 5x + 7 என்ற 
கோட்டிற்கு இணையாக இருக்குமானால் அப்புள்ளியின் ஆயக் 
கூறுகளையும் , அதில் வரையப்படும் தொடுகோடு , செங்கோடு 
ஆகியவற்றின் சமன்பாடுகளையும் கண்டுபிடி . 


தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள வளை வரையின் சமன்பாடு , 

2x2 

Sx + 5 


y = 


( 
1 
) 


... 


ஃ 


dy 
dx 


* = 4x 


4x - 3 


அதாவது , வளைவரையின் மீதுள்ள P ( x , 1 ! ) எனும் புள்ளியில் 
வரையப்படும் தொடுகோட்டின் சரிவு = ( 4x -- 3 ) என்பதாகும் . 


வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


611 


கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோடு , 

I = 5x + 7 
இக் கோட்டின் சரிவு = 5 . 


... 


... 


( 2 ) 


வளை வரைக்கு வரையப்படும் தொடுகோடு , இந்நேர்கோடு 
( 2 ) -க்கு இணையானது என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் , 

( 4x - 3 ) = 5 என்று அறிகிறோம் . 
i.. 


x = 2 


அதாவது , P- ன் x- ஆயக்கூறு = 2 
மேலும் , P- ன் y ஆயக்கூறு = 7 என்று நிறுவலாம் .. 

P என்பது ( 2 , 7 ) எனும் புள்ளியாகும் . 
எனவே P- ல் வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு , 

v - 7 = 5 ( x - 2 ) என்பதாகும் .. 
i.e. 

5x - y = 3 
இதேபோன்று செங்கோட்டின் சமன்பாட்டை 

x + 5y = 37 என்று நிறுவக்கூடும் . 


4. y = xs - 3x ? - 8x - 4 , y = 3x3 + 7x + 4 என்ற 
சமன்பாடுகளால் குறிக்கப்படும் வளைவரைகள் இரண்டும் ( -1,0 ) 
எனும் புள்ளியில் தொட்டுக்கொள்ளும் எனக் காட்டு . மேலும் , 
அப்புள்ளியில் வளைவரைகளுக்கு வரையப்படும் பொதுத் தொடு 
கோட்டின் சமன்பாட்டையும் காண்க . 


y = x 


... 


தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள வளை வரைகளின் சமன்பாடுகளாவன 
3x2 8 

( 1 ) 
y = 3x2 + 7x + 4 

( 2 ) 
கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியை P என்க . 
சமன்பாடு ( 1 ) -ஐ -ஐப் பொறுத்து வகையிட , 

dy 

3x2 - 6x - 8 
dx 


ஃ . 


( 2 ) 


= 3 ( - 1 ) - 6 ( -1 ) - 8 = 1 


dx | p 


1.e. வளைவரை ( 1 ) -க்கு P- ல் வரையப்படும் 

தொடுகோட்டின் சாய்வு விகிதம் , my 


} 


= 1 


812 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


இதேபோன்று , சமன்பாடு ( 2 ) -ஐ X- ஐப் பொறுத்து வகை யிட , 

dy 

6x + 7 
dx 

dy 
ஃ . 

= 6 ( -1 ) + 7 = 1 


dx P 


i.e. 


வளைவரை ( 2 ) - க்கு P- ல் வரையப்படும் 
தொடுகோட்டின் சாய்வு விகிதம் , 11 , 


} 


எனவே , m1 = m , = 1 என்று கிடைப்பதால் , இரண்டு வளை 
வரைகளுக்கும் இடையே 

உள்ள கோணம் பூஜ்யம் என்று 
அறிகிறோம் . 


அதாவது , இரண்டு வளை வரைகளும் P. ல் தொட்டுக் 
கொள்கின்றன . 

இரண்டு வளை வரைகளும் ( - 1 , ( ) 
புள்ளியின் வழியே செல்லும் . 


என்ற 


மேலும் P- ல் வரையப்படும் பொதுத் தொடுகோட்டின் சமன் 
பாடு , y - 0 = 1 [ x - ( -1 ) ] என்பதாகும் . 

i.e. y = x +1 
i.e. x - y + 1 = 0 


5. y = x , x2 = y எனும் வளைவரைகள் ( 1 , 1 ) என்ற 
புள்ளியில் வெட்டிக் கொள்ளும் கோணத்தைக் கண்டுபிடி . 
தீர்வு : 
கொடுக்கப்பட்டுள்ள சமன் பாடுகள் ,, 
y 

( 1 ) 

( 2 ) 
என்பனவாகும் . 


X 


x = y 


இவை வெட்டிக்கொள்ளும் புள்ளியை P என்று குறிப்பிடு 
வோம் . சமன்பாடு ( 1 ) -ன் இருபுறமும் x- ஐச் சார்ந்த வகைக் 
கெழு காண , 

dy 
2y = 1 என்றாகும் . 

dx 

dy 1 
i.e. 
dx 

2y 
dy 

1 

1 
. ml dx ) P 

2.1 2 


= 


வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


613 


இதேபோன்று சமன்பாடு ( 2 )-ன் வகைக்கெழு காண , 

dy 
2x = 

என்று கிடைக்கும் . 
dx 


11 . 


( 3 ) , 


dy 
dx P 


2.1 = 2 . 


வளைவரைகள் ( 1 ) , ( 2 ) -க்கிடையே உள்ள கோணம் ( எனில் , 
பின் , 

n . 
tan 8 : 

என்று தெரியும் . 
1 Tmi ms 


1111 


- 


I 


2 


2 


ஃ . 


tana = 


3 
4 


1 
1 + 2 

2 


இதிலிருந்து 9 - ன் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


6.x - y 8 , xy = 3 எனும் அதிபரவளையங்கள் 
வெட்டிக்கொள்ளு : கோணத்தைக் கணக்கிடுக . 
தீர்வு : 
அதிபர வளையங்களின் சமன்பாடுகளாவன : 
y = 8 

( 1 ) 
Xy 

( 2 ) 


12 


= 


60 


( 2 ) 


முதலில் இவ்விரண்டு வளைவரைகளும் வெட்டிக்கொள்ளும் 
யுள்ளியைக் காணவேண்டும் . 
( 1 ) x - y ? 8 

xy 
i.e. 

3 ( x2 - y ) = 8 xy 
i.e. 3x2 - 8xy - 3p3 = 0 
1.e. 3x2 - 9xy + xy - 3ye 

3y = 0 
i.e. 

3x ( x - 3x ) + y ( x - 3y ) = 0 
i.e. ( x - 3p ) ( 3x + y ) = 0 
3y 

( 3 ) 
அல்லது 
3x = - V 

( 4 ) 


... 


... 


000 


... 


2 
. 





614 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


எனவே சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) - லிருந்து , 

3y. y == 3 என்று கிடைக்கும் 
i.e. 

2 

1 
i.e. 



= + 1 


ஆகையால் x = = 3 என்று பெறலாம் . 


வளை வரைகள் ( 1 ) . ( 2 ) வெட்டிக்கொள்ளும் 

புள்ளிகள் 
P ( 1 , 3 ) , Q ( - 1 , -3 ) என்பனவாகும் . 

இப்புள்ளிகளில் 
அவை வெட்டிக் கொள்ளும் கோணங்களை 

கோணங்களை அறியவேண்டும் . 
( 1 ) -ன் x- ஐச் சார்ந்த வகைக்கெழுகாண , 


2x - 2y 


dy 
dx 


= 0 என்று கிடைக்கும் . 


i.e. 


dy 


X 


dx 


y 


m 


( 2 ) 


dy 
dx 


1 
3 


இதேபோன்று ( 2 ) -ன் x- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 
1. y + x 

dy 

= 0 என்றாகும் 

dx 
i.e. 

dy 

* 
dx 


X 


3 


mg = 


( 2 ) , 


dy 
dx 


- 3 


1 


எனவே , வளை வரைகள் இரண்டும் P- ல் வெட்டிக்கொள்ளும் 
கோணம் 9 எனில் , 

11 
tan 9 
1 + in me 

1 
ஆனால் , my me 

3 

= -1 என்று கிடைப்பதால் , 
3 


M ) 


tano = 0 என்றாகும் 


6 = 


2 

என்றறிகிறோம் . 


இதேபோன்று . எனும் புள்ளியிலும் 

அவை வெட்டிக் 
கொள்ளும் கோணம் 90 ° என்று நிறுவ முடியும் , இவ்வாறு P.G 


வகைக் கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


615 


என்ற இரன்டு புள்ளிகளிலும் அதிபர வளையங்கள் 
தாக வெட்டிக்கொள்கின்றன என்று அறிகிறோம் . 


செங்குத் 


ஆனால் , சமன்பாடுகள் ( 2 ) , ( 4 ) -ன் தீர்வுகள் காண்போ 
மானால் , x- ன் மதிப்பு 

மதிப்பு கற்பனை எண்ணாகக் கிடைக்கின்றது . 
( 

x2 = - 1 என்றாகும் ) . எனவே , இவை பொருந்தா மதிப்புக 
ளாகும் . 


பயிற்சி 
1. பின் வரும் வளைவரைகளின் மீது அமைந்துள்ள குறிப் 

பிடப்பட்டுள்ள புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு 

களின் சாய்வு விகிதங்களைக் கணக்கிடுக .. 
வளைவரையின் சமன்பாடு 

வளைவரையின் மீதுள்ள புள்ளி 
i ) y = 3x2 + 1 

( 1 , 4 ) 
( ii ) y = 6 + x - x2 

( 2 , 4 ) 


1 


( iii ) y 


2x 


( 1 , 1 ) 


( iv ) x + y = 9 


( 2,1 ) 


2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளால் குறிக்கப் 

படும் வளைவரைகளின் மீதுள்ள புள்ளிகள் எதிரே குறிப் 
பிடப்பட்டுள்ளன . அப்புள்ளிகளில் வரையப்படும் 
தொடுகோடுகள் , செங்கோடுகள் ஆகியவற்றின் சமன் 
பாடுகளைக் கண்டுபிடி . 

1 
( i ) y = x 

2 8 
) 


3 


009 


. 


( ii ) y = 2x2 
( iii ) y 3x 
( iv ) xy 

- 8 ... 
( v ) x2 + 5ye 


- 3 ..... ( 2 5 ) 

( 12 , 6 ) 

( 4,2 ) 
14 ....... ( y = 1 ) 


( vi ) y = 


6x 
12 


( 2 , 4 ) 


1 


( vii ) y ( 4 - x ) = 3 

x ) = x : ...... ( 2 , 


- 2 ) 


( viii ) x = sint , y = cos 21 ....... 


( - + ) 


816 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


3. X- அச்சுக்கு இணையாக வரையப்படும் கோடுகள் 

2x + 18 எனும் வளை வரையை தொடும் 
புள்ளிகளைக் காண்க . 


y = x3 


4 
. 


2x - y + 6 = 0 என்ற நேர்கோட்டிற்கு போக , 
x -- y2 5 எனும் 

வட்டத்திற்கு ! ம் 
தொடுகோடுகள் வளை வரையைத் தொடும் புவளிகள் 
யாவை ? 


5 . 


y = ( 23 - 3 ) எனும் பரவளையத்தின் மீதுள்ள ஒரு 
புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் சரிவு 2 
எனில் , அப்புள்ளியைக் கண்டு பிடித்து , அப்புள்ளியில் 
வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாட்டையும் 
காண்க . 


6. y = ( x - 2 ) ( x + 3 ) என்ற வளை வரை X- அச்சை 

வெட்டும் புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடுகளின் 
சமன்பாடுகளைக் கண்டுபிடி . 


7. y = x2 + 4x + 2 என்ற வளை வரையின் மீதுள்ள ஒரு 

புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு 2x - 4y + 5 = 0 
என்ற கோட்டிற்குச் செங்குத்தாக இருக்குமானால் , 
அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு , செங்கோடு 
இவற்றின் சமன்பாடுகள் காண்க . 


8. y = 4ax எனும் பரவளையத்திற்கு ( at , 2at ) என்ற 

புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு , செங்கோடு 
ஆகியவற்றின் சமன்பாடுகளைக் கண்டுபிடி . 


9. y = 6 + x - x2 ; y ( x - 1 ) = ( x + 2 ) என்ற இரண்டு 

வளைவரைகளும் ( 2 , 4 ) என்ற புள்ளியில் தொடும் எனக் 
காட்டு . மேலும் அப்புள்ளியில் வரையப்படும் பொதுத் 
தொடுகோட்டின் சமன்பாட்டையும் பெறவும் . 


10. y ( x - 3 ) 

3 ) = ( 2x2 + x – 7 ) எனும் வளைவரையின் 
மீதுள்ள P ( 2 , 3 ) என்ற புள்ளியையும் , y + x + 5x 
+ 2 = 0 எனும் வளைவரையின் மீதுள்ள Q ( -1,2 ) என்ற 
புள்ளியையும் இணைக்கும் கோடு , அந்த வளைவரைகளின் 
மீதுள்ள P , Q என்ற புள்ளிகளில் வரையப்படும் செங் 
கோடுகளுக்கு இணையாக இருக்கும் என்று காட்டு . 


வகைக்கெழுவிற்கு வரைகணித விளக்கம் காணுதல் 


617 


11. y " ( 2a - x ) = x8 என்ற வளை வரைக்கு ( a , a ) என்ற 
புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு . மீண்டும் வளை 
2a 2a 

எனும் புள்ளியில் சந்திக்கும் என்று 
5 5 
நிறுவுக . 


12 . 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடி வளைவரை 
களுக்கும் இடையே உள்ள கோணத்தைக் கணக்கிடு . 
( i ) y = x2 - 3x ; 9y = 2x2 - 4x + 20 ; வெட்டும் 

புள்ளி ( 4 , 4 ) 
( ii ) 12 = 4x ; x2 + y = 12 ( வெட்டும் பள்ளியைக் 
காண்க ) 

8 
( iii ) x 4y ; y = 

( வெட்டும் புள்ளியைக் 

( x + 4 ) 
காண்க ) 
( iv ) y : = ( x - 2 ) * ; // = ( x - 1 ) ( x -2 ) ( x - 3 ) ; 

வெட்டும்புள்ளி ( 2 , 0 ) 


2 


= 


13. y = 21 எனும் நேர்கோடு y ( 5 - x ) = x என்ற வளை 

வரையை வெட்டும் கோணங்களைக் காண்க . 


14. 4x2 + 9y2 = 72 என்ற நீள்வளையமும் , x2 -y : = 5 

என்ற அதிபரவளையமும் செங்கோணத்தில் வெட்டிக் 

கொள்ளும் என நிறுவுக . 
15. y = 4 ( x + 1 ) , y " = 36 ( 9 - x ) என்ற பரவளையங்கள் 

வெட்டிக் கொள்ளும் கோணம் ஒரு செங்கோணம் என்று 
நிரூபி . 


16 . 


x8 + 8 + x + 2y = 0 , xy + 2x = y என்ற) வளை 
வரைகள் ஆதியில் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் 
என்று நிரூபிக்கவும் . 


x2-7x + 11 
y 

என்ற வளை 

I - 1 
வரைகளுக்குப் பொதுவான ஒரு புள்ளி ( 2 , 1 ) என்று 
காட்டு . மேலும் , அப்புள்ளியில் வளைவரைகள் 45 
கோணத்தில் வெட்டிக்கொள்ளும் என்று நிறுவுக . 


18 . 


x3-3xy2 = - 2 ; 3xy - y : = 2 என்ற வளைவரைகள் 
செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும் என்று நிறுவுக . 


818 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


விடைகள் 


1. ( i ) 


6 


( ii ) 


-3 


( iii ) 3 


( iv ) -4 


2. ( i ) 


X 


9x 

43: = 1 , 32.2 + 2 4y = 19 
( ii ) 8x - y = 11 , x + y = 42 
( iii ) 4y = 2 , 4x + y = 54 
( iv ) x + 2y = 8 , 2x - y = 6 

( v ) 3x + 5y = 14 , 5x – 3y = 12 
( vi ) 10x + 3y = 32 , 3x 

10y + 34 = 0 
( vii ) 2x + y = 2 , X – 23: e 
( viii ) 4x + 2y = 8 , 2x - 4y + 1 = 0 


3. ( 2 , 2 ) , 


( -2 , 84 ) . 


4. ( -2 , 1 ) , ( 2 , -1 ) . 


5 
. 


( 1.4 ) 

:) , 4y = 8x – 13 . 


6. y = 5x - 10 , 5x + y + 15 = 0 . 


7. 


2x + y + 7 = 0 , 


2y = x + 1 . 


8. ty = x + ata , 


y + tx = 2at + a18 . 


9. 8x + y - 10 = 0 . 


12 , ( i ) tan - 1 

i 


" ( 28 ), 


( ii ) tan - 1 ( 2 V2 ) , 


( iv ) 45 ° 


( iii ) tan - 1 ( o ) , 
13. tan - 1 ( 2 ) , 

( 


tan - 1 


( ) . tan - ( s) 


5. வகைக்கெழுவை வீத அளவையாகப் 

பயன்படுத்துதல் 
(Derivative as a rate measurer ) 


Δν 


5.1 திசை வேகமும் , மூடுக்கமும் : y = f ( x ) என்ற x- ன் 
சார்பு கொடுக்கப்பட்டால் , சாராமாறி x- ல் ஏற்படும் ஒவ்வொரு 
மாற்றத்திற்கும் ஒப்ப , சார்புடை மாறி y- ல் உண்டாகும் மாற்றத் 
தைப்பற்றியும் , மற்றும் அம்மாற்றங்களின் விகிதத்தின் தன்மை 
பற்றியும் இதுகாறும் பார்த்தோம் . அதாவது , 1x , Ay என்பன 
முறையே x , y என்ற மாறிகளில் ஏற்படும் மாற்றங்களை ( அல்லது , 
கூடுந்தொகைகளைக் குறிக்குமானால் , 8 பூஜ்யத்தை அணுகும் 
நிலையில் , 

எனும் விகிதம் ஒரு குறிப்பிட்ட , வரையறுக்கப் 
பட்ட மதிப்பை அணுகுமானால் , அம்மதிப்பை ( அதாவது 
எல்லையை ) x- ஐச் சார்ந்த y- ன் வகைக்கெழு என்று வரையறுத் 

Δy 
தோம் . இங்கு என்ற விகிதத்தை x- ஐப் பொறுத்து ; -ல் 
Ax 

dy 

எனும் வகைக் 

dx 
கெழுவை , ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் , x- ஐப் பொறுத்த ) -ன் 
மாற்ற வீதம் என்றும் கூறுவதுண்டு . இவ்விளக்கத்தின் அடிப் 
படையில் ஒரு நகரும் புள்ளியின் திசைவேகம் , முடுக்கம் 
முதலியன பின் வருமாறு வரையறுக்கப்படுகின்றன . 


5.2 வரையறை ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள நிலையான 
புள்ளி ஒன்றை 0 என்றும் , அதன் மீது நகரும் ஒரு துகளை P என்றும் 
குறிப்பிடுவோம் . t எனும் நேரத்தில் துகள் P அக்கோட்டின் 
மீது கடந்துவந்த தூரத்தை S என்றும் , ( t + At ) நேரத்தில் அத் 
துகள் கடந்து வந்த துரத்தை ( S + AS ) என்றும் கொள்வோம் . 
அதாவது 41 எனும் மிகக் குறுகிய நேரத்தில் துகள் கடந்துவந்த 
தூரம் AS என்று அறிகிறோம் . 


இங்கு , 


AS 
இங்கு , 

எனும் விகிதத்தை At கால அளவில் ( அல்லது 

At 
நேரத்தில் ) துகளின் சராசரி வேகம் என்று கூறுகிறோம் . மேலும் , 


620 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


ras 


11 பூஜ்யத்தை அணுகும் போது ( 2 ) 


-ன் எல்லை உளதாயிருக்கு 


மானால் , அந்த எல்லை மதிப்பு . t எனும் நொடியில் துகளின் 
திசை வேகம் என்றழைக்கப்படும் . அதை V என்று குறிப்பிடுதல் 
வழக்கமாகும் . 


V 


( A ) 


ds 

L : 
இவ்வாறு , 

itt At + 0 

... பறு அறிகிறோம் . 

A 
அதாவது , ஒரு துகள் நகரும்போது அதன் இடப்பெயர்ச்சியின் 
மாற்ற வீதம்தான் திசை வேகம் என்பதாகும் 

நன்கு 
விளங்கும் . 


என 


( A ) 


- 


a 


|| 


இதேபோன்று , திசைவேகம் ! -ன் மாற்ற வீதத்தை துகளின் 
முடுக்கம் என்று கூறுகிறோம் . எனவே , 

dx 

Lt Δν 
1 - நொடியில் P. ன் முடுக்கம் 

At + 0 
என்று கிடைக்கப்பெறும் . இதை எனக் குறிப்பிடுதல் வழக்க 
மாகும் . இவ்வாறு , 
dv d ds 

des 
dt dt 

dt2 

என்று அறிகிறோம் . 
குறிப்பு : 

இங்கு s , v இவற்றின் மதிப்புகள் 1 - ன் சார்பாக இருக்கும் 
என் பதை அறியவும் . அதாவது தூரமும் , திசை வேகமும் 
நேரத்தைச் சார்ந்தன என்பது 

பொருளாகும் . எனவே , S- ன் 
முதலாம் வகைக்கெழு திசை வேகத்தையும் , 

இரண்டாம் 
வகைக் கெழு முடுக்கத்தையும் குறிக்கின்றன என்று அறிகிறோம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 


1. t வினாடிகளில் ஒரு பொருள் கடந்துவந்த தூரம் 
s = 13 - 312 + 5t + 7 என்று கொடுக்கப்பட்டால் , 1 கணத்தில் 
அப்பொருளின் திசை வேகத்தையும் , முடுக்கத்தையும் கண்டு 
பிடி . மேலும் t = 1 எனும்போது திசைவேகமும் , முடுக்கமும் 
என்ன ? 


1 நேரத்தில் இடப்பெயர்ச்சி ( அதாவது கடந்துவந்த தூரம் ) 
3 எனில் , 

S = 13 

13 - 312 + 51+ 7 


வகைக்கெழுவை வீத அளவையாகப் பயன்படுத்துதல் 


621 


எனவே , 1 - ஐப் பொறுத்து வகையிட . 

ds 
= 312 

6+ 5 என்றாகும் . 
dt 


அதாவது , 1 கணத்தில் திசைவேகம் , V = 312 - 6+ 5 
என்று கிடைக்கிறது . 


மீண்டும் t- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 


2S 


dra 


61 - 6 என்றாகும் . 


.. 


t = 1 


v = 3.12 


அதாவது , t கணத்தில் முடுக்கம் , a = 6t - 6 

எனும்போது , 

6.1+ 5 = 2 /விநாடி . 
t = 1 எனில் , a = 6.1 - 6 = 0 | (விநாடி ) 

அதாவது , 1 = 1 எனும் நேரத்தில் திசைவேகம் சீராக 
உள்ளது என்று தெரிகிறது . 


9 


2. ஒரு சக்கரம் 1 விநாடிகளில் சுழலும் கோணம் 9 - வை , 
9 = 9000t - 3t என்ற சூத்திரத்தின் மூலம் கணக்கிட்டால் , 

10 விநாடியாக இருக்கும் போது ஒரு விநாடிக்கு எத்தனை 
சுழற்சிகள் வீதம் சக்கரம் சுற்றும் என்றும் , அது எப்பொழுது 
சுழலாமல் நிலையாக இருக்கும் என்றும் கண்டுபிடி . 


தீர்வு : 

t விநாடிகளில் சக்கரம் சுழன்று வந்த கோணம் 9 பின் 
வருமாறு : 

G = 90001 - 32 


t- ஐச் சார்ந்த வகைக்கெழு காண , 
do 

= 9000 - 6 
dt 


எனவே , 1 = 10 எனும்போது , 
da 

= 9000 - 6x10 = 8940 
dt 


அதாவது , t = 10 விநாடியில் சக்கரத்தின் சுழற்சி வேகம் 

= 8940 ° | விநாடி . 


622 


கணிதம் ஓர் - அறிமுகம் 


ஒரு விநாடியில் சுற்றிவரும் சுற்றுகளின் எண்ணிக்கை 


C 


t 


2 


என்று 


8940 149 
360 

6 
( ஏனெனில் , சக்கரம் ஒரு முறை சுழலும் போது 360 ° 
கோணம் உண்டாகும் என்று தெரியும் ) சக்கரம் 

சுழலாமல் 
de 
இருக்கவேண்டுமானால் , 

0 என்றிருக்க வேண்டும் . 

di 
எனவே , 

9000 - 6t = 0 என்றாகும் . 

9000 
i.. 

விநாடிகள் 
6 
= 1500 விநாடிகள் 

= 25 நிமிடங்கள் 
அதாவது , 25 - ஆவது நிமிடத்தில் சுழலாமல் இருக்கும் .. 

3. ஒரு உறிஞ்சு தாளில் விழுந்த மைத்துளி ஒன்று வட்ட 
வடிவமாக பரவிக் கொண்டே செல்கிறது . 

1 விநாடிகளில் அவ் 
வட்டத்தின் ஆரம் / = 1 

6 

கொடுக்கப்படுமானால் , 
2 விநாடிகளுக்குப்பிறகு வட்டத்தின் பரப்பு என்ன வீதத்தில் 
அதிகரிக்கும் என்று கணக்கிடுக . ( ஆரம் செ.மீ - ல் அளக்கப் 
படுகிறது ) 
தீர்வு : 
t விநாடியில் வட்ட ஆரம் r = 1 - 

6 
dr 
= 1 செ.மீ /விநாடி 

( 1 ) 
dt 
t விநாடியில் வட்டத்தின் பரப்பு A எனில் , 

A = W / 2 என்று தெரியும் . 
.. 1 - ஐப் பொறுத்து வகையிட , 
d4 

dr 
= * { 2r ) 
dt - 

( 2 ) 
dt 
எனவே , 

DA 
( 1 ) - லிருந்து , 

2m 1 . 

ச.செ.மீ / விநாடி 
dt 


12 


t 


-- 


... 


லெல 


4 
3 


செ . மீ . 


இப்பொழுது , t = 2 என்றிட , r = 2 
என்றாகும் . 


| 


ம 


வகைக்கெழுவை வீத அளவையாகப் பயன்படுத்துதல் 


623 


da 


மேலும் , t = 2 என்றால் , 


dt 


4 
2m 

1 

3 
80 

ச.செ மீ / விநாடி 
9 


அதாவது , 2 விநாடிகளுக்குப் பிறகு , வட்டபரப்பு அதிகரிக்கும் 

87 
வீதம் 

ச.செ.மீ என்று கிடைக்கிறது . 
9 


4 . ஒரு கோளத்தின் கன அளவு விநாடிக்கு 20 கன செ.மீ. 
என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது . கோளத்தின் ஆரம் 10 செ.மீ. 
என்றிருக்கும் போது , அதன் மேற்பரப்பு , ஆரம் இவைகள் என்ன 
வீதத்தில் அதிகரிக்கின்றன என்று கண்டுபிடிக்கவும் . 


தீர்வு : 

கோளத்தின் ஆரம் r என்றும் , கன அளவு V என்றும் , மேற் 
பரப்பு S என்றும் கொள்வோமானால் , பின் , 

4 
V | 

S = 4rr ? என்று தெரியும் . 
3 


இப்பொழுது , V = 


4 

Tr3 என்பதால் , 
3 


-ஐப் பொறுத்து 


வகையிட , 

dV 
d t 


4 
3 


블 


* Sra 


dr 
dt 


dr 
4r2 

31 என்று பெறலாம் . 


அதாவது , 


20 = 4rre 


dir 
dt 


dV 
dt 


20 க . செமீ / விநாடி 


) 


5 


dr 
அதாவது , 

ut 


ஈ / 2 


1 


dr 
dt 


r = 10 விநாடி எனில் , 


5 
* 100 


ஃ 


செ.மீ / வி . 


20m 


மேலும் , S = 4mr என்பதால் , 


ds 
dt 


= 8 


dr 
dt 


என்றாகும் . 


di 


ds 

1 
. r = 10 எனும்போது , 

87 x 10 x 

201 
= 4 ச.செ.மீ /விநாடி 

அதாவது , மேற்பரப்பு அதிகரிக்கும் வீதம் = 4 ச.செ.மீ / வி . 


624 


கணிதம் - ஓர் அறிமுகம் 


1 . 


பயிற்சி 
ஒரு துகள் 1 விநாடிகளில் கடந்து வந்த தூரம் S எனில் , 
S- ன் மதிப்பை -ன் சார்பாக பின் வருமாறு கொடுக்கப் 
பட்டிருந்தால் , அத்துகளின் ஆரம்ப வேகத்தையும் , 
( நேரத்தில் அதன் வேகத்தையும் , 

வேகத்தையும் , முடுக்கத்தையும் 
கணிக்கவும் . 
( i ) S = 12 + 201 212 
( ii ) S = 4 

S = 4 - 212 + 1 


3 


7 


( iii ) s = 6 + 

( 1 ) 
( iv ) S = 

S = 8 cos 21 + 4 sint 
2 . ஒரு துகள் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது . 

அத்துகள் 1 விநாடிகளில் சென்றடைந்த உயரம் 
h = 160t - 161 * என்று கொடுக்கப்பட்டால் , 1 நேரத்தில் 
அதன் வேகத்தையும் , முடுக்கத்தையும் காண்க .. 
மேலும் , அது மீப்பெரும் உயரத்தை அடைய எடுத்துக் 

கொள்ளும் நேரத்தையும் கணக்கிடு . 
3 . ஒரு நேர்கோட்டில் நகர்ந்து செல்லும் துகள் ஒன்று t 

நேரத்தில் கடந்து வந்த தூரம் , s = 13-912 + 24t - 18 
என்றிருக்குமானால் , அதன் திசை வேகம் பூஜ்யமாக 
இருக்கும் நேரத்தைக் கண்டுபிடி . மேலும் , அப்பொழுது 
அதன் முடுக்கத்தின் மதிப்பு என்ன ? 

t 
4. 

s = aet + be - 1 என்ற சமன்பாடு ஒரு பொருள் 
நேரத்தில் நகர்ந்து செல்லும் தூரத்தைக் குறிக்குமானால் , 
எந்த நொடியிலும் அதன் முடுக்கத்தின் மதிப்பும் அது 

கடந்து வந்த தூரமும் சமமாக இருக்கும் என்று காட்டு . 
5. ஒரு பொருள் நேர்கோட்டின் மீது நகர்ந்து செல்கிறது . 

அப்பொருள் t விநாடிகளில் கடந்து வந்த தூரம் S 
என்றும் . அந்நேரத்தில் அதன் திசைவேகம் ) என்றும் 
கொடுக்கப்பட்டால் , 2s 

vt என்று பெறப்படும் . 
இதிலிருந்து , எந்நேரத்திலும் அப்பொருளின் முடுக்கம் 

மாறாது இருக்கும் என நிறுவுக . 
6 . வட்ட வடிவமுள்ள தகடு ஒன்று வெப்பத்தினால் விரி 

வடைகிறது . அதன் ஆரம் 2 செ.மீ. என்றிருக்கும் 
போது , விநாடிக்கு 0.01 செ.மீ. எனும் வீதத்தில் 
ஆரம் அதிகரித்துக் கொண்டிருக்குமானால் , அதன் பரப்பு 
விரிவடையும் வேகத்தைக் கணக்கிடுக . 


வகைக்கெழுவை வீத அளவையாகப் பயன்படுத்துதல் 


625 


7 . 


ஒரு கோள வடிவ பலூனில் விநாடிக்கு 10 க.செ.மீ. 
என்ற வீதத்தில் காற்று உள்ளே செலுத்தப்படுகிறது . 
அதனுடைய ஆரம் 15 செ.மீ. என்றிருக்கும்போது ,, 
ஆரம் அதிகரித்துச் செல்லும் வீதத்தைக் கண்டுபிடி . 


8. ஒரு வட்டத்தின் ஆரம் - என்றும் , பரப்பு A என்றும் 

கொடுக்கப்படுமானால் , எந்த ஒரு சிறிய மாற்றத்திற்கும் 
ஒப்ப A- ல் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு , -ல் ஏற்படும் 
சதவீத அதிகரிப்பைப் போன்று இரண்டு மடங்காக 
இருக்கும் எனக் காட்டு . 


9. சமபக்க முக்கோணம் ஒன்றின் பக்கங்கள் ஒவ்வொன்றும் 

மணிக்கு 2 செ.மீ. எனும் வீதத்தில் அதிகரிக்குமானால் , 
ஒவ்வொரு பக்கமும் 10 செ.மீ. நீளம் இருக்கும்போது , 
அம் முக்கோணத்தின் பரப்பின் வளர்ச்சி வீதத்தைக் 


காண்க . 


8 


10. y = x 

2x + 1 என்ற வளைவரையின் மீதுள்ள 
( 2 , 5 ) எனும் புள்ளியில் , x- ன் மதிப்பு அதிகரிக்கும் 
வேகத்தைப்போன்று 10 

மடங்கு வேகத்தில் y- ன் 
மதிப்பு அதிகரிக்கும் 

என்றும் , மற்றும் 12 மடங்கு 
வேகத்தில் சரிவு அதிகரிக்கும் என்றும் நிறுவுக . 


11 . 


அடிப்பக்க 


வட்ட நேர்கூம்பு அமைப்பில் உள்ள ஒரு வடிதாளின் 
ஆரம் 2 அங்குலம் 

என்றும் , உயரம் 
4 அங்குலம் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளன . அதன் 
அச்சுச் செங்குத்தாகவும் , உச்சி கீழ்நோக்கியும் இருக்கு 
மாறு வடிதாள் 

வைக்கப்பட்டுள்ளது . கூம்பினுள் 
ஒரு திரவம் உச்சிவழியே நிமிடத்திற்கு 
2.25 க . அங் . எனும் வீதத்தில் வெளியாகிக்கொண்டே 
இருக்குமானால் , 

திரவத்தின் உயரம் 3 அங்குலமாக 
இருக்கும் போது , திரவத்தின் மட்டம் என்ன வீதத்தில் 


இருக்கும் 


குறைந்து வரும் ? 


12 எப்பொழுதுமே ஒரு நிலைக்குத்துத் தளத்தில் இருக்கு 

மாறு , 24 அடி நீளமுள்ள ஏணி ஒன்று செங்குத்தான 
சுவரின் மீது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது . ஏணியின் 
கீழ்ப்பக்கம் நிமிடத்திற்கு 3 அடி வீதம் தரையில் நகர்ந்து 
செல்கிறது . ஏணியின் கீழ்ப்பக்கம் 8 அடி தூரத்தில் 

இருக்கும்போது , அதன் மேல்பக்கம் என்ன வேகத்தில் 
க . ஓ . அ . - 40 


626 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


கீழே இறங்கிவரும் என்றும் , இரண்டு முனைகளும் சம 

வேகத்தில் எப்பொழுது செல்லும் என்றும் கண்டுபிடி ? 
13 . 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் , 20 அடி உயரமுள்ள 

விளக்குக் கம்பத்திலிருந்து விலகி ஒரு நேர்கோட்டுப் 
பாதையில் நடந்து செல்கிறான் . அவன் நடந்து செல்லும் 
வேகம் மணிக்கு 3 மைல் என்றால் , அவன் கம்பத்தி 
லிருந்து 10 அடி தூரத்தில் இருக்கும்போது அவனுடைய 

நிழலின் முனை நகர்ந்து செல்லும் வேகத்தைக் கணக்கிடு . 
14. அரைக் கோள வடிவில் உள்ள கிண்ணம் ஒன்றினுள் , 

நிமிடத்திற்கு 3 க.அங் . எனும் வீதத்தில் தண்ணீர் 
நிரம்பிக் கொண்டிருக்கிறது . கோளத்தின் ஆரம் 
9 அங்குலம் என்று கொடுக்கப்பட்டால் , நீர் மட்டத்தின் 
உயரம் 3 அங்குலமாக இருக்கும்போது நீர்மட்ட உயரம் 
என்ன வீதத்தில் அதிகரிக்கும் என்றும் ; அந்நேரத்தில் 
நனைந்துள்ள பகுதியின் பரப்பு என்ன வீதத் தில் அதி 
கரிக்கும் என்றும் கண்டுபிடி . 
( இங்கு , a ஆரமுடைய ஒரு கோளத்தின் பகுதியின் 
உயரம் X என்றுள்ள ஒரு கிண்ணத்தின் கன 

கன அளவு 
Tx 

( 3a - x ) 
3 

என்றும் , மேற்பரப்பு 2x ax என்றும் 
கொள்ள வேண்டும் . ) 
15. அமைதியான நீர் நிலை ஒன்றில் ஒரு சிறு கல்லை எறியும் 

போது ஏற்படும் அலைகள் வட்ட வடிவத்தில் விரிந்து 
கொண்டே செல்கின்றன . அவ்வாறு ஏற்படும் ஒரு 
வட்ட வடிவ அலையின் ஆரம் விநாடிக்கு 5 அங்குலம் 
வீதம் அதிகரிக்குமானால் , ( i ) 3 விநாடிகளுக்குப் பின் , 
( ii ) வட்டத்தின் ஆரம் 30 அங்குலமாக இருக்கும் 
போது , கலங்கிய நீரின் பரப்பு அதிகரிக்கும் வேகத்தைக் 
கணக்கிடுக . 


விடைகள் 


( i) Vo | 


1 . 

20 ) , 
( ii ) v . = 0 , 
( iii ) v . = -1 , 


y = ( 20 

( 20 - 41 ) , a = 
( 31- 41 ) , a = ( 61 - 4 ) 
( 61 + 121-1 ), 

14 
( 1+ ) 

(11) 
y = ( -18 sin 2t + 4 cos t ), 

a = - ( 32 cos2t + 4 sint ) 


V 


a 


( iv ) y = 4 , 


827 


வகைக்கெழுவை வீத அளவையாகப் பயன்படுத்துதல் 


2 . v = ( 160 - 321 ) , a = -32 , t = 5 
3 . t = 2 , 4 , 

a = - 6 , 6 . 
6 . 0.1257 ( செ.மீ. j2 / விநாடி . 

1 
7 . 

செ.மீ. / விநாடி . 
900 
9. 1073 ச.செ.மீ. மணி . 


11 . 


அங் . / நிமிடம் . 


3 


12 . 


272 அடி / நி . , 


x = y = 12 2 அடி . 


30 


13 . 


-- மைல் / மணி . 


1 


6 
5 

ச.அங் / நிமிடம் . 


14 . 


அங் . நிமிடம் , 


151 


15 . 


( i ) 1501 ச.அங் /விநாடி . 
( ii ) 3001 ச.அங் . /விநாடி . 


6. சார்பின் மீப்பெரு , மீச்சிறு 

மதிப்புகள் 

(Maxima and Minima) 
முன்னுரை 

இங்கு -ன் எம்மதிப்புகளுக்கு . f ( x ) எனும் சார்பின் மதிப்பு 
மீப்பெரிதாக அல்லது மீச்சிறியதாக இருக்கும் என்பதை அறிய , 
வகைக்கெழுக்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்று காண 
விருக்கிறோம் . முதலில் கூடுஞ்சார்பு , குறையுஞ்சார்பு இவற்றை 
வரையறுப்போம் . பின்னர்க் கொடுக்கப்பட்ட சார்பின் பெருமம் , 
சிறுமம் ஆகியவற்றைக் காணும் முறையை விளக்குவோம் . 
6.1 . கூடுஞ்சார்பும் குறையும் சார்பும் ( Increasing and decreasing 

functions ) 


B 


P 

AA 


. 


W 


X 


படம் 4 


y = f ( x ) என்ற ஒரு x- ன் சார்பை எடுத்துக்கொள்வோம் . 
இங்கு , f ( x ) - ன் முதல் வகைக்கெழு உளதாயிருப்பதாகக் கொள் 
வோம் . y- ன் மதிப்பு x- ஐச் சார்ந்திருப்பதால் , x- ன் மதிட்பு 
அதிகரிக்கும்போது , y- ன் மதிப்பும் அதிகரிக்கவோ , அல்லது 
குறையவோ கூடும் . x- ன் மதிப்புடன் y- ன் மதிப்பும் அதிகரிக்கு 
மானால் , f ( x ) - ஐக் கூடுஞ்சார்பு என்றும் , மாறாக , -ன் மதிப்பு 
அதிகரிக்கும் போது y- ன் மதிப்புக் குறையுமானால் , f ( x ) - ஐக் 
குறையுஞ் சார்பு என்றும் அழைக்கிறோம் . ( x -ன் மதிப்புக் குறையும் 


சார்பின் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகள் 


829 


போது , f ( x ) - ன் மதிப்பு அதிகரித்தாலும் f ( x ) - ஐக் குறையுஞ் 
சார்பு எனலாம் . ) 


y = f ( x ) என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படும் வளை 
வரையைப் படத்தில் உள்ளவாறு வரைவோம் . படத்திலிருந்து , 
A எனும் புள்ளியிலிருந்து B வரை f ( x ) - ன் மதிப்பு அதிகரிக்கும் 
என்றும் , B- யிலிருந்து C வரை f ( x ) - ன் மதிப்புக் குறைந்து 
கொண்டே செல்கிறது என்றும் அறியலாம் . AB எனும் பகுதியில் 
உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை P என்றும் , BC என்ற பகுதியில் 
உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை Q என்றும் குறிப்பிடுவோம் . 
மேலும் , P என்ற புள்ளியில் வளை வரைக்கு வரையப்படும் தொடு 
கோடு X- அச்சுடன் 4 எனும் கோணத்தை உண்டாக்கட்டும் . 
பின் , 

dy 

= tan | என்று தெரியும் . 
dx 

P 


மிகை 


ன் 


மதிப்பு மிகையாக 


ஆனால் படத்திலிருந்து என்பது ஒரு குறுங்கோணம் என்று 
அறியலாம் . ஆகையால் , tan | 

மதிப்பாக இருக்க 
வேண்டும் என்று தெரியும் . எனவே , P 

எனும் புள்ளியில் 
dy -ன் மதிப்பு மிகையாக இருக்கும் . இதே போன்று AB 
dx 

) -ன் 
எனும் பகுதியினுள் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியிலும் (கி. 

இருக்க 

வேண்டும் என்று தெரிகிறது . 
இவ்வாறு , ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அமையும் x- ன் 

dy 
ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒப்பக் கிடைக்கப்பெறும் 

dx 
மதிப்பு மிகையாக இருக்குமானால் , அந்த இடைவெளியில் f ( x ) 
என்பது ஒரு கூடுஞ்சார்பாக இருக்கும் என அறிகிறோம் . அதாவது , 
எந்த ஓர் இடைவெளியிலும் f ( x ) எனும் சார்பு கூடுஞ்சார்பாக 
இருப்பதற்கான நிபந்தனை , அந்த இடைவெளியில் உள்ள ஒவ் 

dy 
வொரு புள்ளியிலும் , 

> 0 என்றிருக்கவேண்டும் என்பதாகும் . 
dx 


ன் 


இதே போன்று Q என்ற புள்ளியில் வளை வரைக்கு வரையப் 
படும் தொடுகோடு 

X- அச்சுடன் எனும் கோணத்தை 
உண்டாக்குமானால் , 


( 2 ) 


dx | o 


tan / என்று கிடைக்கும் . 


630 


கணிதம் 


ஓர் அறிமுகம் 


மேலும் , என்பது விரிகோண மாதலின் , tan V குறை மதிப் 

dy 
பாக இருக்கும் . எனவே , ) எனும் புள்ளியில் -ன் மதிப்புக் 

dx 
குறையெண்ணாக இருக்க வேண்டும் . அதாவது , ஒரு குறிப்பிட்ட 

d ] 
இடைவெளியில் உள்ள x- ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் 

-ன் 

( dx 
மதிப்புக் குறையெண்ணாக இருக்குமானால் , அந்த இடைவெளியில் 
f ( x ) எனும் சார்பு ஒரு குறையும் சார்பாக இருக்கும் என்பது 
தெளிவாகும் . அதாவது , ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் /( x ) 
என்ற சார்பு குறையம்சார்பாக இருப்பதற்கான நிபந்தனையா வது , 
அந்த இடைவெளியில் அமையும் x- ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் . 

dy 
ஒப்ப < 0 என்றிருக்க வேண்டும் என்பதாகும் . 

dx 


இவ்வாறு , ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் f ( x ) என்ற 
சார்பு கூடுஞ்சார்பாக அல்லது குறையுஞ்சார்பாக இருப்பதை 
அறிய f ( x ) - ன் வகைக்கெழுவின் அடையாளம் பயன்படுவதை 
அறிகிறோம் . 


குறிப்பு : 


இம் முடிவுகளைப் பின் வரும் விளக்கத்தின் மூலமும் பெறக் 
கூடும் . y = f ( x ) எனும் சார்பு கூடுஞ்சார்பாக இருக்குமானால் 
x , y இவற்றின் கூடுந்தொகைகளாகிய Ax , AY இரண்டும் ஒரே 
அடையாளத்தை உடையனவாகவும் ( அதாவது 

( அதாவது இரண்டுமே 
மிகையாகவோ , அல்லது குறையாகவோ இருக்கும் ) , அச் சார்பு 
குறையுஞ்சார்பாக இருப்பின் , 

இருப்பின் , Ax , Ay என்பன மாறுபட்ட 
அடையாளங்களை உடையனவாகவும் ( அதாவது X குறையாக 
இருப்பின் Ay மிகையாகவும் , Ax மிகையாக இருந்தால் 
Ay குறையாகவும் ) இருக்க வேண்டுமென்பது நன்கு 


dy 


( A ) 


விளங்கும் . மேலும் , 

Lt 

என்று 
dx 

வரையறுக் 
Ax + 0 

dy 
கப்பட்டுள்ளதால் , -ன் அடையாளம் , Ay , Ax இவற்றின் 

dx 
அடையாளங்களைப் பொறுத்து அமையும் . அதாவது கூடுந் 
தொகைகள் இரண்டும் மிகையாகவோ அல்லது இரண்டும் குறை 

dy 

- ன் 
dx 

அடையாளம் மிகையாகவும் , 


யாகவோ இருந்தால் ( 


கூடுந்தொகைகள் இரண்டும் மாறுபட்ட அடையாளங்களைக 


சார்பின் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகள் 


631 


ax ) 


dy 
உடையனவாக இருப்பின் , 

ன் அடையாளம் குறை 

dx 
யாகவும் இருக்கும் என்று தெரிகிறது . எனவே , f ( x ) கூடுஞ் 
சார்பாக இருக்கும் ஒவ்வொரு புள்ளியிலும் f ( x ) > 0 என்றும் , 
f ( x ) முறையும் சார்பாக இருக்கும் ஒவ்வொரு புள்ளியிலும் f ( x ) < 0 
என்றும் அமைந்திருக்கும் என்று அறிகிறோம் . 


fort 


P 


* 


படம் 5 


6.2 மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகள் 

y = f ( x ) என்பது ஒரு கொடுக்கப்பட்ட தொடர்ச்சியான 
3 - ன் சார்பாக இருக்கட்டும் . மேலும் அச்சார்பின் முதல் இரண்டு 
வகைக்கெழுக்களும் . கொடுக்கப்பட்டுள்ள இடைவெளியில் 
உளதாயிருப்பதாகக் கொள்வோம் . y = f ( x ) எனும் சமன் 
பாட்டினாமல் குறிக்கப்படும் வளை வரையின் ஒரு 

பகுதியாகிய 
PO- வைப் 

படத்தில் காட்டியுள்ள வாறு எடுத்துக் கொள்வோம் . 
வளை வரையின் மீது குறிப்பிடப்பட்டுள்ள A , B , C , D , E ஆகிய 
ஐந்து புள்ளிகளின் 

x- ஆயக் கூறுகளை முறையே a , b , c , d , e 
எனக் கொள்வோம் . 


X 


வரையறை : வளை வரையின் மீதுள்ள 

எனும் 
புள்ளியில் 

கிடைக்கப் பெறும் 1 - ன் மதிப்பு , அப் புள்ளிக்கு மிக 
அருகிலுள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் பெறப்படும் y- ன் மதிப்பை 
விடப் பெரியதாக இருக்குமானால் , 

என்ற புள்ளியில் 
y = f ( x ) என்ற சார்பு மீப்பெரு மதிப்பை உடையதாகக் கூறு 
கிறோம் . மேலும் அப்புள்ளியில் கிடைக்கும் f ( x ) - ன் மதிப்பாகிய 
f ( a ) என்பது f ( x ) - ன் மீப்பெரு மதிப்பு ( அல்லது பெருமம் ) எனப் 
படும் . படத்திலிருந்து A எனும் புள்ளியின் குத்துயரம் அதனருகி 


